கம்பர்‌ கவிதைக்‌ கோளை 


(கம்பராமாயண த்தினின்ற திரட்டியது) 


இரண்டாம்‌ மூன்றாம்‌ பாகங்கள்‌ 


(சிட்சிந்தா-சுந்தர-யுந்த காண்டங்கள்‌) 


யாழ்ப்பாணம்‌ 
பரமேசுவாக்‌ கல்லூரித்‌ தலைவர்‌ 


திரு. ௬. நடேச பிள்ளை, 8.&., ஒ.L., FRLE 5., அவர்களது 


முன்னுரையுடன்‌ 


பதிப்பா சிரியன்‌ 
அ. சே. சுந்தரராஜன்‌, 8.ந., 
இராம௩ாதன்‌ கல்லூரி, 


சுன்னாகம்‌, இலங்கை: 


All Rights Reserv ed. 
விலை ] 1952. [ ஞூ. 5. 


ட்‌ 


- சுரிக்காரத்தெரு, 


ப 


... கும்பகோணம்‌, 


சாரதா விலாஸ பிரஸ்‌, 


பொருள்‌ அடக்கம்‌, 


முன்னுரை 


நன்றியுரை 
4 இட்டுந்தா காண்டம்‌ 


பம்பைப்‌ பொய்கை 
இராமபிரான்‌ அனுமனைச்‌ சந்தித்த 
சுக்‌இரிவனோடு ஈட்புக்கொண்டமை 
வீரர்‌ மலைச்சாரலூடு வாலிபாற்‌ 
சென்றது 
வாலி சுக்கிரீவரைக்‌ குறித்து இராம 
லக்குமணர்‌ பேச்சு 
வாலியின்‌ ஏச்சும்‌ இராமபிரான்‌ 
விடையும்‌ 
தாமை இலக்குவனை வழிவிலக்கல்‌ 
சாம்பன்‌ அனுமனை இலங்கைக்கு 
ஏகும்படி கூறல்‌ 
5 சுந்தர காண்டம்‌ 
அனுமன்‌ இலங்கை ஈகர்‌ வளப்‌ 
கண்டு அதிசயித்தல்‌ 
இருளும்‌ நிலவும்‌ 
இலங்கைமா தேவியை அனுமன்‌ 
சண்ணுற்றமை 
பிராட்டி சிறையிருப்பு 


பக்கம்‌ செய்யுள்‌ 


1 1— 7 
4 8— 05 
30 66— 73 
94 74— 78 
36 79—104 
48 105—122 
594 125-199 


58—136 184. 323 


58 194-140 
61 141-154 
66 155— 161 
69 162—186 


ii 


ய்‌ a} ன்‌ 1 ப 
இராவணன்‌ அசோக வனத்திற்கு 


பக்கம்‌ 


வருதல்‌ 79 


அரக்கியா கெழிப்புளை 


85 


உயிர்‌ அறக்கத்‌ அணிந்த பிராட்டியை 


த உகு 89 
அனறுமன சநத ததமை 


கோயா நியைக்‌ கண்ட சிசாபிராட்டி 


யின்‌ நிலை 


பிராட்டி அனுமன்‌ பெருருவங்‌ 
கண்டு புகழ்ந்கமை 
அனுமன்‌ வேண்டுகோ ளும்‌ 
பிராட்டி. விடையும்‌ 
அனுமன்‌ அரக்கர்‌ கோனிடம்‌ 
அன்சைக்கமை 
அனுமன்‌ பிராட்டி. செய்தி 


உணர்‌ த்தியமை 
6 யுத்த காண்டம்‌ 


இராவணன்‌ கனக்குற்ற 
பரிபவங்கூறல்‌ 
அனுமன்‌ விபிடணனைக்‌ 
குறிக்கப்‌ பேசியது 
இராமபிரான்‌ உரைமுடிபு 
இராமபிரான்‌ விபிடணனைச்‌ 
சந்தித்தல்‌ 
மாலீயவா னும்‌ சேனைத்‌ 
தலைவனும்‌ 
மாலியவான்‌ அறிவுரை 


அங்ககன்‌ ௪௫௮௫ 


99 


செய்யுள்‌ 


187—196 
197—201 


235—2389 
240-277 


218-511 


59 
60 


74 


75 


iii 


முதல்‌ நாட்போர்‌ 
பங்கமுற்ற இராவணன்‌ 
மீண்டமை 
இராமபிரான்‌ வீரத்திறலை 
இராவணன்‌ மாலியவானுக்குக்‌ 
கூறு தல்‌ 
கும்பகன்னனும்‌ விபீடணனும்‌ 
கும்பகன்னன்‌ வரங்கொண்டு 
உயிரிழ த்தல்‌ 
சிதாபிராட்டியின்‌ பெருந்‌ அயரம்‌ 
அனுமன்‌ மருத்‌.துமலை கொணர 
எழுதல்‌ 
இந்திரசித்து இராவணனிடம்‌ 
விடைபெற்றுப்‌ போ ர்க்குச்‌ 
செல்லுதல்‌ 
இந்திரசித்து சென்ற தேர்‌ 
போர்க்களம்‌ அடைந்கஅ 
இராவணன்‌ உயிரிழத்தல்‌ 
விபீடணன்‌ புலம்பல்‌ 
மண்டோ தரி புலம்பல்‌ 
சீதாபிராட்டி எரிபுகல்‌ 
மூவரும்‌ வானுலதினின்றும்‌ வந்த 
தயரதனைக்கண்டு வணங்கல்‌ 
எரிபுகும்‌ பரதனை அனுமன்‌ 
சந்தித்தல்‌ 
இ.ராமபிரானை எதிர்கொண்ட 
நகரமாந்தர்‌ நிலை 


இராமபிரான்‌ முடிபுனைவு 


பக்கம்‌ 
184 


19 


செய்யுள்‌ 


128-158 
159-101 
162-181 
182—219 


220—227 
228—247 


218—258 


277—280 
281—287 
288—294 
295—329 


330 —344 
945-908 


891—397 
398—404 


ப ந்தம்‌ 
12 
20 
29 
22 

1217 
184 
191 


217 


vi 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பப படப்பட 
வரி பிழை 
28 இரண்டெழு இன்றன 
1] வதனம்‌ 
20 இன்பதுன்பங்கன்‌ 
98 கூறுகி ௮றது 
1 கொன்றவர்‌ கன்பு சான்ற 
20 எமம்‌ 
10 உலப்பில்‌ 
28 கொடச்‌ 
29 முன்பன்‌--பேசன்‌; 
2 அடத்தவா- 
A 46 
8 ரக 
12 48 


தீடுத்தம்‌ 

இ.ரண்டெழுகன்ற 
கோல வதனம்‌ 
இன்பஅன்பங்கள்‌ 
கூறுகின்றது 
கொன்றவற்‌ கன்பு 
ஏமம்‌ [சான்ற 
உலப்பில 
நோக்கிச்‌ 
முன்பன்‌ பேரன்‌-- 
அடுத்தவாறு-- 

47 

48 

49 


முன்னுரை, 


கம்ப ராமாயணத்தில்‌ திருப்பாற்‌ கடலைச்‌ சார்த்திக்‌ கூறும்‌ 
உவமைகள்‌ பல உள, கம்பரின்‌ மனதில்‌ திருப்பாற்‌ கடலைப்பற்றி 
ஊன்றியிருந்த எண்ணங்கள்‌ அவர்‌ கவிதையில்‌ சமயம்‌ வாய்த்த 
பொழுதெல்லாம்‌ இடம்‌ பெற்றனபோலும்‌, கம்ப ராமாயணமே 
திருப்பாற்‌ கடலைப்போன்றது என்று ௯.றலாம்‌, இக்காப்பியம்‌ 
விரிந்த செய்யுட்பரப்பை உடையது; கருத்தாழம்‌ பெற்றது; 
ஓசைப்‌ பெருக்குடையது; கற்பனை மணிக்குவை பொழிந்தது; ' 
மூவாத கவியமுதம்‌ தன்னகத்தே கொண்டது. இக்கவியமுதத்‌ 
தைக்‌ கடைந்தெடுத்துக்‌ துய்க்கவேண்டுமென்ற பேரவா இக்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ பல மக்களிடம்‌ குடிகொண்டிருக்கின்ற து, 
அதற்கேற்ப, சும்ப ராமாயணச்‌ செய்யுட்களிற்‌ சிறந்தவற்றைத்‌ 
திரட்டிச்‌ சில அறிஞர்கள்‌ வெளியிட்டுவருகன்றனர்‌, 


கம்பர்‌ கவிதைக்கோவை என்ற இந்நால்‌ இத்தகைய வெளி 
யிடுகளுள்‌ ஒன்றாகும்‌. இது கல்லூரிகளில்‌ தமிழ்‌ கற்கும்‌ மாண 
வர்களுக்குக்‌ கம்பராமாயணத்தில்‌ சுவையை உண்டாக்கும்‌ 
முக்கிய நோக்கத்தைக்‌ கொண்டது. தமிழில்‌ ஆர்வமுள்ள ஏனை 
யோர்க்கும்‌ இது பயன்படத்தக்கது. கம்ப ராமாயணத்தின்‌ 
ஆறு காண்டங்களிலுமுள்ள சிறந்த செய்யுட்‌ பகுதிகள்‌ இறந்தா 
லில்‌ கதைப்போக்குக்கு இயைந்தவாறு கோக்கப்பட்டுக்‌ குறிப்‌ 
புரையுடன்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நால்‌ மூன்று பாக 
மாக வெளியிடப்படுகின்றது. முதற்பாகத்தில்‌ பால காண்டம்‌, 
அயோத்தியா காண்டம்‌, ஆரணிய காண்டம்‌ என்ற மூன்று 
காண்டங்களினின் று திரட்டிய செய்யுட்‌ பகுதிகளும்‌, இரண்டாம்‌ 
மூன்றாம்‌ பாகங்களில்‌ கிட்கிந்தா காண்டம்‌, சுந்தர காண்டம்‌, 
யுத்த காண்டம்‌ என்ற மற்றைய காண்டங்களினின்று திரட்டிய 
செய்யுட்‌ பகுதிகளும்‌ சேர்க்கப்பட்டிருக்கன்றன. முதற்‌ பாகத்‌ 
தைத்‌ தொடர்ந்து இரண்டாம்‌ மூன்றும்‌ பாகங்களும்‌ விரைவில்‌ 
வெளிவரும்‌, 


இத்நாலைப்‌ பதிப்பித்த ஆசிரியர்‌ திரு. சுந்தரராஜன்‌ அவர்‌ 
கள்‌ யாழ்ப்பாணத்தில்‌ இராமநாத வள்ளல்‌ திறுவிய பரமீம௬ு 
வரக்‌ கல்லூரி, இராமநாதன்‌ கல்லூரி என்ற இரு கல்லூரிக 
லும்‌ உயர்வகுப்பு மாணவர்களுக்குத்‌ தமிழ்‌ கற்பித்துப்‌ பல ஆண்டு 
களாகத்‌ தமிழ்த்‌ தொண்டுபுரித்து வருகின்றார்கள்‌. இவர்கள்‌ 


நம்ப ராமாயரைத்தில்‌ அதிகம்‌ பமிற்சியுள்ளவர்கள்‌; அதன்‌ 
ரெய்யுள்‌ தயங்களை நன்குணர்ந்து, பந சா சத்தை நுட்பமாக 
உணர்த்த. வல்லவர்கள்‌; பெரியவாச்சான்‌ பிள்ளை முதலிய 
வைணவச்‌ சான்றோர்களின்‌ வியாக்கியான மரபை அறிந்தவர்‌ 
கள்‌... இவர்கள்‌ எழுதியுள்ள குறிப்புரை இந்நா லைப்‌ படிப்பவர்‌ 
களுக்கு மிடவும்‌ உரவிய।க இருக்கும்‌ 


இந்நூலில்‌ ஒவ்வொரு செய்யுட்‌ பகுதியின்‌ முன்‌ எழுதப்பட்‌ 


டிருக்கும்‌ ஆரம்பக்‌ குறிப்புகள்‌ சிறந்த முறையில்‌ அமைந்துள்‌ 
ன இவை அவ்வர்‌ செய்யுட்‌ பகுஇயின்‌ சந்தர்ப்பத்தை விளக்‌ 
ருவ நோடு செய்யுட்களில்‌ சுவையை உண்டாக்க, அவற்றின்‌ 
ருயங்களை உய்த்துணரச்‌ செய்கின்றன. மிதிலைக்‌ காட்சிப்‌ பட 
லந்நில்‌ வரும்‌ ருர்யோதய வர்ணனைச்‌ செய்யுட்களைப்பற்றி எழு 
மப்பட்டி நக்ஓும்‌ ஆரம்பக்‌ குறிப்பை இதற்கு ஓர்‌ உதாரணமாகச்‌ 


கூறலாம்‌, இர்செய்யுட்களிற்‌ கூறப்பட்ட உவமைகளில்‌ இரா 


மாயரைச்‌ சரிதத்தின்‌ உட்டெக்கை தொனிப்பதை இவ்வாரம்பக்‌ 
முறிப்பு அழகாகப்‌ புலப்படுத்துனெறது. ஆரம்பக்‌ குறிப்புகள்‌ 
ரெவ்ளிய உரை நடையில்‌ எழுதப்பட்டிருக்கின்றன. கம்பரின்‌ 
கவிதைச்‌ செஞ்சொற்கள்‌ ஆங்காங்கு ஆளப்பட்டிருக்கின்றன. 


இப்பஇுப்பு மாணவர்களுக்குப்‌ பல வகையிலும்‌ பயன்படக்‌ 
கூடு யதாகும்‌, 
பர3மேகவரக்‌ கல்லூரி, ) 


யசழ்ப்பாணம, 


1581950, ) சு. நடேச பிள்ளை, 


iii 
நன்றியுரை. 


கம்பராமாயண த்திலிருந்து மாணவர்‌ விரும்பிப்‌ படித்து இன்புறத்தக்க 
லெ பல பகுதிகளைத்‌ தெரிவு செய்து, ஒரு நூலாக வெளியிட வேண்டும்‌ என்ற 
ஆர்வம்‌ 1942-ஆம்‌ ஆண்டளவிலேயே எழுந்தது. எனினும்‌ 1940-ஆம்‌ ஆண்‌ 
டின்‌ முடிவிலேயே செய்யுட்பகுஇகள்‌ தொகுக்கப்பட்டு, குறிப்புரை முதலியன 
வும்‌ ஒருவாறு எழுதி நிறைவேறின. 1950-ஆம்‌ ஆண்டில்‌ முதல்‌ மூன்று 
காண்டங்களினின்று திரட்டிய செய்யுட்‌ பகுதிகளைக்‌ கொண்ட முதலாம்‌ 
பாகம்‌ வெளிவந்தது. இட்டந்தா-சுந்தர காண்டச்‌ செய்யுட்‌ பகுதிகளைக்‌ 
கொண்ட இரண்டாம்‌ பாகமும்‌, யுத்தகாண்டச்‌ செய்யுட்‌ பகுதிகளைக்‌ 
கொண்ட மூன்றாம்‌ பாகமும்‌ இப்பொழுது வெளிவருன்றன. 

தெரிவு செய்யப்பட்ட செய்யுட்‌ பகுஇகளுள்‌ பெரும்பாலன மேல்வகுப்பு 
மாணவர்களுக்குப்‌ படித்துக்‌ காட்டப்பட்ட பின்னரே இந்நூலுள்‌ இடம்‌ 
பெற்றன. ல பகுதிகளின்‌ தொடக்கவுரைகள்‌ அவ்வப்‌ பகுதிகள்‌ ஏற்ற 
வகுப்புகளுக்குப்‌ படிப்பிக்கப்பட்ட பின்னர்‌ திருத்தி எழுதப்‌ பட்டன. ஒரு 
சில முக்கியமான செய்யுட்களின்‌ பொருளும்‌ இரண்டொரு வகுப்புகளிற்‌ கற்‌ 
பித்துப்‌ பார்த்து, அதன்‌ பின்னரே செப்பஞ்செய்‌.து எழுதப்பட்டன. ஆரம்ப 
வுரை, குறிப்புரை முதலியனவெல்லாம்‌ மாணவர்பால்‌ இயல்பாயமைந்த 
சிந்தனைத்திறனும்‌ உய்த்துணர்வும்‌ சிதையாவண்ணம்‌ இன்றியமையாத 
அளவில்‌ சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளன. 


இர்நாலின்‌ கையெழுத்துப்பிரதி முழுவதையும்‌ பார்வையிட்டு, அவ்வப்‌ 
போது வேண்டும்‌ திருத்தங்கள்‌ கூறி, ஐயங்களையெல்லாம்‌ தீர்த்து, எல்லா 
வழியிலும்‌ இம்முயற்சிக்கு ஊக்கமளித்து, இந்நூலுக்கு அரிய முன்னுரை 
யையும்‌ பெருந்தகைமையோடு எழுதியளித்த தீரு, ௬. நடேச பீள்ளை 8.A.,8.L 
ஐ... ட. 5., அவர்களுக்கு யான்‌ பல்லாற்றானும்‌ கடப்பாடுடையேன்‌. அப்‌ 
பேரறிஞர்‌ செய்துள்ள உதவிகளுக்கெல்லாம்‌ எனது ஆழ்ந்த நன்றியைச்‌ 
செலுத்துகின்றேன்‌. 


செய்யுட்‌ பகுதிகளையெல்லாம்‌ ஒருவாறு தொகுத்து, குறிப்புரை முதலிய 
வற்றை எழுத ஆரம்பித்த காலத்திலேயே, எனது ஈண்பர்‌ தீரு, வி. செல்வ 
நாயகம்‌ 14. A. அவர்கள்‌ கையெழுத்துப்‌ பிரதியைப்‌ படி. த்துப்பார்த்து, 
குறிப்புரை முதலியன அமையவேண்டிய பண்புகளைப்பற்றிச்‌ சை அரிய 
ஆலோசனைகள்‌ கூறினார்கள்‌. அருங்கலைச்‌ செல்வராகிய அவர்‌ கூ றிய கருத்‌ 
துக்களை ஆதாரமாகக்கொண்டே தொடக்கவுரை, குறிப்புரை முதலியவற்றை 
எழுதலானேன்‌. மே, லும்‌ இந்நாலையிட்டு அன்னார்‌ செய்துள்ள உதவிகள்‌ 
மிகப்பெரியன. அவற்றிற்கெல்லாம்‌ எனது மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்‌ 
அக்கொள்ளுகின்றேன்‌, 


iv 


கையெழுத்துப்‌ பிரதியை முழுவதும்‌ கேட்டு ஆராய்ந்து, இந்நூல்‌ 
அச்சாகி வெளிவருதற்கான உதவிகளை ஓல்லும்வகை பேரன்புடன்‌ புரிந்த 
பீரமஞ்‌ பி. ீனிவாஸய்யர்‌ அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை 
வணக்கத்துடன்‌ சமர்ப்பிக்கின்றேன்‌. 


இந்நூலின்‌ முதலாம்‌ பாகத்தை நல்ல முறையில்‌ ௮ச்சிட்டளித்த 
ஸ்ரீ வெங்கடேசுவர அச்சகத்‌ தாருக்கும்‌, இரண்டாம்‌ மூன்றாம்‌ பாகங்களைச்‌ 
செவ்விய முறையில்‌ அச்‌ட்டுதவீய சாரதா விலாச அச்சகத்தாருக்கும்‌ எனது 
நன்றி உரித்தாகுக. 


இந்நூலிற்குப்‌ பேரன்புடன்‌ பாராட்டுரைகள்‌ வரைந்து அனுப்பிய 
அன்பர்களுக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இராம நாதன்‌ கல்லூரி, | 


சுன்னாகம்‌, 4-9-1059, பதிப்பாசிரியன்‌. 


4. கிட்கிந்தா காண்டம்‌. 


88. பம்பைப்‌ பொய்கை. 


ஆரம்பக்‌ குறிப்பு: 


சவரி யென்னும்‌ தவ மூதாட்டி சொல்லிய வழியே சுக்கிர 
வனிருக்கும்‌ இரலை மலையை நாடிச்‌ சென்ற இராம லக்குமணர்‌ 
வழியில்‌ பம்பைப்‌ பொய்கையைக்‌ கண்டு, அதில்‌ நீராடி. அன்‌ 
றிமவை ஒரு சோலையிற்‌ கழித்தனர்‌. அவர்கள்‌ சண்ட பொய்‌ 
கையை வருணிப்பன இப்பாடல்கள்‌. 


இப்‌ பகுதியில்‌ முக்யெமாக, கவனித்தற்‌ குரியது கவிதை 
யின்‌ பண்புகளைப்பற்றிக்‌ கம்பர்‌ கொண்ட கருத்தை யுணர்த்‌ 
அம்‌ “எற்பொரு நாகர்‌ தம்‌” என்ற செய்யுள்‌. இச்‌ செய்யுளிற்‌ 
காணப்படும்‌ கருத்தை, “புவீயினுக்‌ கணியாய்‌” (ஆரணிய 12) 
என்ற செய்யுளோடும்‌, *ஈல்லியற்கவிஞர்‌' (யுத்த 172.) என்ற 
செய்யுளோடும்‌ சேர்த்து ஆராய்க, கவிதையின்‌ பண்புகளைப்‌ 
பற்றி ஆசிரியர்‌ கொண்ட கருத்தஅகளைத்‌ தெளிவாக அறிதல்‌ 
கலம்‌. அங்ஙனம்‌ அராய்ர்‌அ கண்ட உண்மைகள்‌ கம்பா தவி 


யமைதிகளைச்‌ சீர்தூக்‌தி யறிதற்கும்‌ பேரு கவியாகும்‌. 


[தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள்‌:-- 
பம்பைப்‌ படலம்‌ 2, 4-7, 14, 15.] 


2 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


1 பேன்படி மலரது செங்கண்‌ வெங்கைம்மாத்‌ 
தான்படி னெறது தெளிவு சான்றது 
மீன்படி மேகமும்‌ படிந்து வீங்கு நீர்‌ 
வான்படிந்‌ நுலகடைக்‌ கிடந்த மாண்பது. மீ 


2 குவான்மணிற்‌ தடந்தொறும்‌ பவளக்‌ கோலிவர்‌ 
கவானச ஏசன்னமும்‌ பெடையுய்‌ காண்டலில்‌ 
நவாநெடு வானகந்‌ தயங்கு மீனொடும்‌ 
உவரமதி உலப்பில உதித்த தொப்பது. 2 


3 ஓதநீர்‌ உலகமும்‌ உயிர்கள்‌ யாவையும்‌ 
வேந்பா ரகரையும்‌ விதிப்ப வேட்டநாள்‌ 
சதம்வீங்‌ குவரியைச்‌ செகுக்கு மாறொரு 


காதிகா நலன்தரு கடலின்‌ அன்னது. 3 


1. இப்பாடத்திலுள்ள ஓவ்வொரு செய்யுளுக்கும்‌ *பம்பை' என்ற 
எழுவாய்‌ வருவித்துக்கொள்க, 


தேன்படி. மலரது-தேன்‌ பொருந்திய தாமரை முதலிய பூக்களை யுடை 
ய. செம்‌ சண்‌ வெம்‌ கைம்மா தான்‌ படின்றது-வெந்த கண்ணை யுடைய, 
மதங்கொண்ட படியினலே வெம்மையை யுடைய யானைகள்‌ வந்து குளிக்கப்‌ 
பெற்றது; கை மா--துஇக்கையை யுடைய விலங்கு. யரனை. மீன்‌ படி.--மின்‌ 
னல்கள்‌ பொருந்திய, வீங்குமீர்‌-கடல்‌. கடந்த--பொருந்திய, வீங்கு நீர்‌ மீன்‌ 
படி. மேகமும்‌ படிந்து வான்‌ படிந்து உலநிடைக்‌ கடந்த மாண்பது. மலரும்‌ 
யானையும்‌ படின்ற தெளிவு சான்ற பொய்கை, மின்னலோடு மேகமும்‌ 
படியப்‌ பெற்ற கடல்‌ ஆகாயத்தினியல்பைப்‌ பெற்றுப்‌ பூமியிலே இடந்து 
போன்றது. மின்னல்‌ மலருக்கும்‌, மேகம்‌ யானைக்கும்‌, ஆகாயம்‌ தெளிவுக்கும்‌ 
உவமை. மீன்‌- நீட்டல்‌ விகாரம்‌. ட்‌ 


2. குவால்‌ மணித்‌ தடம்‌-கூட்டமாயெ முத்துக்களையுடைய பொய்தை 
யிட்‌ தொறும்‌. பவளக்‌ கோல்‌ இவர்‌ கவான்‌ அரச அன்னம்‌. தவா--௮ழி 
யாத. உவா மந-—பூரண சந்திரன்‌. உலப்பில--அளவில்லாதன. 


ம்‌ 3. ஓத நீர்‌-குளிர்க்த கடல்‌ நீர்‌, வேத பாரகர்‌-வேதங்களின்‌ கரையைக்‌ 
கண்டவர்‌; அரதப்‌ அச்சமா விதிப்ப--படைக்கும்பொருட்டு, வேட்ட 
ர அரும்பிய ௯ காலத்தில்‌. தேம்‌ வீங்கு உவரியைச்‌ செகுக்குமாறு- 
குளிர்ச்சி பொருந்திய உப்புக்‌ கடலை மாறுகொள்ளும்படி. காதி காதலன்‌-- 
காதி என்னும்‌ அரச இருடியின்‌ மகனாயெ வீசுவாமித்இரன்‌, தரு கடலின்‌ 
அன்னது--படைத்த நன்னீர்க்‌ கடலை ஓத்தது. 


கிட்கிந்தா காண்டம்‌ ¢ 


4 எற்பொரு நாகர்தம்‌ இருக்கை யீநெனக்‌ 
ஒற்பதோர்‌ காட்சிய தெனினும்‌ கீழுறக்‌ 
கற்பக மனையவக்‌ கவிஞூர்‌ நாட்டிய 
சொற்யொரு ளாமெனத்‌ தோன்றல்‌ சான்றது. 4 


ள்‌ 


களனவில்‌ அன்னமே முதல கண்ணகன்‌ 
தனமலர்ப்‌ புள்ளொடு தயங்க இன்னதேோர்‌ 
கிளவியென்‌ றறிவருங்‌ கிளர்ச்சித்‌ தாகலான்‌ 
வளநகர்‌ கூலமே போலு மாண்பது, 


(ட்ட 


6 ஆரிய முதலிய பதினெண்‌ பாடையிற்‌ 
பூரியர்‌ ஒருவழி புகுந்த தாமென 


4. அப்‌ பொய்கையின்‌ ஆழமும்‌ தெளிவும்‌ கூறப்படுன்ற ௮. 

எல்‌ பொரு நாகர்‌ தம்‌ இருக்கை ஈது--சூரியனோடு மாறுபடுகின்ற நாகர்‌ 
களின்‌ இருப்பிடமே இப்‌ பொய்கையின்‌ அடிப்பாக மாகிய ஈது, எனக்கிற்ப 
தோர்‌ காட்சியது எனினும்‌--என்று பக்கத்திலே நின்று சுட்டிக்காட்டத்‌ 
தக்க தோற்றம்‌ வாய்ந்ததாய்‌ அவ்வளவு ஆழமாயிருந்த போதிலும்‌, &ழ்‌ 
௨உற-$முலகம்‌ வரையிலும்‌. கற்பகம்‌ அனைய அக்கவிஞர்‌ நாட்டிய சொற்‌ 
பொருளாம்‌ என--கற்பக மரத்தைப்‌ போன்று, பல திறப்பட்ட பொருளை 
யெல்லார்‌ தரவல்ல பாக்களைப்‌ பாடும்‌ கவிஞர்கள்‌ அப்பொருட்‌ கூறுகளைத்‌ 
இட்டமாக உய்த்துணரும்‌ வண்ணம்‌ நிறுத்தி யமைத்த சொற்களின்‌ பொரு 
னைப்‌ போன்‌.று. தோன்றல்‌ சான்றது--விளக்கம்‌ அமைந்தது அப்‌ பொய்கை, 
மரம்‌ ஒன்றாயினும்‌ பல்வகைப்‌ பொருளையும்‌ தருதல்‌ போலப்‌ பல்‌ பொருள்‌ 
வளங்‌ கனிந்த பாடலைப்‌ பாடுங்‌ கவிஞர்‌. கோடையில்‌ ஆறு கடத்தற்கு வழி 
காட்டியாக மூங்கில்‌ தூண்களை நட்டுவைப்பதுபோன்று, பொருளை வரை 
யறுத்தறிதற்குதவியாகச்‌ சொற்களைச்‌ செய்யுளகத்தே ஏற்ற விடங்களிற்‌ 
பெய்தமைப்பர்‌ என்பது புலப்பட, “ஈட்டிய சொற்பொருள்‌' எனப்பட்டது. 
கவிஞர்‌ செய்த நூல்‌ பலதிறப்பட்ட ஆழ்பொருளைத்‌ தன்னகத்தே கொண்‌ 
பு.ருநீதும்‌ அப்பொரு ளெல்லாம்‌ ஐயமறப்‌ புலப்படுதற்கேற்ற சொல்லாற்றலை 
யுடையதாயிருப்பதபோலவே, இப்‌ பொய்கை பாதலம்‌ வரை அழ்நீது 
சென்ற தாயினும்‌ அதனடியிலுள்ள அரும்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ கட்புலனாம்‌ 
படி. தெரிந்திருந்த.து. 

5. களன்‌ நவில்‌--இன்ன தென்று தெளிவில்லாமல்‌ ம.துரமாகக்‌ கூவு 
ன்ற. கண்‌ அகல்‌ தளம்‌ மலர்‌--இடமகன்ற இதழ்களையுடைய மலர்‌, 
தழங்க--மிகுதயாக ஐலிப்ப. கிளவீ--தொனி. அளர்ச்சித்து-- எழுச்சியை 
யுடையது. கூலம்‌--கடைவீதி. 


6. ஆரியம்‌-வடமொழி. பூறியர்‌--அற்ப அறிவினை யுடையவர்‌. ஒரு 
வழி ஓரிடத்தில்‌. ஒர்வு இல--இன்ன ஓலி இன்ன புள்ளின்‌ ஓலி என்று 


4 கம்பர்‌ கவிதைக்‌ கோலை 


ஓர்வில கினவிகள்‌ ஒன்றோ டொப்பில 
ட ». » ஆட 
சோர்வில விளம்புபுள்‌ துவன்று கின்றது. 6 


ஈறிட லரியமால்‌ வரைதின்‌ மீர்த்திழி 
ஆறுிடு வீரை யில்‌ ஆர மாதியா 
ஊழறிட ஓண்றைகர்‌ உரைத்த ஒண்டள ச்‌ 
சேறிடு பரணியில்‌ திகழு நேரது. 


on } 


ட 


சென்வியினால்‌ மட்டும்‌ ஆராயமுடியாதன. சோர்வு இல-ஓய்வில்லாதவை 
ஈளரய்‌. விளம்பு புள்‌-ஓஒலிக்ன்ற புள்‌. துவன்றுன்ற.நு--கெருங்கியிருக்கப்‌ 


பெற்றது, 


1. ஈறிடல்‌-முடிவிடுதல்‌. இடு-கொணர்ந்து இடப்பட்ட. விரை 
அலில்‌அவாசலை பொருந்திய அடல்‌, ஆரம்‌ சந்தனம்‌. ஊறிட--ஊறுதலாலே. 
ஓள்‌ நகர்‌ ஓலி பொருந்திய நகரத்தி லுள்ளவர்கள்‌. உரைத்த--அரைத்த, 
6 ஒள்ளிய மிகுதியான சந்தனக்‌ குழம்பு. பரணி--பாத்திரம்‌. 
இகழும்‌ நேர௮-- விளங்குகின்ற தன்மையையுடைய து. 


91, இராமபிரான்‌ அனுமனைச்‌ சந்தித்து சுக்கிர்வனோடு 
நட்புக்‌ கொண்டமை. 


இசாமலக்குமணர்‌ சவரி கூறிய வழியே சென்று இரலை 
மலையை அடை ந்து, அதன்‌ மீது விரைவாக எளிதின்‌ ஏறலாயினர்‌. 
£லமால்வசையனைய விசர்‌ வரிசிலை ஏந்தி, நொய்தின்‌ வருவதைக்‌ 
ண்ட சக்கிரிவன்‌ முதலிய வானரர்‌, அவர்‌ வாலி ஏவலால்‌ 
வருபவபமோ என்று ஐயுற்று, ஒரு மலைக்குகையில்‌ ஓடி யொளித்‌ 
னர்‌. அவ்வமயம்‌ அவருள்‌ ஒருவனாகிய அனுமன்‌, (நீவிர்‌ அஞ்‌ 
சன்மின்‌? என்று தேற்றி, இருவரும்‌ வருகின்ற வழியில்‌, ஒரு 
மாணீயுருவினனாய்ச்‌ சென்‌, அயலிலே மறைய நின்றான்‌. அப்‌ 
படி. அவன்‌ ல்க முதல்‌, இராமபிரான்‌ வானரக்‌ கோொனு 
டன்‌ நட்புக்கொண்டத வசையில்‌ நிகழ்ச்‌ தவற்றைக்‌ கூறுவது 


இப்பகுதி. 

ல்‌ அடங்கிய பொருளை மூன்‌ அ பிரிவாக வைக்தர 

அசாயலாம்‌. முதலில்‌ அனுமன்‌ இசாமலக்குமணரைக்‌ கண்டு 
= 

பேக ”லைமைகளை யறிந்து சுக்கிரீவனை அழைத்து வரச்‌ செல்கின்‌ 


இப்பகு; இய 


2] 


திட்டிந்தா காண்டம்‌ ங்‌ 


முன்‌. பின்பு சுக்சரிவனிடம்‌ அவ்விரர்‌ வரலாற்றையும்‌ பெருமை 
யையுங்‌ கூனுகின்றான்‌. பின்பு இராகவன்‌ கவியின்‌ வேந்தனுக்கு 
அபயமளித்அு, அவனோடு ஈட்புக்கொள்ளூரின்றான்‌. இம்மூன்‌அ 
ரிசுழ்ச்சிசளையும்‌ அசிரியர்‌ மிசச்‌ சரிய முறையிற்‌ காட்டுகின்றார்‌. 


இராமபிரானும்‌ அனுமனும்‌ கண்டு பேசியதைக்‌ கூறும்‌ 
செய்யுள்கள்‌ கல்வியிற்‌ பெரியராகிய கவிச்‌ சக்க. ரவர்‌ த்தி கம்பர்‌ 
பெருமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. மாணவப்‌ 
படிவமொடு மறைய நின்ற மாருதி தவ வேடர்சாரங்கி, வில்லேக்‌ 
திய சையினசாய்‌ வந்த பெருவிறல்‌ விராது நிலைமைகளை யெல்‌ 
லாம்‌ தனது அண்ண றிவினாலும்‌ அகத்தெழுர்து பெருகிய 
அன்புணர்ச்சியினாலும்‌ உள்ளவாறு உய்த்தணர்ந்தனன்‌, அறமே 
உருவெடுத்தாற்‌ போன்ற “மீளா நெறியுய்க்கும்‌' தெய்வப்‌ பிறப்‌ 
பினசாய அட்பெருமக்கள்‌ அருமரும்தனையதொரு பொருளை 
இழர், சிந்தை சேர்‌ சிறுதுயரினராய்‌ வர்சவசாதல்‌ வேண்டு 


மென்று அணிந்தனன்‌. 


இதற்கிடையில்‌ அவர்களும்‌ அணுக, அனுமன்‌ தெரிவுற 
எதிர்சென்றெய்தி, “அவ்வையின்றாசு நங்கள்‌ வரவு” என்று முக 
மன்‌ கூறினன்‌. சவரிபால்‌ வழி கேட்டுக்‌ காடும்‌ மேடுங்‌ கடர்‌த 
சுக்ரீவனை நாடிவர, அவனிருப்பிட சூதருகே ஒருவன்‌ எதிர்‌ 
வந்து இன்சொற்‌ கூறி வமவேற்றமையை ஓரு நன்னிமித்த 
மாகக் கொண்ட இராமபிரான்‌ கருணையின்‌ மலர்ந்த நெஞ்சினனாய்‌, 
மாருதியை நோக்கி, “எவ்வழி நீங்கியோய்‌? நீ யார்‌?” என வினவி 
னான்‌. அவ்வினாக்களுக்கு “காதல்‌ கான்முகனாலுங்‌ கணிப்பரிய 
கலையனைத்துங்‌ கதிரோன்‌ முன்சென்று” ஓதிய சொல்லின்‌ 
செல்வனாகிய மாருதி அளித்த விடையிலிருர்‌து அப்பிரான்‌ அவ 
னது ஆற்றல்‌ நிறைவு, கல்வியமைதி, அறிவு எல்லாம்‌ ஒருங்‌ 
இசைந்த பண்பாடு, செவ்விய குணம்‌, சேணுயர்‌ பெருமை 
இவற்றை நுனித்‌ தூணர்ந்தான்‌. 


எங்கனமெனில்‌, 'மஞ்செனத்‌ திரண்ட கோல மேனிய!” என 
விளி,த்‌த,தனால்‌ மாருதி அவனஅ தெய்விகத்‌ தோற்றப்‌ பொலிவில்‌ 
உள்ளன்‌ கசிந்து ஈடுபட்டமையையும்‌; “மகளிர்க்‌ கெல்லாம்‌ கஞ்‌ 


செனத்‌ தகையவா௫ நளிர்‌ இரும்‌ பனிக்குத்‌ தேம்பாக்‌ கஞ்ச 


0 கம்பர்‌ கவிசைச்‌ கோவை 
மொக்தலர்க்க சண்ண!' என்று மீண்டும்‌ விளிக்கமையால்‌, தன்‌ 
சிர்கையிற்‌ சேர்‌ சிறு துயசக்சையும்‌ அதன்‌ மூல காரண த்தையும்‌ 
அன்னவன்‌ உய்ச்அணர்க்க பெற்மியையும்‌; (சார்க்‌ கோல மேனிய।? 
“தாமரைக்‌ கண்ண!” (தேவ! என நிரலே விளித்தமையினால்‌, 
கன்னைக்‌ திருமாலுக்கு ஒப்பான பெரியோன்‌ எனத்‌ அணிந்த 
அற்றலையும்‌; விடை கூறிய முறைமையினா லும்‌ செஞ்சொல்‌ திறமை 
மினாலும்‌ அவன்‌ சல்வியறிவையும்‌; சுக்கிரிவனது உண்மை நிலை 
மையை ஓன்றும்‌ ஒளியாமற்‌ கூறியமையினால்‌ அவன்‌ வாய்மை 
யல்ல) பயின்றறியா காவினன்‌ என்பதையும்‌; புதிதாகக்‌ கண்ட 
தன்னிடம்‌ இங்கன மெல்லா ம்‌ பேசியமையினால்‌ தன்பால்‌ மாருதி 
கொண்ட பெருமதிப்பினையும்‌ இன்ன பிறவற்றையும்‌ உய்த்‌ 
ணர்ந்து, தன்‌ ஓங்கிய உணர்வினால்‌ அனுமனது “ஆணி இவ்‌ 
வுலகுக்‌ கெல்லாம்‌ என்னலாம்‌ அற்றற்‌ கேற்ற சேணுயர்‌ பெருமை 
யையும்‌” சிக்கறக்‌ தெளிந்தான்‌. கான்‌ துணிக்க படியே மாருதி 
யின்‌ பண்புகளை ச்‌ தம்பிக்குக்‌ கூறினான்‌. 

பின்பு இராமபிரான்‌ கேட்ட வினாக்களுக்கு அனுமன்‌ கூறிய 
விடை முதலியன வெல்லாம்‌ அனுமனதூ சொல்வன்மைக்குச்‌ 
சீரிய எடுத்துக்‌ காட்டாக விளங்குவன. அவன்‌ பேசிய இன்சொல்‌, 
காட்டிய பேருருவம்‌ முதலீயன வெல்லாம்‌. ஒன்று செர்ந்து 
இராகவனைப்‌ பரவசப்‌ படுத்தின. வரும்‌ பொழு சர்கையில்‌ 
இடம்‌ பெற்ற று தயசமும்‌ விலநிற்இ: அகம்‌ மலர்ந்து, கோல 
முகமும்‌ மலர்க்னு குன்‌அறழ்‌ தோளினனாய்‌ இனிதின்‌ நின்றனன்‌. 
இந்நிலையில்‌ அனுமன்‌ விடை பெற்றுச்‌ சுக்கிரீவனிடஞ்‌ 
சென்றனன்‌. 


தன்‌ தலைவனிடம்‌, அனுமன்‌ இராமபிரானது செப்பருங்‌ 
குணம்‌, விரம்‌, அருள்‌; வசலாறு முதலியவற்றை யெல்லாம்‌ 
பேசும்‌ பொழுஅம்‌ சொல்லின்‌ செல்வனாகவே கவி அவனைக்‌ 
காட்டுகின்றார்‌. பல வகையாலும்‌ அளவிலா உவகை எய்திய 
மாருதி முடுகி வருகின்ற உள்ளக்‌ கிளர்ச்சி யோடு பேசுகின்றான்‌. 
அவன்‌ கூற்றில்‌ இடம்‌ பெற்ற மிகழ்ச்சிகள்‌ இராமாயணத்தில்‌ 
உரிய இடங்களில்‌ விரிவாகவும்‌, இது போன்ற வேறு இடம்‌ 
களில்‌ ௬ருக்கமாகவும்‌ கூறப்பட்டுள்ளன. அயினும்‌ இந்தப்‌ 
பகுதியில்‌ அச்‌ நிகழ்ச்சிகளைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ மற்றைய 
இடங்களிற்‌ காணப்‌ பெறாத ஒரு புதிய அற்றலையும்‌ அழகையும்‌ 


இட்டுந்கா காண்டம்‌ Vi 


பெற்றுள்ளன என்பத மிகையன்று, மெலும்‌ அனுமனஅ 
மடிழ்ச்வெழி வந்த உள்ளக்‌ கிளர்ச்சி, பாட்டின்‌ ஓசையில்‌ 
பத்தும்‌ பத்தாகச்‌ சொற்பட்டுத்‌ திகழ்கின்றது. 


இப்பகுதியின்‌ ஈற்றிற்‌ காணப்படுவது இராமபிரானும்‌ 
சுக்ரிவனும்‌ சந்தித்து ஈட்புக்‌ கொள்ளுதலாடிய நிகழ்ச்சி, 
இவ்விருவர அ கூட்டுறவு இராமாவதார த்தின்‌ முக்கிய நோக்கத்‌ 
திற்கு இன்றியமையா த கொன்று; ஆதலால்‌, அதன்‌ சிறப்பினே 
ஆசிரியர்‌ பல திறப்பட்ட அரிய உவமைகளால்‌ விரித்துமைச்‌ 
கின்றார்‌. மேலும்‌ அவ்விருவர்‌ ஒன்ற கூடிய காட்சியும்‌ இருவருக்‌ 
இடையே நிகழ்ந்த பேச்சும்‌, இராமபிரான்‌ கூறிய உறுதி 
மொழியும்‌, மிக உருக்கமான முறையில்‌ அசிரியசாற்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 

[தெ. ப:--மராமரப்‌ படலம்‌ 5-21; 23-25; 27-50; 58-05.] 

8 அவ்விடத்‌ தவர்மறுகி அஞ்சிநெஞ்‌ சழியமைதி 
வெவ்விடத்‌ தினைமறுகு தேவர்தா னவர்வெருவல்‌ 
தவ்விடத்‌ தனியருளு தாழ்சடைக்‌ கடவுளென 
இவ்வீடத்‌ தினிதிருமின்‌ அஞ்சலென்‌ றிடையுதவி, ம 


9 அஞ்சனைக்‌ கொருசிறுவன்‌ அஞ்சனக்‌ கிர்யனைய 
மஞ்சனைக்‌ குறுகியொரு மாணபைவைப்‌ படிவமொடு 
8. அவ்விடத்து வீரர்‌ இரலைமலையில்‌ நொய்தினேறி வருதலைக்கண்டு 
சுக்ரீவன்‌ முதலியோர்‌ மூலம்‌ ஓர்கலொது ஒரு மலைக்குகையில்‌ புகுந்த அந்த 
அமயத்தல்‌. அவர்‌-சுக்கிரீவன்‌, தாரன்‌, நீலன்‌ முதலியோர்‌. மறு-காரணம்‌ 
ஓர்கலாது மனங்‌ கலங்கி, அஞ்சி வாலி ஏவலால்‌ வந்தவ ரென்று அச்சய்‌ 
கொண்டு. நெஞ்சு அழி அமைதி-மேலே செய்வது இன்ன தென்று சிந்திப்‌ 
பதற்கும்‌ இயலாதவராய்‌ மனமுடைந்து நின்ற நிலையில்‌. அனுமன்‌ “அஞ்சல்‌' 
என்று தேற்றி, “அயன்‌ மறைய நின்று நினையும்‌' என்று அடுத்த கவியில்‌ 
முடியும்‌, கடலில்‌ தோன்றிய ஆலால மென்னும்‌ ஈஞ்சினைக்கண்டு தேவர்‌ 
தானவர்‌ கொண்ட அச்சம்‌ நீங்கும்படி தனியே நின்று, 'அஞ்சன்மின்‌' என்று 
அதனை அமுது செய்தருளிய தாழ்‌ சடைக்‌ கடவுளைப்‌ போல, “நீங்கள்‌ இவ்‌ 
விடத்திலேயே இனிது இருமின்‌; அஞ்சவேண்டாம்‌', என்று கூறித்‌ தேற்றி 
னான்‌. மறுகு--மனந்திகைத்தத தானவர்‌--௮சரர்‌. வெருவல்‌ தவ்வீட 
அச்சம்‌ நீங்கும்படியாக, தனி-தனியே. இடை உதவீ-அந்த அமயம்‌ 
தேறுதல்‌ கூறி. 
9. அஞ்சனை--அ௮னுமனின்‌ தாய்‌. அஞ்சனக்‌ இரியனைய மஞ்சன்‌--நீல 
மலைபோன்ற (தயரதன்‌) மகன்‌; மஞ்சன்‌-- மைந்தன்‌. அயிர்த்து-- ஐயுறவு 


> ப . ட 
in} கம்பா கவிதைக்‌ கோவை 


வெஞ்சினத்‌. தொழிலர்தவ மெய்யர்கைச்‌ சிலையரென 


தெஞ்சயிர்த கயன்மறைய நின்றுகற்‌ பினின்நினையும்‌ 2 


10 தேவருக்‌ கொருநலைவ ராமுதல்‌ தேவரெனின்‌ 
மூவர்மற்‌ ஜிவரிருவர்‌ மூ ரீனிற்‌ கரரிவரை 
யாவரொப்‌ பவருலகின்‌ யாதிவர்க்‌ கரியபொருள்‌ 
கேவல்‌ தவர்‌ நிலைமை தேர்வதெக்‌ கிழமைகொடு. J 


11 சிந்தையிம்‌ சிறிதுதுயர்‌ சேர்வுறத்‌ தெருமரலின்‌ 
தொந்தயர்த்‌ தவரனையர்‌ நேோவுற்‌ சிறியரலர்‌ 
அத்மரத்‌ தமரர்‌அலர்‌ மானிடப்‌ படிவமயர்‌ 
சிந்தனைக்‌ குரியபொருள்‌ தேடு ற்‌. கொரு திலையர்‌, d 

கொண்டு. அயிர்த்த காரணம்‌ தவ மெய்யும்‌ சிலைக்கையு மாயெ இசைவில்‌ 

லாச்‌ சேர்க்கை, ஆதலால்‌ மறைய நின்று ஆராய்ந்தான்‌ கற்பினின்‌ நினையும்‌ 
தனது கல்வியறிவி னுதவியினால்‌ சிந்இிப்பானாயினான்‌, அவர்கள்‌ நிலைமை 
களைப்பற்றி. 


10. மூரி வில்‌-வலிமை பொருந்திய வில்‌. இவர்கள்‌ ஏதேனுமொரு 
பொருளை நாடி வருன்றனரோ என்று ஆராயுமிடத்து, இருந்த விடத்தி 
லிருந்தே இவர்கள்‌ பெற முடியாததொன் றில்லை; ஆதலால்‌ இவர்கள்‌ நிலை 
மையை எளிதில்‌ இர்மானிஃக இயலாது. கேவலத்‌ த எனி தாக. கழமை--சம்‌ 
பந்தம்‌; வகை, 


11. முதலில்‌ அவர்கள்‌ தோற்றத்தை வைத்து ஆராயத்தொடங்கினான்‌. 
அடுத்தபடி அவர்கள்‌ ஓரிடம்‌ நாடிச்செல்ல கேர்ந்ததன்‌ காரணம்‌ பற்றி 
ஆராய்ந்தான்‌. இச்செய்யுளில்‌ அவர்கள்‌ முகத்தோற்றத்தைக்‌ கொண்டு மன 
நிலையை ஆராய்ந்தமை கூறப்படுகின்ற து. 


தெருமரலின்‌--துன்பத்தினால்‌, கொந்து அயர்த்தவர்‌ அனையர்‌_மனம்‌ 
வருந்திச்‌ சோர்வுற்றவரைப்‌ போலக்‌ காணப்படுகின்றனர்‌. இத்துன்பம்‌ 
அரக்கர்‌ முதலிய பகைவராலேற்பட்டிருக்கக்‌ கூடுமோவெனின்‌, அப்படித்‌ 
அன்ப மடைய எனியரல்லர்‌. 


பின்பு அவர்கள்‌ கண்‌ பார்வை அங்கு மிங்கும்‌ உலாவுவதைக்‌ கவனித்‌ 
தான்‌. மயர்‌ சிந்தனைக்கு உரிய பொருள்‌ தேடுதற்கு ஒரு நிலையர்‌--அ௮றிவு 
மயங்கும்படி செய்யக்கூடிய ஒரு பொருளைத்‌ தேடுகன்றவர்‌ போன்ற நிலை 


இட்டுந்கா காண்டம்‌ 9 


23 தருமமுத்‌ தகவுமிவை நனமெனும்‌ தகையரிவர்‌ 
கருமமும்‌ பிறிதொர்பொருள்‌ கருதியன்‌ றதுகருதின்‌ 
அருமருந்‌ தனையதிடை அழிவுவம்‌ தநுளததனை 
இருமருங்‌ கினுநெடிது துருவுன்‌ றனரிவர்கள்‌. 5] 


13 கதமெனும்‌ யொருண்மையிலர்‌ கருணையின்‌ கடலனையர்‌ 
இதமெனும்‌ பொரூுளலதொ ரீயல்புணர்ந்‌ திலரிவர்கள்‌ 
சதமனஞ்‌ சுறுநிலையர்‌ தருமனஞ்‌ சகூறுசரிதர்‌ 


மதனனஞ்‌ ச௬றுவடிவர்‌ மறலியஞ்‌ ௬றுவிறலர்‌. 6 
வேறு 


14 என்பன பலவுமெண்ணி இருவரை எய்தநோக்ி 
அன்பினன்‌ உருகுகின்ற உள்ளத்தன்‌ ஆர்வத் தோரை 


12. அவர்கள்‌ வந்த கருமம்‌ இத்தன்மையது என்பதை எல்லாவற்றை 
யும்‌ இசைவித்துத்‌ தன்‌ நுண்ணிய அறிவினால்‌ துஸரன்றான்‌. 

தகவு நல்லொழுக்கம்‌. அறமும்‌ ஈல்லொழுக்கமும்‌ ஆகிய இவைகளே தம்‌ 
பெருஞ்செல்வம்‌ என்‌,று மிக்கத்‌ தக்கவர்‌. ஆதலால்‌ இவர்‌ வந்துள்ள கருமம்‌, 
அருமருந்தனைய தொன்று இடைநிலையே கைதவறிப்போக அதனை எங்கும்‌ 
தேடுதலேயாம்‌. இருமருங்கும்‌ நெடிது .துருவுன்ற,து கண்டு இங்ஙனம்‌ 
துணிந்தனன்‌. 

13. இணி அவர்‌ தன்மையை ஆராய்ந்து துணீின்றான்‌. 

கதம்‌ எனும்‌ பொருண்மை இலர்‌ சுக்ரவன்‌ அஞ்யெபடி. வாலி ஏவ 
லின்‌ வருபவரோ எனின்‌: கோபம்‌ எனும்‌ பண்பு சிறிதும்‌ இலர்‌; அதற்கு 
ேர்மாறாகக்‌ கருணைக்‌ கடல்‌ போன்றவர்‌; நன்மை செய்வதன்‌ றி மற்றொன்று 
அறியார்‌; ஆயினும்‌ இந்திரனும்‌ அஞ்சும்படியான தோற்றப்‌ பொலிவீனர்‌; 
அறக்‌ கடவுளும்‌ அஞ்சும்படியான ஈல்லொழுக்க முள்ளவர்‌; மன்ம தனும்‌ 
அஞ்சும்‌ அழினர்‌; யமனும்‌ அஞ்சும்படியான வலிமை வாய்ந்தவர்‌; ஆதலால்‌ 
வாலி ஏவலால்‌ வந்தவரல்லர்‌. 

14. இதுவரை தனது நுண்மாண்‌ நுழைபுலத்தினால்‌ வீரர; தன்மை, 
கருமம்‌ முதலியவற்றை ஆராய்க்து துணிந்த அனுமன்‌ அவர்களை எய்த நோக்‌ 
இய வதி, தன்‌ ௮அகத்தெழும்‌ உணர்ச்சியினால்‌ ஆராய்ந்து முன்னய முடி பை 
உறுதிப்படுத்துகிறான்‌. 

என்பன பலவும்‌ எண்ணி-*£௧, ற்பினின்‌ நினைந்து'. இருவரை எய்த நோக்‌? 
இருவரையும்‌ நன்றாகப்‌ பார்த்து. எய்த கோக்குதலாவ.து இதயம்‌ வரை 
பார்வை ஊடுருவும்படி நோக்குதல்‌. அங்ஙனம்‌ நோக்கியபின்‌ தனது தூய 
நெஞ்சிலே நிகழ்ந்ததை அவதானித்தான்‌. அப்பொழுது: அன்பீனன்‌— அவர்‌ 
கள்‌ மாட்டு அன்புணர்ச்சி யுடையனாகத்‌ தன்னைக்‌ கண்டான்‌. அந்த அன்பு 


2 


10 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


முன்பிரிந்‌ நனையர்‌ நம்மை முன்னினான்‌ என்ன நின்றான்‌ 
நூன்பெருய்‌ குணத்தால்‌ தன்னில்‌ தானலது ஓப்பி லாதான்‌. 7 


13 தன்சன்று கண்ட அன்ன தன்மைய தறுகண்‌ பேழ்வாய்‌ 


மின்கன்றும்‌ எயிற்றுக்‌ கோண்மா வேங்கையென்‌ 
நினையவேமரம்‌ 


பின்சென்று காரல்‌ கூரப்‌ பேழ்கணித்‌ திரங்கு கின்ற 
என்கன்று கின்ற தெண்ணிற்‌ பற்பல இவரை அம்மா. 8 


10 மயின்முதற்‌ பறவை யெல்லா மணிதிறத்‌ திவர்கள்‌ மேனி 
வெயிலுறற்‌ இரங்க மீதா இருஞ்சிறைப்‌ பந்தர்‌ வீசி 
எயில்வகுத்‌ தெய்து கின்ற விண்முகற்‌ கணங்க ளெங்கும்‌ 
பயில்வுறத்‌ இவலை தகம்‌ பயப்பயத்‌ கழுவும்‌ பாங்கர்‌, 9 

அவனுள்ளத்தை ௨ த்‌ ற்று. முன்னல்‌ சண்‌ வர வர அன்பன்‌ 

வெள்ளம்‌ போற்‌ பெருகுதலைக்‌ கண்டான்‌. தன்‌ பெருங்குணத்தால்‌ தன்னில்‌ 
தானலது ஓப்பிலாதான்‌—அனுமன்‌; தன்னில்‌ தான்‌--தனக்குத் தானே. 


15, இங்ஙனம்‌ அன்பினால்‌ மனமுருகுகின்ற நிலையில்‌ மற்றெல்லா உயிர்‌ 
களும்‌ re போலவே அன்புணர்ச்சி தலையெடுத்து நிற்றலைக்‌ கண்டான்‌; 
அங்வனங்‌ கண்டமை இது முதல்‌ மூன்று செய்யுளிற்‌ கூறப்படுகின்றது. 


தறுகண்‌--௮அஞ்சாமையையுடைய (கோண்மா). பேழ்வாய்‌--பெரிய 
வாயையுடைய. மின்‌ கன்றும்‌ எயி றறுக்கோண்மா--மின்னலும்‌ ஓளி மழுங்‌ 
த்‌ தோன்றும்படியான பற்களையுடைய சிங்கங்களும்‌. இளையவெயும்‌--இவை 
போன்ற கொடிய விலங்குகளும்‌. காதல்‌ கூர--ஆசை இவர்கள்‌ மாட்டு மிகுத 
லாலே. பேழ்கணித்து இரங்குமன்ற--மருண்டு விழித்‌து மனம்‌ இரங்குன்றன. 
என்‌ அம்மா என்னவிதமாகக்‌ கன்றுகன்றது. இதை ஆலோிக்கு 
மிடத்அப்‌ பற்பல விலங்குகளும்‌ அங்ஙனமே மனம்‌ இளகுகின்றன; இவர்களுக்‌ 
கும்‌ ௮ஃகொடிய விலங்குகளுக்கும்‌ என்ன தொடர்பு? இவை இப்படி நடந்து 
கொள்வது எவ்வளவு வீயப்பிற்டெமான து! 


16. வெயில்‌ உறற்கு--வெயில்‌ படுதற்கு. மீதா--மீதாக; மேலே. வீரி 
ஓரே முறையில்‌ வீசினாற்‌ போல விரைவிலே பரப்பி. எயில்‌ வகுத்து--வெயி 
லின்‌ வெப்பம்‌ தாக்காதபடி மதிற்‌ சுவர்‌ எழுப்பியதுபோன்று வளைத்து. 
எய்துகின்ற--வளைத்தபடி அது குலையாமல்‌ கூடவே பறக்துவருகன்றன. 
வீண்முகற்‌ கணங்கள்‌-வானத்திலுள்ள மேகத்தின்‌ கூட்டங்கள்‌. எங்கும்‌ 
பயில்வு.ற--எல்லா விடங்களிலும்‌ நெருங்க. திவலை ந்தி பட்டவிடத்து 
மேனி ஈனணையாதபடி மெல்லிய நீர்த்துளிகளைத்‌ தெளித்த வண்ணம்‌. பாங்கர்‌ 
பயப்‌ பயத்‌ தழுவும்‌--இரு மருங்கினும்‌ அவர்‌ செல்லும்‌ வழியிலே தொடரும்‌, 


இட்டுந்தா காண்டம்‌ 11 


17 காயெரி கனலுங் கற்கள்‌ கள்ளுடை மலர்க ளேயோல்‌ 
தூயசெய்‌ கமல பாதந்‌ தோய்தொறுங்‌ குழைந்து தோன்றும்‌ 
மேயின திசைகள்‌ தோறும்‌ மரனொடு புல்லு மெல்லாம்‌ 
சாய்வுறுத்‌ தொழுவ போலிங்‌ இவர்களோ தரும மாவார்‌. 10 


18 துன்பினைத்‌ துடைத்து மாயத்‌ 

தொல்வினை தன்னை நீக்கித்‌ 

தென்புலத்‌ தன்றி மீளா 
நெறியுய்க்குந்‌ தேவ ரோதாம்‌ 

என்பெனக்‌ குருகு கின்றது 
இவர்கின்ற து அளவில்‌ காதல்‌ 

அன்பினுக்‌ கவதி மில்லை 
அடைவென்கொல்‌ அறிதல்‌ தேற்றேன்‌. 14 


17. காய்‌ எரி கனலும்‌ கற்கள்‌-வெயிலிற்‌ காய்ந்து அதனாலே 
நெருப்பைக்‌ கக்கும்‌ பருக்கைக்‌ கற்களும்‌, குழைந்து உறுத்துதலில்லாமல்‌ 
நெலழ்ச்சியுற்‌.று. தோன்‌.றும்‌-பாதங்களை உறுத்தாமையோடு காண்போர்க்கும்‌ 
அத்தன்மை புலப்படத்‌ தோன்றும்‌. தொழுவபோல்‌ சாய்வு றும்‌--வணங்குவது 
போன்று வளைந்து காட்டும்‌. இங்கு இவர்களோ தருமம்‌ .ஐவார்‌--கொடு.ய 
சாட்டு விலங்குகளும்‌, கல்லும்‌, மரமும்‌ உருகுன்ற காரணத்தால்‌ இவர்கள்‌ 
அறமே உருக்கொண்டாற்‌ போன்ற தெய்வப்‌ பிறவியினர்‌ என்பதற்கு ஐய 
மின்று, இங்கு இக்காரணத்தால்‌. இச்‌ செய்யுளையும்‌ முந்திய செய்யுளையும்‌ 
பெரியாழ்வார்‌ இருமொழி 8-ஆம்‌ பத்து 6-ஆம்‌ திருமொழி 8, 9, 10 பாசுரங்‌ 
களோடு ஓப்பிடுக. 


18. அங்ஙனம்‌ புறத்து நிகழ்வனவற்றை அவதானித்த கால எல்லையில்‌, 
அ௮னுமனது நெஞ்சிலே ஊற்றெடுத்த அன்பு வெள்ளம்‌ உடல்‌ முழுதும்‌ பரந்து 
என்பையும்‌ நெடுழ்க்கலாயிற்று. அந்நிலையில்‌, வருதன்றவர்‌ மீளா நெறி 
உய்க்கும்‌ தேவரே யாவார்‌ என்‌,று கருதுன்றான்‌. 

துன்பினைத்‌ துடைத்து - தம்மை யடைந்தவரது துன்பமென்று 
உள்ளனவற்றை எச்சமின்றி அறவே போக்‌; “பாவ முள்ளன நீக்2!. மாயத்‌ 
தொல்வினை தன்னை நீக்க் மறுபடியும்‌ துன்பம்‌ வந்து புகுதற்குக்‌ காரணமான 
அறியாமையோடு கூடிய பழைய வினைகளை ௮ (ணுகவொட்டாமல்‌ விலக்கி. 
தென்புலத்தன்றி மீளா நெறி உய்க்கும்‌ தேவரோ தாம்‌ மறுபடி பிறவிக்கு 
ஏதுவான நமனுலதிற்‌ புகவிடாது மீண்டு வாரா வழியாகய வீட்டுலலனை 
அடையும்‌ நெறியிலே செல்லும்படி. மனத்தைச்‌ செலுத்தும்‌ தேவரோ இவர்‌ 
கள்‌. “சார்ந்த இருவல்‌ வினைகளுஞ்‌ சரித்து மாயப்‌ பற்றறுத்துத்‌, தீர்ந்து தன்‌ 
பால்‌ மனம்‌ வைக்கத்‌ இருத்தி வீடு இருத்துவான்‌' ஆகிய திருமாலோ என்ற 
எண்ணம்‌ மாருதியின்‌ மனத்தில்‌ எழுந்தது. (இருவாய்மொழி: 1:5:10.) இங்க! 
னம்‌ அவன்‌ நினைப்பதற்குக்‌ காரனம்‌ என்‌ எனின்‌:-—என்பு எனக்கு உருகுஜின்‌ 
இது! அவ்வன்பு காதலா? மேன்‌ மேலும்‌ மிகுன்ற து; இவர்கள்‌ மாட்டு என்‌ 


2 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை ச 


19 இவ்வழி எண்ணி ஆண்டவன்‌ விருவரும்‌ எய்த லோடுஞ்‌ 
செவ்வழி யுள்ளத்‌ தோனுந்‌ தெரீவுற எதிர்சென்‌ நெய்திக்‌ 
கவ்வையின்‌ முக நுங்கள்‌ வரவெனக்‌ கருணை யோனும்‌ 
எங்வழி நீங்‌ யோய்நீ யாரென விளம்ப லுற்றுள்‌. 12 


20 மஞ்செனத்‌ இரண்ட க்‌ மேவிய மகளிர்க்‌ கெல்லாம்‌ 
தஞ்செனத்‌ தகைய வரதி நீ ப பனிக்குத்‌ தேம்பாக்‌ 


அள்ளதீநிற்‌ கடல்‌ போலக்‌ ளெரா நின்ற ன்னைக ஓரெல்லையில்லை; 
என்‌ அளவில்‌ இ ய்ஙனம்‌ அன்பு பெருகுதற்கு யாதொரு காரணமும்‌ என்பக்கல்‌ 

லால்‌ கண்ட மாத்திரத்தில்‌ (காதல்‌ கடல்‌ புரைய விளை 
வீஃரும்‌ காரமர்‌ மேனியர்‌" மீளா நெறியுய்க்கும்‌ தேவர்‌ தாமோ? 


கரணகில்லேல்‌ 


19, இவ்வழி எண்மை-மேலே கூறியபடி. கல்வியறிவினாலும்‌ எய்த 
நோக்கிய வழி அகத்தெழும்‌ உணர்ச்சியினாலும்‌ ஆராய்ந்து “மீளா நெறியுய்க்குந்‌ 
தேவரோ?" என்று எண்ணினான்‌. அவ்வமயம்‌ அவர்களும்‌ அவ்விட மெய்னர்‌; 
எய்ய அளவில்‌ செவ்விய உள்ளத்‌ தோனும்‌ செவ்விய நெறியிலே செல்லு 
ன்று மனத்தையுடைய அனுமனும்‌. தெரிவுற எதிர்‌ சென்று எய்‌ அது 
வரையில்‌ மறைந்து நின்றவன்‌, எய்திய வழி, அவர்கள்‌ தன்னைக்‌ காணும்படி 
வழி யெடுரே போய்‌. கவ்வையின்றாக நுங்கள்‌ வரவு--உள்ள தன்பங்க வெல்‌ 
லாம்‌ நீங்குதற்குக்‌ காரணமாயெ நல்‌ வரவாகுக உங்கள்‌ வருகை. என-என்று 
முகமன்‌ கூற, கருணேயோனும்‌-—கருலையால்‌ மாருியை நோக்கிய இராம 
பிரானும்‌. எவ்வழி நீங்‌ யோய்‌-— (வழியில்‌ முன்பு தென்படாமல்‌ இடீரென்று 
தோன்றினமையின்‌) எங்கிருந்து வருகின்றாய்‌? நீ யார்‌-- (தான்‌ நாடி வந்தவ 
ஜோடு தொடர்புள்ளவனோ என்று அறிய அவாவி) நீ யாவன்‌? என-- என்று 
தம்‌ விளம்பலுற்றுன்‌--௮னுமன்‌ றிது விவரமாகக்‌ கூறுவானாயினான்‌. 


20. இது முதல்‌ இரண்டு செய்யுள்‌ அனுமன்‌ கூறிய விடை. இரண்‌ 
டாம்‌ வினாவிற்கு முதலில்‌ விடை கூறுகின்றான்‌. இரு. வீரரைப்பற்றித்‌ தான்‌ 
கொண்ட முடிபு புலப்படும்படி பேசுகின்றான்‌. 


மேனிய! கோல மேனிய! இரண்ட கோல மேனிய! மஞ்செனத்‌ இரண்ட 
கோல மேனிய-மழை பொழிதற்குத்‌ திரண்டெமு2ன்றன நீருண்ட மேசம்‌ 
போன்று; காண்பவரது உள்ளம்‌ களீப்பில்‌ மூழ்கும்படி அந்தமில்‌ அழகினை 
யுடைய மேனியனே! கல்‌ நசூறு வடிவர்‌,” 'கருணேயில்‌ கடலனையர்‌,' 
என்பன போன்ற முடிபுகள்‌ இங்ஙனம்‌ குறிப்பாக வெளிப்பட்டன. மேனி 
யழூல்‌ தான்‌ ஈடு பட்டதைக்குறித்தான்‌. மகவிர்க்‌ கெல்லாம்‌.............. 
கண்ண: செய்ய கண்ண! கஞ்சமொத்து அலர்ந்த செய்ய கண்ண! மகளீர்க்‌ 
கெல்லாம்‌ நஞ்செனத்‌ தகையவா அலர்ந்த செய்ய கண்ண! (ஆதலால்‌) நளிர்‌ 
இரும்‌ பனிக்குத்‌ தேம்பாக்‌ கஞ்ச மொத்து அலர்ந்த கண்ண! மகளீர்க்கெல்‌ 
/வாகண்ணழபில்‌ ஈடுபட்ட மகளிர்க்‌ கெல்லாம்‌ 


ற்றுல ல நித தீராத கோய்‌ செய்யும்‌ நஞ்சு என்னும்‌ 


திட்ச்தா காண்டம்‌ 18 


கஞ்சமொத்‌ தலர்ந்த செய்ய கண்ணயான்‌ காற்றின்‌ 
வேந்தற்கு 
அஞ்சனை வயிற்றின்‌ வந்தேன்‌ நாமமும்‌ அனும 


னென்பேன்‌. 18 


21 இம்மலை யிருந்து வாழும்‌ எரிகதிர்ப்‌ பரிதிச்‌' செல்வன்‌ 
செம்மலுக்‌ கேவல்‌ செய்வேன்‌ தேவ நும்‌ வரவு நோக்கி 


தகைய வாடு, அயன்‌ மாதரைச்‌ சிந்தையாலுந்‌ தொடாத' “தருமனஞ்சுற 
சரிதர்‌' என்று அனுமன்‌ கருஇியமை குறிப்பாக வெளிப்பட்ட; மேலும்‌, 
சதமனஞ்சுறு நிலையர்‌', 'அருமருக்‌ தனையது இடை யழிவு வந்துளது', என்று 
அணிந்தவன,து உள்மனம்‌, அழிவிற்குக்‌ காரணம்‌, அவன்‌ கண்ணழசில்‌ ஈடு 
பட்டு, நனி வருந்திய ஓரு பெண்பாலே என்று ஒருவாறு தொடர்ந்து ஆராய, 
அக்கருத்துத்‌ தானாகவே இங்ஙனம்‌ (இழைத்துணர்ந்தீண்டிய கேள்விய'னாகிய 
மாருதி வாய்மொழியிற்‌ புகுந்தது, களிர்‌ இரும்‌ பனிக்குத்‌ தேம்பாக்‌ கஞ்சம்‌ 
ஓத்து குஹிர்ச்சி மிகுந்த பனிக்கும்‌ வாடாத தாமரை மலரைப்‌ போன்று. 
இந்தையிற்‌ சிறிது துயர்‌ சேர்வுறத்‌ தெருமரலின்‌ நொட்து அயர்த்தவரனயர்‌", 
என்று சற்று சேய்மையில்‌ வரும்‌ பொழுது அவதானித்தவன்‌, அல[மையிற்‌ 
கண்ணுற்ற வழி, அத்தெருமரலினால்‌ கரு பொழியும்‌ கண்ணழகும்‌, முகத்‌ 
இன்‌ செவ்வியும்‌ குன்றாதிருப்பதை யுணர்ந்தான்‌; ஆற்றுதற்‌ கரிய துன்பம்‌ 
வந்த பொழுதும்‌ மனவுறுயிற்றறிதும்‌ சோர்வில்லாதவ ரென்பதையுய்‌ 
குறிப்பாக உணர்த்இனானாயிற்று. அலர்ந்த செய்ய கண்ண-அத்தகைய 
தாமரை போன்று மலர்ச்சியை யுடைய செய்ய நிற முள்ள அழிய சண்லா 
யுடையவனே! மேக மேனியன்‌ என்றும்‌, தாமரைக்‌ கண்ணன்‌ என்றும்‌ விுரித்‌ 
தமையின்‌, 'தன்பினைத்‌ துடைத்து... மீளா நெறி யுய்க்கும்‌ தேவரோ 
தாம்‌' என்று கருதியமைக்‌ இசைய, திருமாலுக்கு ஓப்பானவன்‌ என்று கூறாமற்‌ 
கூறினான்‌... இது காறும்‌ கூறியவாற்றால்‌ அனுமன்‌ இராமபிரானைப்பற்றி 
ஆராய்ந்து கண்ட வரலாற்றினையும்‌ உய்த்துணர வைத்தானாயிற்று. காற்றின்‌ 
 வேந்தன்‌—வாயு தேவன்‌, நாமமும்‌ அனுமன்‌ என்பேன்‌— பெயர்‌ அனுமன்‌ 
எனப்படுவேன்‌. 


21. இனி, “எவ்வழி நீங்ியோய்‌?' என்ற முதலாம்‌ வினாவிற்கு விடை 
கூறுகின்றான்‌. தனது இன்‌ சொல்‌ அனைய செவ்வழியுள்ள'மும்‌ நிறைவு 
முதலிய உயர்‌ குணங்களும்‌ இராமபிரான்பாற்‌ கொண்ட சேணுயர்‌ மப்பும்‌ 
புலப்படும்வண்ணம்‌ பேசுன்றான்‌. 

இம்மலை இருந்‌. து வாழும்‌-அரனுடையதாிய இக்குன்றில்‌ தங்கியிருத்த 
லாலே வாழ்நாள்‌ இழவாது உயிர்தரித்‌இிருக்கன்றான்‌; அப்படி வாழ்கின்ற. 
எரிகதிர்ப்‌ பரிட* செல்வன்‌ செம்மல்‌-வீளங்குன்ற கதிர்களை யுடைய குரியன்‌ 
மகன்‌; ஒனியோடு வீளங்கும்‌ கதிரவன்‌ மகனாயிருந்தும்‌ இங்கு ஓளி மழுங்க 
உயிர்தரித்திருக்கன்றான்‌; வீரம்‌ நிறைந்த செம்மலா யிருந்தும்‌ அஞ்சி மறைந்து 
உறைதின்றான்‌: அச்செம்மலுக்கு ஏவல்‌ செய்பவனாகிய யான்‌. தேவ கார்க்‌ 


14 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


விம்மும்‌ மனையான்‌ ஏவ வினவிய வந்தே னென்றான்‌ 
எஏம்மலைக்‌ குலமும்‌ தாழ இசைசுமந்‌ தெழுந்த தோளான்‌. 14 


22 மாற்றமஃ துரைத்த லோடும்‌ வரீரிலைக்‌ குரீசின்‌ மைந்தன்‌ 
தேற்றமுற்‌ றிவணி னூங்குச்‌ செவ்வியோ ரீன்மை தேறி 
ஆற்றலும்‌ நிறைவுங்‌ கல்வி யமைதியும்‌ அறிவும்‌ என்னும்‌ 
வேற்றுமை இவனோ டில்லை யாமென விளம்ப லுற்றான்‌. 15 


23 இல்லாத உலகத்‌ ழெங்கும்‌ ஈங்கவன்‌ இசைகள்‌ கூரக்‌ 
கல்லாத பிது கா ம்‌ டட காட்சி 

கோல மேனியும்‌ செந்தாமரைக்‌ கண்ணு முடைய தேவனை ஓத்த அந்நகர 
தும்‌ வரவு நோக்‌ ல மால்‌ வரை அனைய நும்‌ வருகை கோக்க, வீம்மலுற்று 
(பகைவர்‌ ஏவலால்‌ வருன்றவரோ என்று எண்ணிக்‌) கலக்கமுற்று. 
அனையான்‌ ஏவ அச்சத்‌ நின்‌ விசாவால்‌ மனமறுடச்‌ சோர்வுறும்‌ அத்தகைய 
எம்‌ மரசன்‌ ஏவுதலாலே. விவவிய வந்தேன்‌ என்றான்‌ நும்மை நேரிலே 
ஈண்டு பேரி நிலைமையை வினவி அறியும்‌ பொருட்டு வந்தேன்‌ என்று விடை 
இறுத்தான்‌. இசை-புகழ்‌, சுமந்து எழுந்த --சுமத்தலாலே மிக வளர்ந்த. 
சதோளான்‌-—அனுமன்‌. ஈற்றடியிலுள்ள அடைமொழிகள்‌ கேட்ட இராம 
பிரான்‌ சிந்தலையை ஓட்டி வந்தன. 


22. அனுமனது செம்மை ஈலம்‌, ஆற்றல்‌ முதலியவற்றை இராமபிரான்‌ 
அராய்ந்தமை இச்செய்யுளில்‌ கூறப்படுகின்ற து. 


மாற்றம்‌ அஃது உரைத்தலோடும்‌--சொல்லின்‌ செல்வனாயெ மாருதி 
விடைகூறிய இறமையை இராமபிரான்‌ வியந்தமை குறிப்பாக உணர்த்தப்‌ 
பட்டது. வரிரிலைக்‌ குரிசில்‌ மைந்தன்‌--தன்‌ மரபின்‌ புகழுக்கு ஒரு குறை 
யுண்டாக அதனை நீக்கும்‌ பொருட்டுத்‌ அணைவலி நாடிவந்த கட்டமைந்த 
வில்லையுடைய, மன்னவன்‌ மைந்தனாகிய இராகவன்‌. தேற்றமுற்று- துணையாக 
நாடிவந்த சுக்ரீவன்‌ ஏவலாளனாய அனுமனது குணம்‌, ஆற்றல்‌ முதலிய 
வற்றை ஆராயலுற்று. இவனினூங்குச்‌ செவ்வியோர்‌ இன்மை தேறி 
அவனை நாடிவந்த இடைவழியில்‌ நன்னிமித்தமாக வந்து இன்சொற்‌ கூறி 
உண்மை பேசிய இவனைக்‌ காட்டிலும்‌ மேலான நற்குணமுள்ளவர்‌ இலர்‌ என்‌ 
பதைத்‌ தெளிவாக உணர்ந்து. அற்றலும்‌-ஒன்றைச்‌ செய்துமுடிக்கும்‌ ஆற்ற 
லும்‌. நிறைவும்‌--மனத்‌ இண்மையும்‌. கல்வியமைதயும்‌-- நூலறிவின்‌ பண்‌ 
பாடும்‌. அறிவும்‌-- நுண்ணறிவும்‌. என்னும்‌ வேற்றுமை இவனோடு இல்லையாம்‌ 
-அக்கான்கும்‌ முழுவஅம்‌ ஒருங்கு இசைவுற்று நிற்றலால்‌ அவற்றின்‌ ஏற்றத்‌ 
தாழ்ச்சி இவனளவில்‌ இல்லையாகும்‌. என-- என்று அணிந்த... வீளம்ப 
லுற்றுன்‌-- அதனைக்‌ கூறலுற்றான்‌. 


23. அனுமனை நோக்க நேரே புகழாமல்‌ தம்பியை நோக்க, க்‌ கூறு 


இிட்ரிர்கா காண்டம்‌ 15 


சொல்லாலே நோன்றிற்‌ றன்றே யார்கொலீச்‌ சொல்லின்‌ 


செல்வன்‌ 
வில்லார்‌ தோன்‌ இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ, 
16 


24 மாணியாம்‌ படிவ மன்று மற்றிவன்‌ படிவம்‌ மைந்த 
ஆணீயிவ்‌ வுலகுக்‌ கெல்லாம்‌ என்னலாம்‌ ஆற்றற்‌ கேற்ற 
சேணுயர்‌ பெருமை தன்னைச்‌ சிக்கறத்‌ கெளிந்தேன்‌ 

பின்னர்க்‌ 
காணுதி மெய்ம்மை என்று தம்பிக்குக்‌ கழறிக்‌ கண்ணன்‌.17 


25 எவ்வழி இருந்தான்‌ சொன்ன கவிகுலத்‌ தரசன்‌ யாங்கள்‌ 
அவ்வழி அவனைக்‌ காணும்‌ அருத்தியால்‌ அணுக வந்தேம்‌ 
இவ்வழி நின்னை யுற்ற எமக்குநீ இன்சொ லன்ன 
செவ்வழி உள்ளத்‌ தோனைக்‌ காட்டுதி தெரிய என்றான்‌. 18 


ஈங்கு இவன்‌ இசைகள்‌ கூர கல்லாத கலையும்‌ வேதக்கடலும்‌ உலகத்து 
எங்கும்‌ இல்லாத என்னும்‌ காட்‌ சொல்லாலே தோன்றிற்றன்றே-இங்கு 
வந்துள்ள இவனது புகழ்‌ எங்கும்‌ மிகும்படி, இவன்‌ கற்று முடிக்காத கலை 
களும்‌, கரைகானாத வேதமாயெ கடல்களும்‌ உல்‌ ஓரிடத்‌,தும்‌ இல்லை என்று 
கூறுதற்கேற்ற அறிவு இவனிடம்‌ உளது என்பது இவன்‌ பேச்சனாலே வெளிப்‌ 
பட்டதல்லவா? காட்‌ர-அ௮றிவு. சொல்லின்‌ செல்வன்‌--இன்‌ சாரியை; 
இன்றேல்‌ இன்சொற்‌ செல்வன்‌ என்க. விரிஞ்சன்‌ நான்முகன்‌. விடைவலான்‌ 
_ சிவபிரான்‌. 


94. சொல்லாலே தோன்றிய பண்புகளை உய்க்துணர்மர்த அளவே 
யன்றி, இராமபிரான்‌ தன்‌ ஓங்கிய உணர்வினால்‌ மாருதியின்‌ சேணுயர்‌ பெரு 
மையையும்‌ தெளிந்து இளைய வீரனுக்குக்‌ கூறுகின்றான்‌. 


மாணி-மானாக்கன்‌; பிரமசாரி. ஆணி--அச்சாணி. உலகமாகிய உருள்‌ 
பெருந்தேருக்குச்‌ சிறிய உருவினதாகய அச்சாலரி, (திருக்குறள்‌: 6617.) 
சேணுயர்‌ பெருமை--மிக உயர்ந்த பெருமை. *(செலக்காண்டிற்பார்‌ சாணுமள 
வும்‌' உயர்ந்து செல்லும்‌ பெருமை. சிக்கு அற-ஜஐயம்‌ நீங்க. இவற்றைத்‌ 
தம்பிக்குக்‌ கூறி, அடுத்தபடி. அனுமனிடம்‌ பேசுநன்றான்‌. 


nz," 


பம்‌. இவ்வழி நின்னை உற்ற எமக்கு-இவ்‌ விடைவழியில்‌ உன்னா எதிர்ப்‌ 


அவனிடம்‌ அழைத்துச்‌ செல்வாயாக. 


16 கம்பர்‌ கவிதைக்‌ சோவை 


26 மாதிரப்‌ பொருப்போ டோங்கி வரம்பிலா உலகின்‌ மற்றுப்‌ 
பூதப்‌ புயந்து வீரம்‌ நும்மொக்கும்‌ புனிதர்‌ யாரே 
ஆதரித்‌ வலக்‌ காண்டற்‌ கணுகினி ரென்னின்‌ அன்னான்‌ 
நீதவித்‌ தமையச்‌ செய்த செய்தவர்‌ செல்வம்‌ நன்றே. 19 


27 இரவிதன்‌ புதல்வன்‌ தன்னை இந்திரன்‌ புதல்வ னென்னும்‌ 
பரீவிலன்‌ சீறப்‌ போந்து பருவரற்‌ கொருவ னாதி 
அருவியங்‌ குன்றின்‌ என்னோ டிருந்தனன்‌ அவன்யாற்‌ 

செல்வம்‌ 
வருவதோர்‌ அமைவின்‌ வந்தீர்‌ வரையினும்‌ வளர்ந்த 
தோஸீர்‌, 20 


28 எம்மையே காத்தி ரென்றல்‌ எளிதோ இமைப்‌ பிலாதோர்‌ 
தம்மையே முதலிட்‌ டான்ற சராசரஞ்‌ சமைந்த ஆற்றல்‌ 


20. இது முதல்‌ மூன்று கவிகள்‌ அனுமன்‌ விடை. சுக்கிரீவன்‌ நிலைமை 
முதலியவற்றைச்‌ சுட்டி அனுதாபம்‌ தோன்றும்படி பேரி அவன்‌ சார்பாகச்‌ 
சரண்புகுன்றான்‌. 


மாதிரப்‌ பொருப்பு-எட்டுத்நிசையிலும்‌ சுற்றிலுமுள்ள மலை; சக்கர 
வாளமலை. மாதிரம்‌--இசை, பொருப்போடு ஓங்‌ அம்மலையினளவு தாமு 
முயர்க்து. பூதரப்புயத்து வீரர்‌ பூமியைத்‌ தாங்குன்ற தோள்களையுடைய 
வீரர்களே! உம்மைப்போன்ற தூயோர்‌ யாவருளர்‌? ஒருவருமிலர்‌. ஆதரித்து 
விரும்பி; அன்பு செய்து, அணுபினிர்‌ என்னின்‌-—அவனிருக்கு மிடம்‌ நாடி 
நீவிரே வந்தீர்களென்றால்‌. அன்னான்‌ அவன்‌; சுக்ரீவன்‌. தீது அவித்த 
ஓஐம்பொறிகளை அடக்‌, அமையச்செய்த- திருத்தமாகச்‌ செய்த. செவ்விய 
தவமா செல்வம்‌ மிகவும்‌ நல்லதேயாம்‌. 


27. இரவிதன்‌ புதல்வன்‌ சுக்கிரிவன்‌, இந்திரன்‌ புதல்வன்‌ வாலி, 
பரிவிலன்‌-இரக்கமில்லாதவன்‌,  றகோபித்தலாலே. போந்து இம்‌ 
மலைக்கு வந்து. * பருவரற்கு ஒருவனா2-- துன்பத்தை உடனுறைந்து அனுப 
வித்தற்குத்‌ தன்‌ வாழ்க்கைத்‌ தணையுமின்றி ஒருவனாய்‌. அருவியங்‌ குன்றின்‌ 
இருந்தனன்‌: 1. அருவிகளையுடைய இம்‌ மலையின்கண்‌ இருந்தான்‌; 2. அருவி 
பாயும்‌ மலையைப்போலக்‌ கண்ணீர்‌ பெருக்யெபடி. இருந்தான்‌. என்னோடு 
இருந்தான்‌. அவன்‌ பால்‌-அத்தகையவன்‌ பால்‌; நாட்டையும்‌ இல்லையுமிழக்து 
அன்பமே உருவா இருந்தவனிடம்‌, செல்வம்‌ (தானாக) வருவதோர்‌ அமை 
வீன்‌ வந்தீர்‌. அமைவு-தன்மை, வரையிலும்‌ வளர்ந்த தோளீர்‌--மாஇிரப்‌ 
பொருப்போடு ஓங்யே தோள்‌' சொல்லின்‌ செல்வன்‌ இன்மொழியினாலே 
வரையினும்‌ வளர்ந்து காட்டிற்று. 

28. எம்மையே காத்திர்‌ ஏன்றல்‌ எளித--இம்‌ மலையை விட்டுச்‌ செல்ல 
மாட்டாத எங்களுக்கு நீவிரே அணு $யபடியால்‌ தம்மைச்‌ சரண்புகுதல்‌ 
எளிதாயிற்று. அரோ--௮சை. இமைப்பீலாதோர்‌ தம்மையே முதலிட்டு- 


கிட்ிர்தா காண்டம்‌ 17 


மும்மையே முலகங்‌ காக்கும்‌ முதல்வர்‌ நீர்‌ முருகற்‌ செவ்வி 
உம்மையே புகல்புக்‌ கேமுக்கு இதின்வரும்‌ உறுதியுண்டோ. 
al 
29 யாரென விளம்பு கேன்தான்‌ எங்குலத்‌ தலைவற்‌ கும்மை 


வீரநீர்பணித்திர்‌ என்றான்‌ மெய்ம்மையின்‌ வேலிபோல்வான்‌ 

வார்கழல்‌ இளைய வீரன்‌ மரபுளி வாய்மை யாதும்‌ 

சோர்விலன்‌ நிலைமை யெல்லரம்‌ தெரிவுறச்‌ சொல்ல 

அும்முன்‌, 22 

90 சூரியன்‌ மரபில்‌ தோன்றிச்‌ சுடர்நெடு நேமி யாண்ட 

ஆரியன்‌ அமரர்க்‌ காக அசுரரை ஆவி யுண்ட 

வீரியன்‌ வேள்வி செய்து விண்ணுல கோடும்‌ ஆண்ட 

காரியன்‌ கருணை யன்ன கண்ணனக்‌ கவிகை மன்னன்‌. 23 
31 புயல்தரு மதத்தின்‌ கோட்டுப்‌ புகர்மலைக்‌ கறையை 


ஊர்ந்து 
மயல்தரு மவணர்‌ யாரு மடிதர வரிவிற்‌ கொண்ட - 


தேவர்கள்‌ முதற்கொண்டு, ஆன்ற சராசரம்‌--மிருதியான சரம்‌'அசரம்‌ என்‌ 
பனவும்‌. சமைந்த நிரம்பிய (உலகம்‌), ஆற்றல்‌--இவற்றையெல்லாம்‌ 
பொறுக்கும்‌ ஆற்றலையுடைய (முதல்வர்‌). மும்மை ஏழுலகம்‌ காக்கும்‌ முதல்‌ 
வர்‌ நீர்‌. முருகக்‌ கடவுளைப்‌ போன்ற அழகும்‌, ஆற்றலுமுடைய முதல்வராயெ 
உம்மை நேரே சரண்‌ புக்க எங்களுக்கு, இதைவிட மேலான நன்மை 
உண்டோ? இல்லை. 

29. யாரென விளம்புகேன்‌ நான்‌-—நேரே பெயரென்ன என்று கேளா 
மல்‌ வீஈயமாகக்‌ கேட்கின்றான்‌. வீர நீர்‌ பணித்திர்‌--௮ப்படி.க்‌ கேட்குமிடத்‌ தும்‌ 
தம்பியைக்‌ கேட்னெறான்‌. பணித்திர்‌-கட்டனையிடுமின்‌, மெய்ம்மையின்‌ வேலி 
போல்வான்‌-—மெய்ம்மையாயெ பயிர்‌ வளங்‌ குன்றாமற்‌ பாதுகாக்கும்‌ வேலி 
போன்றவனாய அனுமன்‌. மரபு உளி-சொல்லவேண்டும்‌ முறைமையை 
ஆலோசித்து. வாய்மை யாதும்‌ சோர்விலன்‌-நிகழ்ந்த ஊண்மை ஒன்றை 
யும்‌ ஓளியாமல்‌. நிலைமை யெல்லாம்‌ தெறரிவுற--சுக்கரீவனுதவி நாடி வந்தமை 
முதலிய நிலைமைகளெல்லாம்‌ வீளங்கும்படி. 

80. சட்ர்‌ நெடு நேமி ஆண்ட ஆரியன்‌ கதிரவனைப்‌ போலவே சுடரு 
இன்ற பெரியதாயெ அஞ்ஞா சக்கரத்தைச்‌ செலுத்திய மேலோன்‌, வீரியன்‌ 
வீரத்தை யுடையவன்‌. காரியன்‌-— நிறைவேற்றிய செயலையுடையவன்‌; வினைக்‌ 
குறையில்லாதவன்‌, கருணையன்ன கண்ணன்‌--கருணை ஒரு வடிவுகொண்டாற்‌ 
போன்ற கண்ணோட்ட முடையவன்‌, சுவிகை-வெண்குடை; கவித்இருப்பறு 
கவிகை. 

81. மேகம்‌ மழை பொழிவது போலப்‌ பெருகுகின்ற மதரீரையும்‌, வலிய 
கொம்புகளையும்‌, முகத்திற்‌ செம்புள்ளிகளையுமுடைய யானைகளுக்கு அரசாகிய 
பட்டத்து யானையை, ஊர்ந்து-எஏதி நடத்தி. மயல்‌ தரும்‌ அவுணம்‌ யாரும்‌ 


8 


18 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


இயல்தரும்‌ புலமைச்‌ செங்கோல்‌ மனுமுதல்‌ யாரும்‌ 
ஓவ்வாத்‌ 
தயரதன்‌ கனக மாடத்‌ தடமதில்‌ அயோத்தி வேந்தன்‌. 24 
33 அன்னவன்‌ சிறுவ னாமிவ்‌ வாண்டகை அன்னை ஏவத்‌ 
தன்னுடை உரிமைச்‌ செல்வம்‌ தம்பிக்குத்‌ தகவின்‌ நல்க 
நன்னெடுங்‌ கானஞ்‌ சேர்ந்தான்‌ நாமமும்‌ இராம 


னென்பான்‌ 
இந்நெடுஞ்‌ சிலைவ லானுக்கு யவ வல்செய்‌ அடியேன்‌ 
யானே. 20 


33 என்றவன்‌ தோற்ற மாதி இராவணன்‌ ஒழைத்த மாயப்‌ 
புன்றொழி லிறுதி யாகப்‌ புகுந்துள பொருள்க ளெல்லாம்‌ 
ஒன்றுமாண்‌ டொழிவு ருமல்‌ உணர்த்தினன்‌ உணர்த்தக்‌ 

கேட்டு 
தின்றவக்‌ காலின்‌ மைந்தன்‌ நெடிதுவந்‌ தடியில்‌ 
காழ்நீதான்‌. 26 

34 தாழ்தலுத்‌ தகாத செய்த தென்னை நீ தரும மன்றால்‌ 

கேள்விநூான்‌ மறைவ லாளா என்றனன்‌ என்னக்‌ கேட்ட 


மடி.தர--மத மயக்கத்தையுடைய அசுரர்‌ யாவரும்‌ அழியும்படி. வரிவில்‌ 
கொண்ட-கட்டமைந்த வில்லைக்‌ கையிலே கொண்ட (தயரதன்‌). இயல்‌ 
தரும்‌ புலமை--இயல்பான அறிவு. செங்கோல்‌ நீதி ஆகிய இரண்டிற்கும்‌ 
மனுமுதல்‌ எவரும்‌ ஒப்பாக மாட்டாத தயரதன்‌. பொன்னாற்‌ செய்த மாடங்‌ 
களையும்‌ விசாலமான மதிலையுமுடைய அயோத்திக்கு மன்னன்‌. 

82, ஆண்டகை-ஆடவர்க்குரிய நல்லியல்புகளை யுடையவன்‌. தகவின்‌ 
£ல்‌- அன்போடு கொடுத்து. ஏவல்‌ செய்‌ அடியேன்‌--௮வன்‌ ஏவியது செய்‌ 
கின்ற அடியவன்‌. (அயோத்தி : 60.) 

83. < நாற்‌, றம்‌ பிறப்பு; திருவவதாரம்‌. மாயப்‌ புன்தொழில்‌- வஞ்சனை 
யினாற்‌ செய்த புல்லிய தொழில்‌: கீழ்மக்கள்‌ செயல்‌. புகுந்தள பொருள்க 
ளெல்லாம்‌--நிகழ்நீத செயல்களெல்லாம்‌. ஓழிவுறாமல்‌—ஒன்‌.றும்‌ விடாமல்‌, 
உணர்த்தக்‌ கேட்டு--உணர்த்திய இறமையில்‌ ஈடுபட்டுக்‌ கேட்டு, நின்ற 
வியப்புடன்‌ நின்ற: தான்‌ ஆய்க்து கண்டவாறே தெய்வத்‌ தோற்‌ றத்தினராய்‌ 
இருத்தலைக்‌ கண்டு அவர்‌ பெருமையில்‌ ஈடுபட்டு அசைவற்று நின்ற, அச்‌ 
காலின்‌ மைந்தன்‌-—அனுமன்‌. நெடிது உவந்து--௮த்தகைய மீளா நெறியுக்கும்‌ 
பெருமக்களைப்‌ பெற்றமையினாலே பேருவகை பூத்தவனாய்‌, இராமபிரான்‌ 
அடிகளில்‌ விழுந்து வணங்கினான்‌. 


84. தகாத செய்தது என்னை நீ-அனுமன்‌ ஓர்‌ அந்தண மாணியுருக்‌ 
கொடு தோன்றினனாதலின்‌ இங்ஙனம்‌ கூறினன்‌. தருமம்‌ அன்று உலகியல்‌ 
மரபன்று. கேள்வி நூல்‌ மறைவலாளா-தூற்கேள்வியோடு வேதங்களில்‌ 


திட்கிந்தா காண்டம்‌ 12 


யாழியந்‌ தடந்தோள்‌ வீர மாருதி பதுமச்‌ செங்கண்‌ 
ஆழியாய்‌ அடியேன்‌ தானும்‌ அரிக்குலத்‌ தொருவன்‌ 
என்றான்‌. 27 


95 மின்னுருக்‌ கொண்ட வில்லோர்‌ வியப்புற வேத நன்னூல்‌ 
பின்னுருக்‌ கொண்ட தென்னும்‌ பெருமையாம்‌ பொருளுந் 


தாழப்‌ 

பொன்னுருக்‌ கொண்ட மேரு புயத்திற்கும்‌ உவமை 
யோதாத்‌ 

தன்னுருக்‌ கொண்டு தின்றான்‌ தருமத்தின்‌ தனிமை 
்‌ தீர்ப்பான்‌. 28 


80 கண்டிலன்‌ உலக மூன்றுங்‌ காலினாற்‌ கடந்து கொண்ட 
புண்டரீ கக்கண்‌ ஆழிப்‌ புரவலன்‌ பொலங்கொள்‌ சோதி 


வல்லவனாஃய நீ இங்ஙனஞ்‌ செய்யலாமோ! (அதைக்‌ கேட்ட) பாழி அம்‌ 
தடந்தோள்‌ வீர மாருதி--வலிமையுள்ள அழகிய பெரிய தோள்களையுடைய 
வீரனாரய அனுமன்‌. பதுமச்‌ செங்கண்‌ ஆழியாய்‌-1. தாமரை மலர்‌ போன்ற 
சிவந்த கண்ணையுடைய உலகெங்கும்‌ ஆணை செல்லும்‌ ஆழியையுடைய 
வனே! 2. தாமரைக்‌ கண்ணையும்‌ சக்கரப்‌ படையையுமுடைய இருமாலுக்‌ 
கொப்பானவனே! அனுமன்‌ வரலாறு கேட்டபிறகு இராமன்‌ இருமாலே 
என்று முற்றத்‌ துணிந்தமை இதனாற்‌ பெறப்படும்‌. அரி-குரங்கு. 

85. அனுமன்‌ தனது பேருருவங்‌ கொண்டு நின்றமை இச்‌ செய்யுளிற்‌ 
கூறப்பட்டுள்ள து. 

மின்‌ உருக்கொண்ட வில்லோர்‌ வியப்புற மின்னல்‌ போன்‌.று விளக்கம்‌ 
அமைந்த வில்லைத்‌ தாங்கிய. வீரர்களும்‌ வியப்படையும்படி; அஞ்சனக்‌ அரி 
யனைய மேனியில்‌ வில்‌ மின்னலைப்‌ போல எடுத்துக்‌ காட்டிற்று. வேத நன்னூல்‌ 
பின்‌ உருக்கொண்ட தென்னும்‌ பெருமையாம்‌ பொருளும்‌ தாழ வேதமா 
நன்னூலிற்‌ கூறப்பட்ட அருவமாதிய பரம்பொருள்‌ பின்பு தனக்கு அமைந்த 
உருவத்தை மேற்கொண்டது என்னும்‌ “உயர்வற உயர்ந்த பெரும்‌ பொருளும்‌ 
அனுமன்‌ கொண்ட மோட்டுருவத்தின்‌ முன்‌ சிறிது தாழ்ந்த படியில்‌ 
தோன்றும்படி. பொன்னாற்‌ சமைந்த மேரு மலையும்‌ ஒரு புடை ஓக்குமாயினும்‌ 
முழுவதும்‌ ஒவ்வாத தன்னுடைய பேருருவங்‌ கொண்டு நீன்றான்‌. அப்படி 
நின்றவன்‌ யாவன்‌ எனின்‌2-தருமத்தின்‌ தனிமை தீர்ப்பான்‌--இவர்களோ 
தருமமாவார்‌,' என்று தான்‌ கருதியவர.து தனிமையைத்‌ தீர்க்குர்‌ தகுதிவாய்ந்த 
அனுமன்‌. வீரர்‌ சிந்தைக்‌ கருத்தை ஓட்டி வந்தன இவ்வடைமொழிகள்‌. 

86. அனுமனது பேருருவத்தை இராமபீரானும்‌ முற்றக்‌ கண்டிலன்‌ 
என்று கூறுகின்றது. 

காலினால்‌ பாதங்களால்‌. புண்டரீகக்‌ கண்-தாமரைமலர்போன்‌,ற 
கண்‌. ஆழிப்‌ புரவலன்‌-—சக்கரப்படையை. யுடைய இருமாலின்‌ தோற்ற 


20 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


குண்டல வரன மென்றாற்‌ கூறலாத்‌ தகைமைத்‌ தொன்றோ 
பண்டை நாற்‌ கதிரோன்‌ சொல்லப்‌ படி த்தனன்‌ படிவம்‌ 
அம்மா. 29 


37 தாட்படாக்‌ கமல மன்ன தடங்கணான்‌ தம்பிக்‌ கம்மா 
கீட்படா நின்ற நீக்கிக்‌ இளர்படா தாகி என்றும்‌ 
நாட்படா மறைக ளாலும்‌ நவைபடா ஞானத்‌ தாலும்‌ 
கோட்படாப்‌ பதமே ஐய குரக்குருக்‌ கொண்ட தென்றான்‌. 

30 


98 நல்லன நிமித்தம்‌ பெற்றேம்‌ நம்பியைப்‌ பேற்றேம்‌ நம்பால்‌ 
இல்லையே துன்ப மான தின்பமும்‌ எய்திற்‌ நின்னும்‌ 

மாயெ இராமபிரான்‌. பொலன்‌ கொள்‌ சோதி குண்டல வதனம்‌ கண்டிலன்‌ 
என்றால்‌-பொன்னின்‌ சோியை யுடைய குண்டலங்கள்‌ விளங்கிய முகத்தைக்‌ 
கண்டிலன்‌ என்றால்‌; மூவுலகையும்‌ ஈரடியால்‌ அளந்தவனே இவன்‌ வதனத்தைக்‌ 
ஈண்டிலன்‌ எனில்‌; குண்டலத்தின்‌ ஒளியினுதவியால்‌ முகம்‌ சென்ற எல்லையிலை 
ஒருவாறு உய்த்‌ அணர்ந்ததன்‌ றி வதனத்தை நேர்படக்‌ காண இயலாதவாறு 
மோட்டுருவங்‌ கொண்டு உயர்ந்தனன்‌, கூறலாம்‌ தகைமைத்து ஒன்றோ 
மனத்தினாலேயே முற்றக்‌ கற்பிக்க முடியாத இதனைக்‌ கூறுதல்‌ என்பதும்‌ ஒரு 
செயலோ! எதனை எனின்‌: பண்டைய நரல்களையெல்லாம்‌ சிறு வயதிலேயே 
"பாருலகெங்கும்‌ பேரிருள்‌ சீக்கும்‌ பகலோன்முன்‌ தேர்முன்‌ நடந்தே” 
கற்ற அனுமனுடைய பேருருவம்‌. (இட்௰க்தா:198.) ௮ம்மா--வியப்பு. 

87. இராமபிரான்‌ அனுமனது பேருருவத்தைப்‌ புகழ்தல்‌. 

தாள்‌ படாக்‌ கமலம்‌--நாளத்தை வீட்டு மீங்காத தாமரை மலர்‌, ஒட்‌ 
படா நின்ற மீக்க6ழ்மைப்‌ பட்டு நின்றனவாகிய ராஜச தாமத குணங்களை 
நீக்‌, களர்‌ படாதாஒளி அழியாது. நாள்‌ படா மறைகளாலும்‌ ஈவைபடா 
ஞானத்தாலும்‌ கோள்படாப்‌ பதமே--எல்லாக்‌ காலமும்‌ ஒரே தன்மைப்பட்ட 
வேதங்களாலும்‌ பொய்ந்நின்ற தன்மை தட்டாத வாலறிவினாலும்‌ அறிய 
முடியாத மேலான பதமே (பரமபதமே), குரங்ன்‌ உருவங்‌ கொண்டது 
என்றான்‌. 

சத்துவம்‌, ஓனி, பெருமை இவற்றால்‌ பரமபதமாகிய மோட்ச பதம்‌ 
போன்றவன்‌. பிராட்டியைத்‌ தேடிச்சென்றவிடத்தில்‌ இத்தகைய பேராற்றல்‌ 
படைத்தவனைக்‌ கண்ட மலழ்சச பேரின்பத்‌இற்‌ கொப்பாயிருந்தது பற்றி 
இங்கனம்‌ கூறினான்‌. 

88. நிமித்தம்‌ சகுனம்‌. சுக்ரிவனை நாடிவந்த இடைவழியில்‌ இவனைக்‌ 
கண்டு அறிந்தமை முதலியன கருமங்கள்‌ கைகூடுமென்பதற்கு ஈல்ல நிமித்த 
மாகும்‌. ஈம்பியைப்‌ பெற்றேம்‌--நாடி வந்தவனைப்‌ பெற்றதோடு இர்‌ நம்பியை 
யும்‌ இணையாகப்‌ பெற்றேம்‌. அதலால்‌ தஅன்பமான அ இல்லையாகும்‌: இன்பமும்‌ 


இட்டுிந்சா காண்டம்‌ al 


வில்லினாய்‌ இவளைப்‌ போலாங்‌ கவிக்குலக்‌ குரிசில்‌ வீசன்‌ 
சொல்லினால்‌ ஏவல்‌ செய்வான்‌ அவன்றிலை சொல்லற்‌ 


பாற்றோ. 34 


39 என்றக முவத்து கோல முகமலர்ந்‌ தினிதின்‌ நின்ற 
குன்றுழற்‌ தோளி னாரை நோக்கிய குரக்குச்‌ சயம்‌ 
சென்றவன்‌ தன்னை இன்னே கொணர்கின்றேன்‌ சிறிது 

: யோது 
வென்றியிர்‌ இருத்திர்‌ என்று விடைபெற்று விரைவிற்‌ 
போனான்‌. 92 
வேறு 


40 போனமந்‌ தரமணிப்‌ புயநெடும்‌ புகழினான்‌ 
ஆனதன்‌ பொருரினத்‌ தரசன்மா டணுகிஞன்‌ 


எய்திற்று, எய்‌இற்று-- கால வழுவமைதி; தேற்றப்‌ பொருள்‌. இன்னும்‌ 
இம்மட்டோ? சுக்ரீவனுக்கு ஏவல்‌ செய்பவன்‌ இவனைப்‌ போன்ற சீரியோன்‌ 
என்றால்‌ அவனுடைய நிலைமையை ஒருவர்‌ கூறவும்‌ வேண்டுமா ஆதலால்‌ ஒரு 
குறையுமில்லை. 


89. என்று அகம்‌ உவந்து கோல முகம்‌ மலர்ந்து இனிதின்‌ நின்ற 
என்று சொல்லி, மனமுவந்து, அந்த உகப்பினால்‌ இயல்பாகவே அழிய 
முகமும்‌ மலர்ச்சி யடைய, அதற்குக்‌ காரணமாகிய இன்பவுணர்ச்‌ அலை 
யெறிய நின்றனர்‌; அப்படி நின்ற. குன்று உறழ்‌ தோளினாரை--௮கத்தினழகு 
முகத்தில்‌ மலர்ந்த அளவேயன்றி உடலிலும்‌ காட்டிற்று, அப்பொழுது தோள்‌ 
கள்‌ அடுத்துள்ள குன்றுகளைத்‌ தட்டிவீடுவது போல்‌ வளர்ந்தன. ௮ப்படி.ப்‌ 
பட்ட பெரிய இன்பம்‌ நிறைந்து நின்ற வீரரை. நோக்‌-—ஆனந்த பரவசரா 
யிருந்தமையை நோக்கினான்‌. அக்‌ குரக்குச்‌ £யம்‌--௮ங்கனம்‌ நோக்கிய வழி 
அவ்வின்ப வெள்ளம்‌ பரவ, குரங்கு இிங்கமாயெதுபோல உள்ளக்‌ கிளர்ச்சி 
பொரங்டுற்று; அப்படிப்‌ பொங்கிய கிளர்ச்சியையுடைய குரங்குகளிற்‌ சிறந்த 
வீர மாருதி, சென்று அந்தச்‌ சுக்ரீவனை இப்பொழுதே அழைத்து வருகின்‌ 
றேன்‌; சிறிது நேரம்‌ வீரர்களே! இருப்பீர்களாக என்று கூறி விடைபெற்று 
விரைகத்‌,து சென்றான்‌. 


40. போன மந்தரமலரிப்‌ புயநெடும்‌ புகழினன்‌--௮ப்படி.ப்‌ போடும்‌ 
பொழுது உவகையால்‌ தோள்கள்‌ மந்தரமலைபோலப்‌ பேரழகுடன்‌ பூரித்து 
விளங்க? அங்ஙனம்‌ வீளங்யெ புகழினையுடைய அனுமன்‌. வாலியைப்‌ பற்றிய 
எண்ணம்‌ அவன்‌ உள்மனத்தே எழுந்தமைக்கேற்ப அவன்‌ தோள்கள்‌ கட்ல்‌ 
கடைந்த மந்தரமலக்கு உவமிக்கப்பட்டன. ஆனதன்‌ பொருசினத்து அரசன்‌ 
மாடு ௮ணுஇனான்‌--வாலியினால்‌ ஈலியப்பட்டல! முதல்‌ அவனோடு பொர 
ஆற்றதவனாய்ச்‌ சினம்‌ நீங்காத தன்‌ அரசனிடம்‌ சென்றான்‌. அப்படிச்‌ செல்லும்‌ 


22 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


யானுமுன்‌ குலமுமிவ்‌ வுலகுமுய்ந்‌ தனமெனா 

மானவன்‌ குணமெலா இினையுமா மதியினான்‌. 33 
41 மேலவன்‌ திருமகற்‌ குரைசெய்நான்‌ விரைசெய்தார்‌ 

வாலியென்‌ றளவிலா வலியினான்‌ உயிர்தெறக்‌ 

காலன்வந்‌ தனனிடர்க்‌ கடல்கடந்‌ தனமெனா 

ஆலமுண்‌ டவனின்‌ தின்று அருநதடம்‌ புரிகுவான்‌. 34 


42 மண்ணுளார்‌ விண்ணுளார்‌ மாறுளார்‌ வேறுளார்‌ 
எண்ணுளார்‌ இயலுளசர்‌ இசையுளார்‌ திசையுளார்‌ 
கண்ணுளா ராயினார்‌ பகையுளார்‌ கழுிநெடும்‌ 
புண்ணுூளா சாருயிர்க்‌ கமிழ்தமே போலுளார்‌. வம 


43 சூழிமால்‌ யானையார்‌ தொழுகமழல்‌ தயரதன்‌ 
பாழியால்‌ உலகெலாம்‌ ஒருவழிப்‌ படரவாழ்‌ 
ஆழியான்‌ மைந்தர்பே ரறிவினார்‌ ௮அழூயார்‌ 
ஊழியால்‌ எளிதில்நிற்‌ ௧7௬௫ம்‌ துதவுவாம்‌. 36 


பொழுதே தன்‌ அகக்கண்‌ முன்னே தோன்றிய சுக்கிரிவனை முன்னிலைப்படுத்திக்‌ 
கூறுவான்‌: யானும்‌ உன்‌ குலமும்‌ இவ்வுலகும்‌ உய்நீதனம்‌:--இதுவே அனுமன்‌ 
பேசப்போகும்‌ பகுதியின்‌ சாரம்‌, இக்‌ கருத்தை விரித்துரைக்கும்‌ வகையில்‌ 
அதுவரை நிகழ்ந்த இராமாயணக்‌ கதையை அமைத்துப்‌ பேசுகின்றான்‌. மான 
வன்‌--மனுவின்‌ குலத்தில்‌ தோன்றிய இராமபிரான்‌. 

41. இது முதல்‌ சுக்ரீவனிடம்‌ நேரே கூறுவன. 


மேலவன்‌--சூரியன்‌. உயிர்தெற-—உயிரை அழிக்க, காலன்‌--யமன்‌, 
காலன்‌ வந்தனன்‌; ஆதலால்‌ இடர்க்கடல்‌ கடந்தனம்‌. கடந்தனம்‌--கால 
வழுவமைதி, ஆலமுண்டவன்‌-- சிவபெருமான்‌. அனுமனது அகக்‌ கண்ணுக்கு 
முன்‌ வாலி வதம்‌ முடிந்துவிட்டது. பாற்கடல்‌ கடைந்தபொழுது ஆலால 
விடத்தினால்‌ நேர்ந்த அச்சம்‌ சிவபிரானால்‌ தேவர்க்கு நீங்கியது போலவே 
வாலியினால்‌ விளைந்த துன்பம்‌ நீங்கப்பெற்ற ஆனந்தத்தை உள்ளுள்ளே 
அனுபவித்த, அப்பீரானைப்‌ போலவே ஈடனஞ்‌ செய்யலானான்‌. (டெந்தா:8.) 

42. மண்‌ உளார்‌. வீண்‌ உளார்‌. மாறு உளார்‌--பாதல உலூல்‌ உள்ள 
வர்‌. வேறு உளார்‌--வேறு உலகிலுள்ளவர்‌. எண்‌ உளார்‌ நெஞ்சில்‌ இருப்‌ 
பவர்‌. இயல்‌ உளார்‌-செயலிலே இருப்பவர்‌. இசை உளார்‌--சொல்லிலே 
இருப்பவர்‌. திசை உளார்‌--௮வர்களைச்‌ குழஇருப்பவர்‌. இரண்டாமடியிலுள்ள 
நான்கு முற்றுக்களையும்‌ எச்சமாக்குக. கண்னுளாராயினர்‌-எண்ணுளாராட, 
இயலுளாராக, இசையுளாராக, திசையுளாராகி நின்றவர்களுக்‌ கெல்லாம்‌ 
அந்தர்யாமியாயிருநீது கலைகனாக ஆயவர்‌. பகையுள்ளவர்‌, பெரிய மனப்‌ 
புண்ணுள்ளவர்‌, இப்படிப்பட்டவர்களை அமுதம்‌ போன்று தளிர்ப்பிப்பவர்‌ 

43. குழி முகபடாம்‌. பாழி-வலிமை. கழியால்‌-முறைமையினல்‌. 
ச ஒல்‌ ரெமமின்‌,றி: அனாயாசமாக. 


எனில்‌ 3 


இட்டுந்தா காண்டம்‌ 23 


சீக்‌ நீதியார்‌ கருணையின்‌ நெறியினார்‌ நெறிவயிற்‌ 
பேதியா நிலைமையார்‌ எவரினும்‌ பெருமையார்‌ 
போதியா தளவிலா உணர்வினார்‌ புகழினார்‌ 
காதிசேய்‌ தருகடற்‌ கடவுள்வெம்‌ படையினார்‌. 7 


45 வேலிகற்‌ சினவுதா டகைவிளிந்‌. துருளவிற்‌ 
கோலியக்‌ கொடுமையாள்‌ புதல்வனைக்‌ கொன்றுதன்‌ 
காலியற்‌ பொடியினால்‌ நெடியகற்‌ படிவமாம்‌ 
ஆலிகைக்‌ கரியயேர்‌ உருவளித்‌ தருளினான்‌. 98 


46 நல்லுறுப்‌ பமையும்நம்‌ பியரின்முன்‌ பவன்நயந்து 
எல்லுறுப்‌ பரியபேர்‌ எழுசுடர்க்‌ கடவுள்தன்‌ 
பல்லிறுத்‌ தவன்வலிக்‌ கமைதிரியம்‌ பகமெனும்‌ 
வில்லிறுத்‌. தருளினான்‌ மிதிலையுக்‌ கனையநாள்‌. 39 


44, கருணை செல்லும்‌ நெறியிலே செல்பவர்‌, பேதியா நிலைமையார்‌- 
எப்பொழுதும்‌ மாறுபடாத நிலையில்‌ நிற்பவர்‌. போதியாது அளவிலா உணர்வி 
னஞார்‌--கல்வியினாலே யன்றி, அதன்‌ எல்லைக்கு மிக அப்பாற்பட்ட வாலறிவினை 
யுடையவர்‌. காதி சேய்‌—வீசுவாமித்திர முனிவன்‌. தந்த தெய்வத்தன்மை 
வாய்ந்த வெம்மையாகிய படைக்கலங்களை யுடையவர்‌. 


45. வேல்‌ இகல்‌ னெவு தாடகை-காலனைப்‌ பறித்த முத்தலைச்‌ குலம்‌, 
பகை, கோபம்‌ இம்‌ மூன்றுடன்‌ எதிர்த்த தாடகை. (அம்பு வீடும்‌ முன்னே) 
செத்துப்‌ பூமியிலே உருளும்படி. வில்லை வளைத்து. அகச்‌ கொடுமையாள்‌ புதல்‌ 
வன்‌ சுபாகு. தன்‌ கால்‌ இயல்பொடியினால்‌--தன்‌ காலிற்‌ இடந்த _தாசியினால்‌. 
நெடிய கல்‌ படிவமாம்‌ அலிகைக்கு-நெடிய கல்லாய்க்‌ கடந்த அகலிகைக்கு. 
அரிய பேருரு அளி த்தருளினான்‌- பெறுதற்கரிய மெய்யுருவத்தை அளித்‌ 
தருளினான்‌. 


தாடகையை முடித்தமை, அகலிகை சாபம்‌ தீர்த்தமை ஆரிய இரு 
நிகழ்ச்சிகளையும்‌ நேரிற்‌ கண்டாற்‌ போன்று கூறுகின்றான்‌. வாலியை உயீர்‌ 
கவர்ந்து சுக்ரிவனையும்‌ பண்டை வண்ணமாக்குவான்‌ என்னும்‌ குறிப்புத்‌ 
தோன்றப்‌ பேசுகின்றான்‌. 

46. முன்பவன்‌-— இருவருள்‌ மூத்தவன்‌. ஈயந்து- விரும்பி. இரியம்பகம்‌ 
என்னும்‌ வில்லை ஓடித்தான்‌. எப்பொழுது எனில்‌, மிதிலைக்குச்‌ சென்ற அம்‌ 
நாளில்‌. எல்‌ உறுப்பு அரிய பேர்‌ எழு சுடர்க்கடவுள்‌— குரியன்‌; எல்‌- இருள்‌: 
இருளின்‌ ஒரு று பகுதியும்‌ தப்பி நிற்றல்‌ அரிதாம்படி. மிக்கு வீளங்குகன்ற 
குரியனது. பல்‌ இ நு.த்தவன்‌--சிவபீரான்‌: தக்கன்‌ வேள்வியில்‌ சூரியனது 
பல்லை உதிர்த்த சிவபெருமான்‌ வலிமைக்கு அமைந்த இரியம்பகம்‌ என்னும்‌ 
பெயரையுடைய வில்‌. 


24 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


47 உளைவயப்‌ புரவியான்‌ உருவம்‌ றொருசொலால்‌ 
அளவில்கற்‌ புடையசிற்‌ றவைபணிழ்‌ தருளலால்‌ 
வளையுடைப்‌ புணரிரூழ்‌ ம௫தலத்‌ திருவெலாம்‌ 
இளையவற்‌ குதவி இத்‌ தலையெழுத்‌ தருளீனான்‌. 40 


48 நெவ்விரா வகைநெடுஞ்‌ சிகைவிரா மழுவினான்‌ 
அவ்விரா மனையுமா வலிதொலைத்‌ தருளினான்‌ 
இவ்விரா கவன்வெகுண்‌ டெழுமிரா அனையனாம்‌ 
வெவ்விரா தனையிரா வகைதுடைத்‌ தருனீனான்‌. di 


49 கரன்முதற்‌ கருணையற்‌ றவர்கடற்‌ படையொடும்‌ 
சிரமுகச்‌ சிலைகுனித்‌ துதவுவான்‌ திசையுளார்‌ 
பரமுகப்‌ பகைதுமித்‌ தருஞூவான்‌ பரமராம்‌ 
அரன்முதல்‌ தலைவருக்‌ கதிசயத்‌ திறவினான்‌. 42 


யா. உளை வயம்‌ புரவியான்‌--பிடரிமயிரைக்‌ கொண்ட, வெற்றியிலே 
மேம்பட்ட குதிரைப்‌ படையையுடைய தயரதன்‌. உதவ உற்ற--உதவு தலாலே 
தான்‌ அடைந்தவைகளை. உற்ற ஒரு சொலால்‌ என்பதன்‌ விகாரம்‌. ஒரு 
சொல்லினாலே சிற்றன்னை கட்டளையிட்டதனால்‌. வளை--சங்கு. மததெலத்‌ இரு 
உலகை ஆளும்‌ செல்வத்தை யெல்லாம்‌. இத்தலை--இவ்விடம்‌. சற்றவை 
பஷியால்‌ முடி துறந்து காடு நோக்கப்‌ பெயர்ந்ததும்‌ நினக்கு ஈன்மையாக 
முடிந்தது என்னும்‌ குறிப்புப்படப்‌ பேசுகின்றான்‌. 


48. சுக்கிரிவன து இயல்பினை யுணர்ந்த அனுமன்‌, பரசுராமனை வலி 
தொலைத்து வெவ்விய விராதனைக்‌ கொன்றவனுக்கு வாலியை உயிர்‌ கவர்தல்‌ 
ஒரு பொருட்டன்று என்று கூறுகிறான்‌. தெவ்‌ இராவகை--பகைவர்‌ எஞ்சி 
இராதபடி.. நெடும்‌ கை வீரா மழுவினான்‌--நீண்ட அக்கினிச்‌ சுவாலை வீசுன்ற 
மழு என்னும்‌ படையைக்‌ கொண்டவனாயெ, அவ்‌ இராமனையும்‌—அந்தப்‌ பரசு 
ராமனையும்‌, மா வலி தொலைத்‌ த- பெரிய வலிமையை அடியோடு தொலைத்து. 
அருளினான்‌ உயிர்‌. கவராமல்‌ அருள்‌ செய்தான்‌. இவ்‌ இராகவன்‌--இந்தத்‌ 
தயரத ராமன்‌. வெகுண்டு எழும்‌-கோபங்கொண்டு எழுந்த. இரா அனைய 
னாம்‌ வெவ்‌ வீராதனை-—இரவினைப்‌ போன்று, கரிய, வெம்மைமிக்க வீராதனை, 
இராவகை துடைத்து--பூமியில்‌ இல்லாதபடி செய்து, அருளினான்‌_சாப 
விடுதலை யளித்தான்‌. ்‌ 


49. உதவுவான்‌—தேவர்‌ முனிவர்‌ முதலியோர்களுக்கு உதவீசெய்‌ 
வான்‌. இசை உளார்‌ பரம்‌ ௨௧-எல்லாத்‌ திசையிலும்‌ உள்ளவரது துன்ப 
மாகிய பாரம்‌ ஓரே முறையில்‌ அற்றுப்போகும்படி. அவர்கள்‌ பகைவர்களை 
அழித்தருளுவான்‌. தலைவருக்கு அதிசயத்‌ இறலினான்‌-—தலைவர்களுக்கெல்லாம்‌ 
அதிசயம்‌ விளைக்கும்‌ வல்லமை யுடையவர்‌. 


இட்டர்கா காண்டம்‌ 95 


50 ஆயமா நாகர்தாழ்‌ ஆழியா னேயலால்‌ 

காயமா னாயினான்‌ யாவனே காவலா 

நீயமான்‌ நேர்தியால்‌ நிருதமா ரீசனார்‌ 

மாயமா னாயினான்‌ மாயமா னாயினான்‌. 43 
54 உக்கவந்‌ தமுமுடற்‌ பொறைதுறந்‌ துயர்பதம்‌ 

புக்கவந்‌ தமுநமக்‌ குரைசெயும்‌ புசையவோ 

இக்கவற்‌ தரநெடுந்‌ திரள்கரஞ்‌ சினவுதோள்‌ 

அக்கவத்‌ தனுநினைத்‌ தமரர்தாழ்‌ சவரீபோல்‌. த்க்‌ 
32 மூனைவரும்‌ பிறருமேல்‌ முடிவரும்‌ பகலெலாம்‌ 

இனையர்வந்‌ துறுவரென்று இயல்‌ தவம்‌ i A 

வினையெனுஞ்‌ சிறைதுறந்‌ துயர்பதம்‌ விரவினார்‌ 

எனையரென்‌ றுரைசெய்கேன்‌ இரவிதன்‌ சிறுவனே. கீ்‌ 


53 மாயையான்‌ மதியிலா நிருதர்கோன்‌ மனைவியைத்‌ 
இயகான்‌ நெறியினுய்த்‌ தனனவள்‌ தேடுவார்‌ 


50. ஆயம்‌ மாநாகர்‌ தாழ்‌ ஆழியானே யலால்‌ -கூட்டமான பெரிய தேவர்‌ 
கள்‌ (தம்‌ துன்பம்‌ நீங்கும்‌ பொருட்டு) வணங்கும்‌ பாற்கடலிற்‌ பள்ளி கொள்ளு 
இன்ற இருமாலே அல்லாமல்‌, காய மான்‌ ஆயினான்‌ யாவனே--மனித சரீரத்‌ 
தோடு வந்த இவன்‌ வேறு யார்‌! ஓ அரசனே! நீ அப்‌ பெரியோனோடு ஈட்புக்‌ 
கொள்ளுதி. ஆல்‌--௮சை. மான்‌--மகான்‌: பெரியோன்‌. நிருத மாரீசனார்‌-- 
அரக்கனாயே மாரீசன்‌. மாயமான்‌ ஆயினான்‌--மாயை வல்ல பொன்மானா? 
வந்தவனுக்கு, மா யமான்‌ ஆயினான்‌--பெரிய யமனாக ஆயினான்‌ (அப்‌ 
பெரியோன்‌). ௮.து போலவே வாலிக்கும்‌ பெரிய கூற்றுவனாக வந்துள்ளான்‌ 
என்பது குறிப்பு. யமன்‌ என்ப.து யமான்‌ என நீண்டது. 


51. உக்க அந்தமும்‌--இவர்‌ கையினால்‌ இறந்துப்பட்ட முடிவும்‌. உட 
லாடிய பாரத்தைத்‌ துறந்து மேலான பதவியை அடைந்த முடிவும்‌ நமக்குச்‌ 
சொல்லக்கூடிய தன்மையவோ? எவரைப்‌ போல எனின்‌--கவந்தனையும்‌ 
சவரியையும்‌ போல. கவந்தலைப்‌ போல உக்க அந்தமும்‌, சவரியைப்‌ போல 
உயர்பதம்‌ புக்க அந்தமும்‌ நமக்கு உரை செயும்‌ புரையவோ? இக்கு அவம்‌ தர 
நெடும்‌ திரள்‌ கரம்‌ சினவு தோள்‌ அக்‌ கவந்தன்‌--இிசைகளில்‌ ௨ ள்ள உயிர்கள்‌ 
அழிவடையும்படி நீண்ட திரண்ட கைகளையும்‌ கோபித்துப்‌ பாய்ரன்ற 
தோள்களையு முடைய கவந்தன்‌. தவப்‌ பெருமையை நினைந்து தேவர்கள்‌ 
வணங்கும்‌ சவரி. 

52, முனைவரும்‌- முனிவரும்‌. இனையர்‌--இத்தகையவர்‌. இயல்தவம்‌- 
தகுதியான தவம்‌. வினை எனும்‌ சிறை அறந்து-ஊழ்வீனைப்பயனாயே சிறைக்‌ 
காவலை நீங்கி. உயர்பதம்‌ விரவினர்‌-மேலான மோட்ச பதத்தை அடைந்த 
வர்‌. எனையர்‌-—எத்தனைபேர்‌. 


58. மாயையால்‌ தீய கான்‌ நெறியில்‌ உய்த்தனன்‌--வஞ்சனையினாலே 


4 


20 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


நீயையா தவமிமைத்‌ நுடைமையால்‌ நெடுமனம்‌ 
தூயையா வுடைமையால்‌ உறவினைத்‌ துணிகுவார்‌. 46 


54 நந்திருந்‌ தனனருள்‌ ததகைதெடும்‌ பகைஞனாம்‌ 
இந்திரன்‌ ரிறுவனுக்‌ இறுதஇன்‌ நிசைதரும்‌ 
புத்தியின்‌ பெருமையாய்‌ போதரென்‌ றுரைசெய்தான்‌ 
மந்திரங்‌ கெழுமுநூன்‌ மரபுணர்ம்‌ துதவுவான்‌. 47 


35 அன்னவாம்‌ உரையெலாம்‌ அறிவினால்‌ உணர்குவான்‌ 
உன்னையே யுடையவெற்‌ கரியதெப்‌ யொருனரோ 
பொன்னையே பொருவுவாய்‌ போதெனப்‌ பேர்துவான்‌ 
தன்னையே அனையவன்‌ சரணம்வத்‌ தணுூனான்‌. 48 


வேறு. 


50 கண்டனன்‌ என்ப மன்னோ கதிரவன்‌ சிறுவன்‌ காமர்க்‌ 
குண்டலந்‌ துறந்த கோல வதனமுங்‌ குளிர்க்குங்‌ கண்ணும்‌ 
புண்டரீ கங்கள்‌ பூத்துப்‌ புயல்தழீ இப்‌ பொலிந்த தங்கள்‌ 
மண்டலம்‌ உதயஞ்‌ செய்த மரகதக்‌ கிரியன்‌ னானை. 49 


கொடிய காட்டு வழியே எடுத்‌ துச்சென்றான்‌. உறவினை--நட்புக்கொள்ளு தலை. 
அஸீிகுவார்‌-நிச்சயிப்பாராயிலார்‌. 


54. அருள்‌ தந்திருந்தனர்‌ ௩ம்மிடம்‌ கருஸேவைத்திருக்கன்றனர்‌. தகை 
கெடும்‌ பகைவனாம்‌ இந்திரன்‌ சிறுவனுக்கு--வலிய பெரிய பகைவனாரிய 
வாலிக்கு. இன்று இறுதி இசைதரும்‌--இப்பொழுதே மரணம்‌ கேரிடும்‌. 
(ஆதலால்‌) போதர்‌--௮வனைக்காண்பதற்குப்‌ புறப்படு. மந்திரம்‌ கெழுமு 
நூல்‌ மரபுணர்ந்து உதவுவான்‌--ஆலோசனையை நீதி நூலின்‌ முறைமைக்‌ 
இணங்க ஆராய்ந்து கூறுபவனாகிய அனுமன்‌. 

55. அன்ன ஆம்‌ உரையெலாம்‌--௮த்தன்மையவாகிய உரைகளை யெல்‌ 
லாம்‌. அறிவினாலுணர்பவனாகய சுக்கிரீவன்‌. பொன்னையே பொருவுவாய்‌-- 
பொன்னை ஓத்தவனே! போது எனப்‌ போதுவான்‌-- என்னுடன்‌ வாராய்‌ 
என்று சொல்லிப்‌ புறப்பட்டவனாய்‌. தன்னையே அனையவன்‌--தனக்கு நிகர்‌ 
தன்னையன்றி வேறொருவருமில்லாத இராமபிரானது, பாதங்களை வந்தடைம்‌ 
தான்‌. 

௨.50. என்ப, மன்‌, ஓ அசைகள்‌. காமர்‌ குண்டலந்துறந்த வதனம்‌ 
அழயெ குண்டலங்களைக்‌ காதுகள்‌ அறந்திருந்தபோதிலும்‌ காணுதற்கினிய 
அழயெ முகம்‌. புண்டரகம்‌- தாமரை. தழீஇ-தமுவி. மரகதக்கிரி-- மரகத 
மலை. வதனத்தையும்‌ கண்ணையு முடைமையால்‌ தாமரை மலர்ந்து பொலிந்த 
இங்கள்‌ மண்டிலம்‌ உதித்த மரகதமலைபோன்ற இராமபிரானைச்‌ குரியன்‌ மக 
னாகிய சுக்கிரீவன்‌ கண்டனன்‌. 


இட்டுர்கா காண்டம்‌ 21 


ளோ 
~2 


தோக்கினான்‌ நெடிது நின்றான்‌ நொடி.வருங்‌ கமலத்‌ 
தண்ணல்‌ 
ஆக்கிய உலக மெல்லாம்‌ அன்றுதொட்‌ டின்று காறும்‌ 
பாக்கியம்‌ புரிந்த வெல்லாங்‌ குவிந்திரு படிவ மாகி 
மேக்குயர்‌ தடந்தோள்‌ பெற்று வீரராய்‌ விளைந்த 


என்பான்‌ 50 


58 எனதினைம்‌ தனைய எண்ணி இவர்கின்ற காத லோதக்‌ 
கனைகடற்‌ கரை நின்‌ றேறாக்‌ கண்ணினை களிப்ப நேரக்‌ 
அனகனைக்‌ குறுக னான்‌ அவ்‌ வண்ணலும்‌ அருத்தி கூரப்‌ 
புனைமலர்த்‌ தடக்கை நீட்டிப்‌ போந்தினி திருத்தி 


என்றான்‌. 57 


69 தவாவலி அரக்க ரென்னும்‌ தகாவிருட்‌ பகையைத்‌ தள்‌ ஸிக்‌ 
குவாலறம்‌ நிறுத்தற்‌ கேற்ற காலத்தின்‌ கூட்ட மொத்தார்‌ 
அவாமுதல்‌ அறுத்த சிந்தை அனகளும்‌ அரியின்‌ வேந்தும்‌ 
உவாவுற வந்து கூடும்‌ உடுபதி இரவி ஓத்தார்‌. 52 


57. இரியன்னானை நோக்கினான்‌: கோக்கியவண்ணம்‌ அதிசயித்து நெடு 
நேரம்‌ நின்றான்‌. அப்படி நின்றவனது சிந்தனை மேலே கூறப்படுகின்ற து, 
நொடிவு அரும்‌ கமலத்தண்ணல்‌-சொல்லுதற்கரிய பெருமையினையுடைய 
பிரமதேவன்‌. புரிந்த பாக்கியம்‌ எல்லாம்‌. குவிர்‌து--ஒன்‌.று சேர்ந்து. மேக்கு 
மேலான. வீனைந்த- தோன்றின. என்பான்‌--என்று எண்ணுவான்‌. 


58. என நினைநீது--என்று இங்ஙனமெல்லாம்‌ நினைந்து. இனைய 
எண்ணி--இவை போன்றவற்றை ஆலோசித்து: அதாவது அனுமன்‌ கூறிய 
படி திருமாலின்‌ அவதாரமே என்று எண்ன, மேன்மேற்‌ பெருகுகின்ற 
பேரன்பாடிய வெள்ளம்‌ மிகுந்த பெரிய தடலின்கண்ணே நின்று கரையேறோ த, 
கண்ணினை களிக்கும்படி நோக்கியவண்ணம்‌ இராமபிரான்‌ அரு2லே சென்‌ 
றான்‌. அவ்வண்ணலும்‌ அன்பு மிக, கைநீட்டிப்‌ போந்து இனிதிருத்தி ன, று 
கூறி இருக்கை யளித்தான்‌. அனகன்‌. குற்றமில்லாதவன்‌. அருத்தி அன்பு. 
கூர- மிக. ல்‌ புனைமலர்த்‌ தடக்கை--அழயெ தாமரை மலர்போன்ற வீசால 
மான கை. 


24 


59. தவா வலி-கெடாத வலிமை: அழியாத வலிமை. உலதல்‌ இருக்‌ 
கத்‌ தகுதியில்லாத இருளாகிய பகை. தள்ளி-மறுவலிடாதபடி ஓழித்‌ து. 


. வ பத 
குவால்‌ அறம்‌— கூட்டமான பலதிறப்பட்ட தருமத்தை. கூட்டம்‌- சேர்க்கை. 


அவா முதல்‌ அறு த்‌ த-அசையைச்‌ சவாசனமாகப்‌ போக்கிய. அனகன்‌-இராம 
பிரான்‌. உவா உற--௮மாவாசை வர. உடுபதி சந்திரன்‌. 


28 கம்பர்‌ கவிதைச்‌ கோவை 


60 கூட்டமொத்‌ இருந்த வீரர்‌ குறித்ததோர்‌ பொருட்கு 
முன்னாள்‌ 
ஈட்டிய தவமும்‌ பின்னர்‌ முயற்சியும்‌ இயைந்த தொத்தார்‌ 
மீட்டும்வான்‌ அரக்க சென்னும்‌ தீவினை வேரின்‌ வாங்கக்‌ 
கேகட்டுணர்‌ கல்வி யோடு ஞானமுங்‌ கிடைத்த தொத்தார்‌. 58 


01 ஆயதேோர்‌ அவதி யின்கண்‌ அருக்கன்சேய்‌ அரசை 
நோக்கித்‌ 
தீவினை தீய நோற்றுர்‌ என்னின்யார்‌ செல்வ நின்னை 
நாயகம்‌ உலகுக்‌ கெல்லாம்‌ என்னலாம்‌ நலமிக்‌ கோயை 
மேயினன்‌ விதியே நல்கின்‌ மேவலா காதென்‌ 


னென்றுன்‌. 54 


02 மையறு தவத்தின்‌ வந்த சவரியிம்‌ மலையில்‌ நீவந்து 
எய்தி இருந்த தன்மை இயம்மினள்‌ யாங்க ளுற்ற 
கையறு துயரம்‌ தின்னாற்‌ கடப்பது கருதி வந்தேம்‌ 
ஜயநின்‌ தீரு மென்ன அரிக்குலத்‌ தரசன்‌ சொல்வான்‌. 58 
00. கூட்டம்‌- நட்பு. குறித்ததோர்‌ பொருட்கு--9ிநஇத்ததொரு செயல்‌ 

கிறைவேறுதற்கு, ஈட்டிய தவம்‌-— பன்னெடுங்காலம்‌ செய்து பெரிதாகத்‌ 
இரண்ட தவம்‌. இயைந்தது வந்து பொருந்தியது. மீட்டும்‌--மறுபடி மறுபடி 
விளர்ந்தெழுன்ற, அரக்கராகிய தீவினையை. வேரின்‌ வாங்க-—களை 
பறிப்பதுபோன்‌.று முற்றும்‌ வேரோடு அழிக்க, கேட்டுணர்‌ கல்வி-பெரி 
யோர்பாற்‌ கேட்டுத்‌ தெளிந்த கல்வியறிவு. ஞானம்‌--கல்வியறிவிற்கும்‌ அப்‌ 
பாற்பட்ட வாலறிவு: 'ஓங்கய உணர்வு" (சுந்தர: 181.) கடைத்தது-பெறாப்‌ 
பேறாகக்கிடைத்தது. 


61. அவதியில்‌-சமயத்தில்‌. அருக்கன்‌ சேய்‌ சுக்நிரிவன்‌, என்னின்‌ 
என்னைக்காட்டிலும்‌. தீவினை தீய நோற்றார்‌ யார்‌--கொடிய வினை முற்றாக 
அழியும்படி. கோன்பியற்றியவர்‌ வேறு யாருளர்‌ ஒருவருமிலர்‌. மேயினன்‌-— 
கஞ்சமாக அடைந்தேன்‌. விதியே நல்‌ன்‌-ஊழ்வினையே கரூமங்கக£க்‌ 
கைகூட்டி வைக்குமெனின்‌. மேவல்‌ ஆகாதது என்‌--சத்தியடைய இயலாதது 
ஒன்றுமில்லை. 


62. மையறு தவம்‌--குற்றமற்ற தவம்‌. எய்தினை-- எய்தி, கையறு 
துயரம்‌--செய்யும்‌ வகையறியாது தத்தளிக்கும்‌ துன்பம்‌; அன்றி, துணைவலி 
யில்லாத்‌ அன்பம்‌. அயரம்‌ நின்னாற்‌ கடப்பது கருதி துயரமாதிய கடலை 
உன்‌ உதவியினாற்‌ கடப்பது கருதி, நின்‌ தரும்‌_ நின்னால்‌ நீங்கும்‌, அரி-குரங்கு. 


இட்டுந்சா காண்டம்‌ 29 


63 முரணுடைத்‌ தடக்கை யோரச்சி முன்னவன்‌ பின்வந்‌ தேனை 
இருணிலைப்‌ புறத்தின்‌ காறும்‌ உலகெங்குந்‌ தொடர 
இக்குன்று 
அரணுடைக்‌ தாகி உய்ந்மீதன்‌ ஆருயிர்‌ துறக்க லாற்றேன்‌ 
சரணுனைப்‌ புகுந்தேன்‌ என்னைத்‌ தாங்குதல்‌ தருமம்‌ 
என்றான்‌. 56 


84 என்றவக்‌ குசக்கு வேந்தை இராமனும்‌ இரங்கி நோக்கி 
உன்றனக்‌ குரிய'இன்ப துன்பங்கள்‌ உள்ள முன்னாள்‌ 
சென்றன போக மேல்வக்‌ துறுவன தீர்ப்பல்‌ அன்ன 


நின்றன எனக்கும்‌ நிற்கும்‌ நேரென மொழியும்‌ நேரா. 57 


65 மற்றினி உரைப்ப தென்னே வானிடை மண்ணில்‌ நின்னைச்‌ 
செற்றவர்‌ என்னைச்‌ செற்றார்‌ தீயரே எனினும்‌ நின்னோடு 
உற்றவர்‌ எனக்கும்‌ உற்றார்‌ உன்கினை எனதுஎன்‌ காதற்‌ 
௬ுற்றமூன்‌ சுற்றம்‌ நீஎன்‌ இன்னுயிர்த்‌ துணைவன்‌ 

என்றான்‌. 38 

a eer டட்ப டப்ப பப்பட்‌ ட்ட பபபல 
68. மூன்னவன்‌--என்‌ தமையனாயய வாலி, பின்‌ வந்தேனை--தம்பியா 

இய என்னை. முரணுடைத்‌ தடக்கை ஓச்சி வலிய பெரிய கைகளை உயர்த்தி- 
இருள்‌ நிலப்‌ புறத்தின்‌ காறும்‌ உலகு எங்கும்‌ தொடர--இருள்‌ செறிந்த இவ்‌ 
வுலடுற்கு அப்பாலையிலும்‌ இவ்வுலக முழுவதிலும்‌ உயிர்‌ தப்பும்பொருட்டு 
ஓடிய என்னைத்‌ துரத்த. இம்மலையே எனக்குப்‌ பாதுகாப்புக்குரிய அரணாக 
அனமையினால்‌ உயிர்‌ தப்பியுள்ள யான்‌ உன்னைச்‌ சரண்‌ புகுந்தேன்‌, தாங்கு 
தல்‌ காப்பாற்றுதல்‌. 


64. இன்பதுன்பங்கள்‌ முன்னாள்‌ சென்றன போக உன்ளன. மேல்வந்‌ 
துறுவன--இனிப்புஇயவாய்‌ வந்து நேர்வன. இவற்றைத்‌ தீர்ப்பேன்‌. அன்ன 
நின்றன--௮ப்படி. முன்னையவற்றுள்‌ கழியாமல்‌ நிற்பனவும்‌, இனிமேல்‌ ஏய்‌.து 
வனவும்‌ ஆகிய இன்பதன்பங்கன்‌. எனக்கும்‌ நிற்கும்‌ கேர்‌--ஈம்மிருவருக்கும்‌ 
சமமாகும்‌; துன்பக்‌ தீர்த்தல்‌ ஈம்மிருவருக்கும்‌ ஓத்தது. மொழியும்‌ கோ-- 
சொல்லும்‌ நேர்ந்து; வாக்களித்து. அடுத்த கவியில்‌ 'என்றான்‌' என்பதனோடு 
முடி.யும்‌. 


65. மற்று வேறு. இதற்குமேல்‌ சொல்லவேண்டுவது வேறு என்ன 
உளது? செற்றவர்‌--வருத்தியவர்‌. உற்றவர்‌--சேர்ந்தவர்‌; ஈண்பர்‌ முதலி 
யோர்‌. னை சற்றம்‌. நீ என்‌ இன்னுயிர்த்‌ துணைவன்‌--ரீ எனது உயிர்‌ 
போன்ற நண்பன்‌. 


\ 


ட 


20 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


9௦. வீரர்‌ மலைச்சாரலுடு வாலிபாற்‌ சென்றது. 


வாலியைக்‌ கொன்று, அரசனையும்‌ மனைவியையும்‌ மீட்டுக்‌ 
சுருவதாகள்‌ சுக்கிசிவனுக்கு வாக்களித்த இராமபிரான்‌ சீகா 
பிராட்டியின்‌ அணிகலன்களைக்‌ கண்டு வருந்திய பொழுது, 
அணுமன்‌ “வாலியைக்‌ கொன்று நெடும்படை திரட்டிய பின்னரே 
பிராட்டியைக்‌ தேடுகல்‌ தக்கது என்று கூறினன்‌. அக்கருத்‌ 
இனை அப்பிரான்‌ அங்கிகரிப்ப, சக்கிரீவன்‌, களன்‌, நீலன்‌, 
அனுமன்‌, தாசன்‌ ஆதிய வானச வீரர்‌ இசாமலக்குமணருடன்‌ 
புறப்பட்டு, மலைகளின்‌ வழியே சென்ற, வாலி வாழ்‌ கிட்டக்தை 
யைக்‌ குறுகினர்‌. அவ்விரர்‌ போர்க்கோலங்கொண்டு மலை 
வழியே வாலிபாற்‌ சென்றதைக்‌ கூறுவன இப்பகுதியிலுள்ள 
பாடல்கள்‌. 

இவ்விசர்‌ முதலில்‌ மலையடிவார த்திலுள்ள மா, வாழை 
முதலிய மரங்கள்‌ செறிந்த சாரலூடு சென்று, பின்னர்‌ வளைந்து 
வனைந்து உயரச்‌ செல்லும்‌ வழியூடே விரைந்து ர்க, மேச 
மண்டலம்வரை அளாவிய ஒரு குன்றினையடைந்தனர்‌. அங்‌ 
இருந்து உயர்‌ குன்றுகளுடு ஏறி நடந்து, செல்லு தற்கரிய தேனி 
முக்குசாரலூடு அரிதிற்‌ போய்‌, ஆண்டுள்ள சுனைகள்‌ பலவற்றை 
யுங்‌ கடக்க, சந்திரமண்டலம்வரை உயர்க்கதொரு குன்றினை 
எய்தினர்‌. 

இப்பகுதியில்‌ முக்கியமாக அவதானிக்கற்பாலது நுதலிய 
பொருளுக்கேற்ப செய்யுட்களில்‌ அமைந்த விழுமிய: ஓசையே 
யாகும்‌. வெங்கணாளி ஏம்‌, மீளிமாவும்‌, வேக நாகமும்‌, சிங்க 
ஏம்‌ திரண்டு செல்வகொப்பப்‌ போர்க்கோலம்‌ பூண்டு கறங்கு 
வார்கழற் கலன்‌ கலிப்ப, அவ்விரர்‌ கடந்த நடையின்‌ பண்பினைப்‌ 
பாட்டில்‌ அமைந்த சந்தம்‌ செறிச்குக்‌ காட்டுகின்றது. இவ்‌ 
௨னஞ்‌ செல்பவசைச்‌ கண்டு மருண்டு ஓடிய விலங்குகளின்‌ ஒலி, 
அன்னவர்‌ செலவால்‌ ஏற்பட்ட ஏனைய விலங்குகள்‌ இயங்கு 
அசவம்‌ முதலியனவெல்லாம்‌ இவர்கள்‌ கடையின்‌ கடுப்பினோடு 
சேர்ந்து, பெரியதொரு அரவாரம்‌ அம்மலைப்‌ பகுதியெங்கும்‌ 
எழுதலாலே, ஆயிசக்‌ கணக்கான பெருவிறல்‌ விசர்‌ அணிவகுத்‌ 
அச்‌ செல்வது போன்ற உணர்ச்சியைப்‌ பாட்டின்‌ நிமிர்ந்த ஓசை 
கர முவிக்‌ இன்று. 


(தெ. ப:--கலன்காண்‌ படலம்‌: 84--41.] 


திட்ந்தா காண்டம்‌ al 


00 வெங்க ணானி யேறு மீளி மாவும்‌ இவக நாகமுஞ்‌ 

சிங்க வேறி ரண்டொ டுந்தி ரண்ட அன்ன செய்கையார்‌ 

தங்கு சால மூல மார்த மால மேலம்‌ வாழைமாப்‌ 

பொங்கு நாக முந்து வன்று சார ஓூடு'போயினார்‌. 1 
67 உழையு லாதெ டுங்கண்‌ மாத ரூச லூச லல்லவே 

தழையு லாவு சந்த லர்ந்த சாரல்‌ சார லல்லவே 

மழையு லாவு முன்றி லல்ல மன்றல்‌ நாறு சண்பகச்‌ 

குழையு லாவு சோலை சோலை யல்ல பொன்செய்‌ குன்றமே. 2 
08 அறங்கள்‌ நாறு மேனியார்‌ அரிக்க ணங்க ளோடு மங்கு 

இறங்கு போது மேறு போதும்‌ ஈறி லாத ஓதையாற்‌ 

66. வீரர்‌ அறுவரும்‌ பலவகை மரங்களடர்ந்த சாரலூடு சென்றார்‌. 

வெம்‌ கண்‌ ஆளி ஏறும்‌-வெம்மையாயெ கண்ணையுடைய ஆண்‌ யாளி 
யும்‌, மீளி மாவும்‌-பராக்ரெமமுள்ள இரு புலிகளும்‌. வேக நாகமும்‌--ஈடையில்‌ 
விரைவுமிக்க இரு யானைகளும்‌. சிங்க ஏறு இரண்டொடும்‌-இரண்டு ஆண்‌ ரிங்‌ 
கங்களோடும்‌, திரண்ட ௮ன்ன செய்கையார்‌--ஓன்று கூடியதுபோன்ற செய 
லினராகிய இராம லக்குமணரோடுஞ்‌ சென்ற சுக்கிரீவன்‌, நளன்‌, நீலன்‌, அனு 
மன்‌, தாரன்‌ ஆறிய வீரர்‌; (சாரலூடு போயினார்‌.) எத்தகைய சாரலெனின்‌: -- 
தங்கு சாலம்‌--நிலைபெற்ற ஆச்சா மரம்‌; மூலம்‌ ஆர்‌ தமாலம்‌--வேரூன்றிய 
பச்சிலை மரங்கள்‌; ஏலம்‌; வாழை; மா; பொங்கு நாகம்‌-செழித்த சுர புன்னை 
ஆயெ இவைகள்‌ செழித்த மலைச்சாரல்‌. 

67. அவ்வீரர்‌ அம்மலைக்‌ காட்கெள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக விரைவாக 
எழும்படி. கடு ஈடையிற்‌ சென்றார்‌. முதலிற்‌ கண்ட காட்‌)--உழை உலாம்‌ 
நெடுங்கண்‌ மாதர்‌ ஊசல்‌--மான்‌ போன்ற பெரிய கண்களையுடைய பெண்கள்‌ 
ஆடும்‌ ஊஞ்சல்‌, அதனைத்‌ தாண்டியபின்‌ ஊஞ்சல்‌ அல்லாத இடங்களிற்‌ கண்‌ 
டது;--தழை உலாவு சந்து அலர்ந்த சாரல்‌--தழைகள்‌ காற்றில்‌ அசைகின்ற 
சந்தன மரங்கள்‌ வாசனையோடு மலர்ந்த சாரல்‌, அவற்றையுங்‌ கடந்து உயரச்‌ 
சென்ற பின்‌; சாரல்‌ அல்ல--சாரல்‌ தென்படவில்லை. மற்று என்‌ எனின்‌:-- 
மழை உலாவு முன்றில்‌--மேகங்கள்‌ உலாவுஜன்ற மலையின்‌ முன்னிடம்‌, முன்‌ 
றில்‌ ௮ல்ல--அடுத்தபடி. தோன்றியது முன்றில்‌ அல்ல. மன்றல்‌ நாறு சண்‌ 
பகக்‌ குழை உலாவு சோலை—வாசனை வீசும்‌ சண்பக மரங்கள்‌ அடர்ந்த சோல்‌. 
அச்சோலை ௮ல்ல--அதனையுங்‌ கடந்தபின்‌ எழுந்த காட்‌ ௮ச்சோலையல்ல. 
பொன்‌ செய்‌ குன்றம்‌--பொன்‌ கனிகள்‌ தோன்றும்‌ குன்றுகள்‌. 

மரங்கள்‌ அட்ர்ந்த மலைச்‌ சாரலடியிலிருந்து புறப்பட்டு வேகமாய்ச்‌ சென்‌ 
றவர்‌ வளைந்து வளைகீது உயர்ந்துசெல்லும்‌ வழி மருங்கில்‌ ஒன்‌, £றன்பின்‌ ஓன்றாக 
எழுந்த பல காட்சிகளைக்‌ கண்டவண்ணம்‌ ஒரு குன்றினை யடைந்ததை அழகு 
படச்‌ சித்திரித்துக்‌ காட்டுவது இச்செய்யுள்‌. 

68. இனி, சற்று உயரமான குன்றுகளி 'ஜூடே சென்ற பொழுதைய 
காட்டுகள்‌ கூறப்படும்‌. : 


32 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கறங்கு வார்க ழற்கலன்க லிப்ப முந்து கண்முகிழ்த்து 
உறங்கு மேக நன்கு ணர்ந்து மாகமீ துலா வுமே. 3 


89 நீடு நாக முடு மேக மோட நீரு மோடநேர்‌ 
ஆடு நாக மோட மான யானை யோட ஆணீபோம்‌ 
ஆடு நாக நீடு சாரல்‌ வாளை யோடும்‌ வாவியுடு 
ஓடு நாக மோட வேங்கை யோடும்‌ யூக மோடுமே. கீ 


70 மருண்ட மாமலைத்த டங்கள்‌ செல்ல லாவ அல்லமால்‌ 

தெருண்டி லாம தத்த யானை சீறி நின்று சிந்தலால்‌ 

அறங்கள்‌ நாறும்‌ மேனியார்‌-—இவர்களேோ தருமமாவார்‌' என்பது 
விளங்க நின்ற மேனியையுடைய வீரர்‌, அரிக்கணங்களோடும்‌--வானர வீரர்‌ 
குழுவினுடன்‌. (மேற்‌ பரப்பிலுள்ள குன்றுகளினூடு செல்லும்பொழுது; 
அங்கு.) இறங்கு போதும்‌ ஏறு போதும்‌ ஈறிலாத ஓதையால்‌ கறங்கு வார்‌ 
கழல்‌ கலன்‌ கலிப்ப --மேலேயிருந்து ழே இறங்கும்‌ பொழுதும்‌ மறுபடி. 
மேலே ஏறும்‌ பொழுதும்‌ இயல்பாகவே ஒலிக்கும்‌ இயல்பினையுடைய வீரக்‌ 
கழல்களாயெ ஆபரணம்‌ முடிவில்லாமல்‌ ஓலித்தலே. முந்து கண்முூழ்த்து 
உறங்கு மேகம்‌--முன்பு கண்ணை மூடி உறங்குகின்ற மேகம்‌. நன்குணர்ந்து 
நன்றாக உணர்ச்சி வரப்பெற்று, மாகம்‌ மீது உலாவும்‌- ஆகாயத்திலே உலா 
வத்‌ தொடங்கும்‌. 

69. வீரர்கள்‌ மேற்பரப்பிலுள்ள குன்றுகளின்மீது சென்ற விசையினால்‌ 

டிமுதல்‌ சாரலடிவரையில்‌ தொடர்ந்து நிகழ்ந்த இயக்கங்களைப்பற்றிக்‌ 

கூறும்‌ இப்பாட்டு. : 

நீடு நாகமூடு மேகம்‌ ஓட பரந்த வான வெளியூடு மேகங்கள்‌ வேகமாய்‌ 
ஓடுதலாலே, நீரும்‌ ஓட-—அவை உட்கொண்ட நீரும்‌ வழிந்‌ே தாட; (அந்நீர்‌ தன்‌ 
மேல்‌ சந்துதலாலே) நேர்‌ ஆடும்‌ நாகம்‌ ஓட-அதற்கு நேரே படமெடுத்தாடும்‌ 
நாகங்கள்‌ அதற்குத்‌ தப்பியோடத்‌ தொடங்க; (அதைக்கண்டு அஞ்சிய) மான 
யானை ஓட--தணியாக்‌ கோபமுள்ள யானை ஓட; ஆளி போம்‌_— யானையைத்‌ 
அரத்திக்கொண்டும்‌ சிங்கம்‌ போகும்‌. இவ்வளவும்‌ மலையின்‌ உயர்ந்த மேற்‌ 
பரப்பில்‌ கிகழ்ந்த இயக்கம்‌; அதன்‌ விவாகச்‌ குழ்ந்த சாரலில்‌ அந்த ஆர 
வாரத்தின்‌ பயனாகச்‌ லெ உயிர்கள்‌ இணைந்து ஓடியமை பின்னிரண்டடிகளிற்‌ 
கூறப்படும்‌. மாடு காகம்‌ நீடு சாரல்‌--இந்த ஆரவாரமெல்லாம்‌ நிகழ்ந்த நீண்ட 
மலையிடங்களைச்‌ குழ்ந்த சாரலில்‌, எல்லாம்‌ இவ்விரண்டாக ஓடத்தலைப்பட்டன: 
வாளையோடும்‌ வாவியூடு ஓடும்‌ நாகம்‌ ஓட--௮வ்வொலிகளைக்‌ கேட்டு அஞ்சிய 
வாளை மீன்களோடு நீர்ப்பாம்பும்‌ ஓட: (அதே அமயம்‌) வேங்கையோடும்‌ யூகம்‌ 
ஓடும்‌— வேங்கைப்‌ புலிகளோடு கருங்குரங்குகள்‌ ஓடும்‌. குன்றின்‌ மேல்‌ வீரர்‌ 
த்கொண்ட.ஃ ஆன கடை மலை உச்சிமுதல்‌ சாரலடிவரை ஒரே ஓட்டமும்‌ 
ஆரவாரமு மாக்கிற்று. 


70: இச்செய்யுள்‌ அடுத்தபடி வீரர்‌ செல்ல நேர்ந்த. பெரிய மலைகளி 
அடே உள்ள பாதைகளின்‌ இயல்பைக்‌ கூறு௮றது, கண்டோர்‌ யாவரும்‌ 


கிட்டிந்தா காண்டம்‌ 98 


இருண்ட காழ கற்ற டத்தொடிற்று வீழ்ந்த சற்துவந்து 
உருண்ட போத மிந்த தேனொ முக்கு பேரி முக்கினே. ௦ 


71 மினன்மணிக்கு லந்து வன்றி வில்ல லலர்ந்து விண்குலாய்‌ 
அனல்ப ரப்ப ஓப்ப மீதி மைப்ப வந்த விப்பபோற்‌ 
பூனல்ப ரப்ப ஓப்பி ருந்த பொன்ப ரப்பு மென்பவால்‌ 


இளைய விற்ற டக்கை வீரர்‌ ஏகு கின்ற குன்றமே. 6 


72 மருவி யாடும்‌ வாவி தோறும்‌ வான யாறு பாயம்வந்து 
இருவி யார்த டங்கண்‌ மீனின்‌ ஏறு பாயும்‌ ஆறுபோல்‌ 
அருவி பாயும்‌ ஒன்றி ஞொன்றின்‌ ஆனை பாயும்‌ ஏனலிற்‌ 
குருவி பாயும்‌ ஓடி மந்தி கோடு பாயு மாடெலாம்‌. 7 


வழி காணமுடியாது மருளும்படியான மலைப்பாதைகள்‌ எளிதிற்‌ செல்லக்கூ1. 
யவையல்லவாயின; மயக்கந்தெளியாத மதங்கொண்ட யானைகள்‌ கோபங்‌ 
கொண்டு நின்று ஓடி.த்தலாலே கரிய நிறமுள்ள வயிரமான அற்‌ கட்டை 
யோடு மலைப்பக்கங்களி,ற்‌ ஓடிர்து வீழ்ந்த சந்தன மரம்‌ வந்து உருண்டபோது 
சிதைந்த தேன்‌, இடையறாது பாய்தலினால்‌ ஏற்பட்ட பெரிய வழுக்கலினால்‌ 
செல்லமுடியாதனவாயின அப்பாதைகள்‌. சிந்துதல்‌ ஓடி.த்தல்‌. காழ்‌-வயீரம்‌, 


£1. அடுத்தபடி அவர்கள்‌ சென்ற மணீயும்‌ பொன்னும்‌ நிறைந்த வழி 
யினியல்பு கூறப்படுகின்றது. மினல்‌ மணிக்குலம்‌ அவன்‌ றி-மின்னுன்ற 
பதுமராக இரத்தினங்களின்‌ தொகுதி நிறைந்து, வில்‌ அலர்ந்து-—அவற்றி 
லிருந்து ஓளி அலர்ந்தெமும்‌ து. வீண்‌ குலாய்‌--ஆகாயத்திலே பரவி, அனல்‌ 
பரப்ப ஒப்ப மீது இமைப்ப--நெருப்புப்‌ பரவியதுபோல மேலே வீட்டு விளங்க: 
வந்து அவிப்ப போல்‌ புனல்‌ பரப்ப ஓப்பீருந்த பொன்‌ பரப்பும்‌--௮ப்படி.ப்‌ ர 
காசிப்பவற்றை நெருப்பை அவிக்கும்‌ தண்ணீர்‌ பரவியது போலப்‌ பொன்‌ தன்‌ 
னுடைய ஒளியை அது மறையும்படி பரப்பும்‌; இனைய வில்‌ தடக்கை வீரர்‌ 
ஏகுன்ற குன்றம்‌. என்ப, ஆல்‌--௮சைகள்‌. 


72. அடுத்தபடி. மலையுச்சியின்‌ வழியாகச்‌ சென்றனர்‌: அப்படிச்சென்ற 
பொழுது இடம்‌ பெயர்ந்து மீன்‌ முதலியன பாயும்‌ காட்சி இச்செய்யுளி்‌ 
கூறப்படுகின்ற அ. 

ஆடும்‌- நீராடும்‌. வான யாறு பாயும்‌--ஆகாய கங்கை வந்து பாயும்‌. 
இருவி- தினைப்புனம்‌. இனைப்புனங்களின்‌ கண்ணே விசாலமான கண்ணை 
யுடைய ஆண்‌ மீன்கள்‌ பாயும்‌. ஆறு போல அருவி பாயும்‌. யானைகள்‌ 
ஒன்றின்‌ மீது ஒன்று பாயும்‌. கேட்பாரற்ற தனைக்‌ கதிர்களில்‌ குருவி பாயும்‌. 
பெண்‌ குரங்கு விரைந்து மரக்‌ கொம்புகளிற்‌ பாயும்‌. மாடு எலாம்‌--பக்க ங்களி 
லெல்லாம்‌. 


5 


34 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


73 தேனி முக்கு சாரல்‌ வாரி செஸ்ல மீது செல்லுநாண்‌ 
மீணி முக்கு மன்றி வான வில்லி முக்கும்‌ வெண்மதிக்‌ 
கூணி முக்கு மற்று லாவு கோளி முக்கு மென்பவால்‌ 
வாளி முக்கு மேல வாச மன்றல்‌ நாறு குன்றமே, 8 


rr 


19. அவர்கள்‌ பின்பு சென்ற உயர்மலைக்‌ காட்சி இச்‌ செய்யுளிற்‌ 
கூறப்படுகின்றது, 

தேன்‌ இழுக்கு சாரல்‌--தேன்‌ வழுக்கும்‌ மலைச்சாரலிலே, வாரி செல்ல. 
ர்‌ பெருருதலாலெ. மீது செல்லும்‌ நாள்‌ மீன்‌ இழுக்கும்‌-வானை முதலிய மீன்‌ 
வலை இழுப்பது போன்று மேலே செல்லும்‌ நாளாகிய மீனையும்‌ தன்‌ 
பக்கம்‌ இழுப்பது போலத்‌ தோன்றும்‌; இன்றேல்‌ இந்திர வில்லை இழுக்கப்‌ 
பார்க்கும்‌ வெண்மையான இளம்பிறைச்‌ சந்திரனை இழுக்கும்‌; அதனோடு 
வானவிழியிற்‌ செல்லுனெற கோள்களை இழுக்கும்‌. வான்‌ இழுக்கும்‌ ஏல வாச 
மன்றல்‌ மாறு குன்றம்‌--வானுலனெரையும்‌ விரும்பும்படி செய்யும்‌ ஏலக்‌ 
காயின்‌ நறுமணம்‌ வீசும்‌ மலை. என்ப--என்று கவிகள்‌ வருணிப்பர்‌. 


90. வாலி சுக்கிரீவரைக்‌ குறித்து 
இராம லக்குமணர்‌ பேச்சு. 


இராமபிரான்‌ சொற்படி. சுக்கிரீவன்‌ வாலியைப்‌ போருக்கு 
அழைப்ப, அவனும்‌ மலைகளினூடே வந்து எதிர்ப்பட்டனன்‌. 
இருவரும்‌ போர்‌ தொடங்க ஆயத்தமாக நின்ற நிலையில்‌ இசாம 
லக்குமணர்க்கடையே அவ்விரு சகோதரரைப்‌ பற்றி ஈடை 


பெற்ற பேச்சு இங்கே காணப்படும்‌. 


இப்‌ பகுதியில்‌ உலகியல்‌ கெறிக்கு ஏற்றதொரு சரிய 
உண்மையைக்‌ காணலாம்‌. கண்ணபிரான்‌ விசயனுக்கு ஞான 
நெறி பற்றிய உண்மைகளைக்‌ கூறியது போன்ற, உலகநெறிக்குப்‌ 
பெரிதும்‌ இன்றியமையா த ஓரு பேருண்மையை இசாமபிசான்‌ 
தம்பிக்குக்‌ கூறுவகாக அ௮மைந்துளஅ. அஃதாவது பெற்றா 
ருழைப்‌ பெற்ற பயன்பெறும்‌ பெற்றியே உலஃில்‌ ஓமுகுநெறி 
யாகுமன்‌ றி, யாவரிடமும்‌ குறை காண்பதிலே ஈடுபட்டுக்‌ செய 
லற்‌அ நிற்பது அன்‌அ என்பது. 


[தெ. ப: வாலிவதைப்‌ படலம்‌ : 81--95.] 


இட்டுந்கா காண்டம்‌ 15) 


74 அவ்வேலை இராமனும்‌ அன்புடைத்‌ கம்பிக்‌ கைய 
செவ்வே செலநோக்குதி நானவர்‌ நேவர்‌ நிற்க 
எவ்வேலை எம்மேகம்‌ ரக்காலொ டெக்கால வெந்தீ 


வெவ்வே றுகைத்திவன்‌ மேனியை மானும்‌ என்றான்‌. 1 


75 வள்ளற்‌ ளனெயான்‌ பகர்வான்‌ இவன்தம்முன்‌ வாணாள்‌ 
கொள்ளக்‌ கொடுங்கூற்‌ றுவனைக்‌ கொணர்ந்தான்‌ குரங்கின்‌ 
எள்ளற்‌ கரும்போ ரதுசெய்‌ கலனென்னும்‌ இன்னல்‌ 


உள்ளத்‌ தின்ற உணர்வுற்றிலன்‌ ஒன்றும்‌ என்றான்‌. 2 


76 ஆற்றாது பின்னும்‌ பகர்வான்‌ அறத்தா றழுங்கத்‌ 
நேற்றுது செய்வார்களைத்‌ தேறுதல்‌ செவ்வி தன்றால்‌ 
மாற்று னெனத்தம்‌ முனைக்கொல்லிய வந்து நின்றான்‌ 
வேற்றுர்கள்‌ திறத்திவன்‌ தஞ்சமென்‌ வீர என்றுன்‌. ்‌] 


77 அத்தா இதுகேளென ஆரியன்‌ கூறு வானிப்‌ 
பித்தாய விலங்கின்‌ ஓழுக்கினைப்‌ பேச லாமோ 
எத்தாயர்‌ வயிற்றினும்‌ பின்பிறந்‌ தார்க ளெல்லாம்‌ 
ஓத்தால்‌ பரதன்‌ பெரிதுத்தமனாத லுண்டோ. 4 


£4. அவ்வேலை--வாலி சுக்கிரீவனை நோக்கி ஆர்த்த பொழுது. செவ்வே 
செல நோக்குஇ--நன்றாக ஊடுருவிப்‌ பார்‌. தானவர்‌—அசுரர்‌. கால்‌-காற்று. 
கால வெம்தீ- காலாக்னி, வெவ்வேறு உலகத்து--வேறு வேறு உலலல்‌. 
மானும்‌--ஓக்கும்‌. 

75, வானாள்‌--வாழ்‌ நாள்‌; ஆயுள்‌. எள்ளற்கு அரும்போர்‌-இகழ்தற்‌ . 
கரிய போரை. ஊன்ற மறக்க முடியாமற்பற்றி நிற்றலால்‌, ஒன்றும்‌-உணம்‌ 
வுற்றிலன்‌_ நீ கூறும்‌ பொருள்‌ சிறிதும்‌ அறிவிலே தட்டவில்லை. 

76. அற்றாது- முன்பு கூறிய அளவில்‌ களர்ந்த உணர்ச்சி படியப்‌ 
பெறாமையால்‌ மனம்‌ பொறாமல்‌. அறத்தாறு அழுங்க--௮றநெறி கெடும்‌ 
படியாக. தேற்றாது செய்வார்களை--ஈன்கு தெளியா.து கருமம்‌ புரிபவர்களை. 
தேறுதல்‌--உற்றவரென்று நம்புதல்‌. செவ்விதன்‌று--ஈன்மையன்று. தம்முனை 
தமையனை. கொல்லிய- கொல்லும்‌ பொருட்டு, வேற்றார்கள்‌ திறத்து இவன்‌ 
தஞ்சம்‌ என்‌—அயலார்‌ கருமத்தில்‌ இவன்‌ தஞ்சம்‌ என்பது என்னா? முடியும்‌? 

£7. அத்தாஅப்பா! பீத்தாய விலங்கு--பைத்தியங்கொண்டதாகிய 
விலங்கு. ஒழுக்க — ஓழுக்கத்தினை. பின்பிறந்தார்கள்‌ - தம்பிமார்கள்‌. 
ஓத்தால்‌-தமயனிடங்கொண்ட முழுவலன்பு ஓரே படியினதாயிருந்தால்‌. பர 
தன்‌ பெரிது உத்தமன்‌ ஆதல்‌ உண்டோ--பின்பிறந்தாருள்‌ பரதன்‌ மிகவும்‌ 
மேம்பட்டவனாதல்‌ என்பது அகுமோ! 


90 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


78 விற்றுங்கு வெற்பன்ன வீலங்கெழில்‌ தோள மெய்ம்மை 
உற்றார்‌ சலர்‌அல்‌ லவரே பலரென்ப துண்மை 
பெற்றாருழைப்‌ பெற்ற பயன்பெறும்‌ பெற்றி யல்லால்‌ 


அற்றார்நவை என்றலுக்‌ காகுதர்‌ யார்கொல்‌ என்றான்‌. 5 


78. வில்‌ தாங்கு வெற்பு அன்ன விலங்கு எழில்‌ தோள்‌—வில்‌ தாங்கு 
தோள்‌. வெற்பு அன்ன தோள்‌--மலை போன்ற தோள்‌. விலங்கு எழில்‌ தோள்‌ 
விளங்குன்‌ ற அழயெ தோள்‌. அத்தகைய தோனையுடையவனே! மெய்ம்மை 
யுற்றார்‌ லெர்‌-மெய்ம்மை நெறி பற்றி ஓழுகுபவர்‌ உலூல்‌ ஒரு சிலரே யாவர்‌; 
அல்லவரே பலர்‌ என்பது உண்மை-அப்படி. ஒழுகாதவரே பெரும்பாலார்‌ 
என்பறு கண்கூடாகக்‌ கண்ட உண்மையாம்‌. (ஆதலால்‌), பெற்றாறாழை- 
ஈண்பர்‌ முதலியோராகப்‌ பெற்றவரிடம்‌; பெற்ற ப்யன்‌— குற்றங்கள்‌ நிற்கக்‌ 
முணங்களாகப்‌ பெற்றதின்‌ பயனை, பெறும்‌ பெற்றி அல்லால்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ தன்மையே உலூல்‌ ஓழுகுநெறியல்லாமல்‌, (குற்றங்களை ஆராய்ந்து, 
விலக? நிற்பதன்று; ஏனெனில்‌), அற்றார்‌ நவை என்றலுக்கு அகுகர்யார்கொல்‌ 
குற்றமற்றவர்‌ என்று ஓருதலையாகக்‌ கூறுதற்கு உரியார்‌ ஒருவருமிலர்‌. 
என்றான்‌--என்று கூறினான்‌, 


91. வாலியின்‌ ஏச்சும்‌ இராமபிரான்‌ விடையும்‌. 


அம்பி சுக்கிரிவனைக்‌ கொல்லும்‌ பொருட்டு வெவ்விட த்தின்‌ 
வந்து போர்‌ விளைக்கும்‌ அமயம்‌, இராகவன்‌ மறைந்து நின்று 
எய்த அம்பினை அரிதின்‌ முயன்று பறித்த வாலி, அந்த அம்பிற்‌ 
பொறித்த பெயரை நோக்கினான்‌. கோக்கியவன்‌ இசாமபிரான்‌ 
செய்கையைக்‌ குறிக்கத்‌ தன்னுள்ளே இந்திக த.தம்‌, எய்தவனை 
நெரே கண்ணுற்ற பொழுது ஏசியதும்‌, அதற்கு அப்பிரான்‌ 
கூறிய மறுமொழியும்‌ இப்‌ பகுதியிற்‌ காணப்படும்‌. 

வாலியின்‌ மன நிலையை ஆசரியர்‌ காட்டுந்திறமை சாய்ந்து 
பா.சாட்டற்பாலனு. முன்னரே இசாமபிசானைப்பற்றிப்‌ பெரு 
மதிப்புக்‌ கொண்டிருக்க வாலி, அம்பிலே அவன்‌ பெயசைச்‌ 
கண்ணுற்றபொழுது, ஆச்சரியத்தினால்‌ தன்‌ சுண்களையே நம்ப 
வில்லை. ஒரு முறைக்கு இரு முறை செவ்வனே உற்று கோக்கிதீ 
தான்‌ கண்டன அப்‌ பிரான்‌ பெயர்தான்‌ என்பதைத்‌ தெளிவு 
செய்துகொண்டான்‌. ௮ங்கனம்‌ ஐயமறத்‌ தெளிந்த நிலையில்‌ 
சூரியன்‌ மாபுக்குற்ற பழியை நினைந்து நாணங்கொண்டான்‌; 
சாணத்கோடு உலகம்‌ கொள்ளும்‌ இகழ்ச்சியை கினைக்க, அவன்‌ 


திட்நிந்தா காண்டம்‌ 41 


அறியாமலே ஒரு சிறு ஈகை வரலாயிற்று, உலதினர்‌ முன்னிலை 
யில்‌, இன்னே மறைந்து கின்று அம்பெய்தமையினால்‌, இராம 
பிரான்‌ தலைகுனியும்படி கேர்க்கதை எண்ணித்‌ தானும்‌ தலை 
குனிந்தான்‌. முன்பு தான்‌ அடக்க முயன்ற சிறு நகை இக்கிலை 
யில்‌ வலியுற்று எழ, அவன்‌ வெடி.படச்‌ சிரிக்கலானான்‌. தனக்கு 
அவன்‌ செய்த சதியை நினைந்தான்‌. யானைகளைக்‌ குழிவெட்டி 
அகப்படுத்துவத போன்று, சுக்கிரீவனை அறைகூவ விடுத்து; 
தன்னைத்‌ தப்ப இயலாதவாறு கொல்லுதற்குச்‌ செய்த 
சூழ்ச்சியை எண்ணி எண்ணி மனம்‌ வருந்தி அழிர்து சேரர்ந்‌ 
கான்‌. இர்‌ நிலையில்‌ அவன ௮ மனச்‌ சாட்சி, தான்‌ செய்ததொரு 
பிழை கருதியே அப்‌ பிரான்‌ தன்னைக்‌ கொல்ல எண்ணினானோ 
என்று ஓர்‌ ஐயத்தை எழுப்ப, அதையிட்டு ஆராய்பவன்‌, 
“இறைவனே இப்படி அடாதவாணு சூழ்ச்சி செய்தானெனின்‌ 
என்னைப்‌ போன்று இழிர்தவரைப்‌ பற்றிக்‌ குறை கூற இட. 
முண்டோ? அஃது எண்ஙனமாயினும்‌ என்‌ அளவில்‌ அவன்‌ 
முறை திறம்பியவனே யாவான்‌ என்று தன்‌ மனப்போக்கிற்கு 
இசைந்தவானு தன்னுள்ளே கூ.றுமள வில்‌, இராமபிரான்‌ ஆவன்‌ 
சுண்‌ முன்னே வந்த தோன்‌ நினான்‌. 


நிலக்‌ கார்முகில்‌ கமலம்‌ பூத்து; மண்ணுற்௮ு வரிவில்‌ 
ஏந்தி? வருவது போல வந்து தோன்றிய இராம பிரானுடைய 
தெய்லிகத்‌ தோற்றம்‌ ஓரு கணம்‌ வா லியின்‌ உள்ளத்தைக்‌ 
கவர்ந்ததாயினும்‌, அத்தகைய அமைதி நிலவிய தோற்றப்‌ 
பொலிலினன்‌ பெரிதும்‌ அடா ததொரு செயலை மேற்கொண்ட 
னனே என்ற எண்ணத்தினால்‌ கடுஞ்‌ இனங்கொண்ட அவன்‌ தன்‌ 
மனங்கொண்ட மட்டும்‌ அப்‌ பிரானை ஏசவேண்டும்‌ என்ற வேகக்‌ 
கலையெடுப்ப, வாய்தற்‌ தன பேசலுற்றான்‌. கோபமும்‌ வரவச 
நிமிரலாயிற்று; எனினும்‌ இராகவன அ வனைந்தனைய திருமேனி 
யழகும்‌, பரந்தெழுந்‌ த கருணை வழிந்த தோற்றமும்‌, அனுதாபன்‌ 
கலந்த அமைதியும்‌ இடையிடையே படிப்படியாக வாலீயின்‌ 
உயிரிலே சென்று உறுதலாலே, அவன்‌ தான்‌ விரும்பிய அள 
விற்கு வைதரைக்க இயலாமற்போயிற் அ. தான்‌ முன்னர்‌ 
அப்‌ பிரான்பால்‌ கொண்டிருந்த பக்தி நிலைக்கு ஓத்த பெரு 
மதிப்பின்‌ அடிப்படை குலையா, புண்பட்ட அயர த்தோடு 


கூடிய னெம்‌ செல்லுமளவே; இடை.யிடையே ஏளனமும்‌ உடன்‌ 


௦8 கம்பர்‌ கவிதைக்‌ கோலை 


வச, அவனால்‌ ஏச முடிந்தது. வாலியின்‌ இப்‌ பெற்றித்தாய மன 
நிலையை உய த்அணரும்‌ வண்ணம்‌ அமைந்த சொல்லா ற்றலை 


இச்‌ செய்யுட்களிற்‌ காணலாகும்‌. 


வாலியின்‌ பேச்சு ஓரு நியாயவாதியின்‌ பேச்சை ஓக்‌ 
அளஅ. இராமபிரான்‌ கூறும்‌ விடை மனு நெறி வல்ல நீதிபதி 
யின்‌ வடித்த உரைமுடி பு போ ன்றது. வா லியின்‌ பேச்சில்‌ அர 
வாசமும்‌, ஏளனமும்‌, கொர்சளிப்பும்‌, விறுவிறுப்பும்‌ மலிக்து 
காணப்படுகின்றன. அழ்ர்க நீர்நிலையின்‌ மேற்பரப்பிற்‌ காணப்‌ 
படும்‌ அமைதியின்‌ பண்பு நிலவும்‌ இராமபிரான்‌ உரையில்‌ 
அகத்துணர்ச்சியும்‌, துயருற்ற வாலிமாட்டு அனுதாபமும்‌, மேரிய 
பண்பும்‌ காணப்படுகின்றன. முன்னைய நிகழ்ச்சிகளை அவன்‌ 
கண்முன்னே நிறுத்தி, அவன்‌ செய்தன வெல்லாம்‌ வசம்பிகந்த 
இச்செயல்கள்‌) “மன்னர்க்கு முன்னஞ்‌ சொல்லிய அறைக்கும்‌,” 
மாந்தர்க்கின்றி யமையா அறகெறிக்கும்‌ மாறுபட்டன என்‌ 
பதைக்‌ காட்டி. இன்னவின்ன காரணங்களால்‌ இப்படிச்‌ செய்ய 
கெர்ந்தது என்று விளக்கினான்‌. ஒரு சீரிய தனிப்‌ பண்பு 
வாய்ந்த சொல்வன்மைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது 
இராமபிரான்‌ பேச்சு. 


[தெ ப: வாலி வதைப்‌ படலம்‌; 71-82; 84, 89, 91—102.] 


79 மும்மைசச லுலகுஃ்‌ கெல்லாம்‌ 
மூமைத்‌ திரத்தை முற்றுத்‌ 
தம்மையே தமர்க்கு நல்கும்‌ 
தனிப்பெரும்‌ பதத்தைத்‌ தானே 


19. இராமபிரான்‌ மீது இயல்பாகவே பெருமதப்புக்‌ கொண்டிருந்த 
வாலி, பறித்த அம்பில்‌, தான்‌ சிறிதும்‌ எதிர்பார்த்திராதபடி, அப்‌ பிரான்‌ 
பெயரை ஐயக்தீரக்‌ கண்டான்‌. இராம நாமத்தின்‌ தனிப்பெருஞ்‌ இறப்புக்‌ 
களெல்லாம்‌ வாலி முதல்‌ முதலாகக்‌ கொண்டிருந்த மதிப்பை யொட்டிக்‌ 
கூறப்பட்டன. மூல மந்திரம்‌--தலைமையாகய மந்திரம்‌. முற்றும்‌ தன்னையே 
தமர்க்கு நல்கும்‌ தனிப்‌ பெரும்‌ பதத்தை தன்னுடைய மெய்யடியார்களுக்கு 
வேறு பயன்களைக்‌ கொடுத்து ஓழிவதன்‌ றி முழுவதும்‌ தன்னையே கொடுக்கும்‌ 
குணத்திற்கு அறிகுறியாக விளங்கும்‌ பெருமை பொருந்திய ஓப்பற்ற சொல்லை. 
இப்‌ பிறப்பிலேயே, ஏழு வகையாக வரும்‌ பிறவீப்‌ பீஸியைத்‌ தீர்க்கும்‌ அமுதம்‌ 
போன்ற சொல்லை. செம்மைசேர்‌ நாமம்‌ தன்னை-—கூறுகின்‌ றவர்களுக்குச்‌ செம்‌ 
பொருளை யடைதற்கு இன்றியமையாத மன நலம்‌ முதலியன தாமே வந்து 
சேர்தற்குக்‌ காரணமான பெயரை. “எம்பியும்‌ யானும்‌ ௭ இர்ந்த போரிடை, 


இட்டுந்சா காண்டம்‌ பய 


இம்மையே எழுமை நோய்க்கும்‌ 
மருந்தினை இராமன்‌ என்னும்‌ 
செம்மைசேர்‌ நாமந்‌ தன்னைக்‌ 
கண்களில்‌ தெரியக்‌ கண்டான்‌. 2 
80 இல்லறற்‌ துறந்த நம்பி எம்மனோர்க்‌ காகத்‌ தங்கள்‌ 
வில்லறந்‌ துறந்த வீரன்‌ தோன்றலால்‌ வேத நூலிற்‌ 
சொல்லறந்‌ துறந்தி லாத சூரியன்‌ மரபுந்‌ தொல்லை 
தல்லறந்‌ துறந்த தென்னா நகைவர நாணுட்‌ கொண்டான்‌,2 
81 வெள்கி மகுடஞ்‌ சாய்க்கும்‌ வெடி படச்‌ சிரிக்கும்‌ மீட்டும்‌ 
உள்கிடும்‌ இதுவும்‌ தானோர்‌ ஓங்கற மோவென்‌ றுன்னும்‌ 


அம்பிடை தொடுக்குமோ அருளின்‌ ஆழியான்‌' என்று தாரையிடங்‌ கூறிப்‌ 
போந்த வாலி, ஆச்சரியமுற்று ராம நாமத்தின்‌ பெருமையை யெல்லாம்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக நினைந்தான்‌. பிறர்‌ கண்டதாகக்‌ கூறினால்‌ ஈம்பா 
னதலின்‌ 'கண்களிற்‌ கண்டான்‌' என்றார்‌. தன்‌ கண்ணையும்‌ நம்பாமற்‌ பன்‌ 
முறை கண்டு தெளிந்தான்‌ என்பது தோன்ற “கண்களில்‌ தெரியக்‌ கண்டான்‌" 
என்றார்‌. 

80. வாலி இகழ்ச்சியும்‌ சாணமுங்‌ கொண்டான்‌. .துறந்த--கைவிட்ட. 
எம்மஜோர்க்காக--எம்மைப்‌ போன்ற வானரங்களின்‌ பொருட்டு. வில்‌ ௮றம்‌-- 
யுத்த தருமம்‌. சொல்‌ ௮றம்‌--சொல்லப்பட்ட அறம்‌. தொல்லை நல்ல றம்‌-- 
தொன்று தொட்டு வந்த சீரிய அரச தருமம்‌, என்னா--என்று நினைத்து. நசை 
வர-ரிரிப்புத்‌ தானாகவே வர, இது ஈகைப்பிற்‌ குரியதன்று; வெட்கக்கேடான 
செயல்‌ என்று நாணங்கொண்டான்‌. 

மனைவியை இழந்தும்‌ வீரனாய தான்‌ வாளாவிருந்தமையின்‌ இல்லறம்‌ 
துறந்த ஈம்பி' என்றும்‌, பிறர்‌ உதவிவேண்டாத பெருவிறல்‌ வீரனாயிருநீதும்‌ 
குரங்குகளின்‌ சேர்க்கையால்‌ தன்னைக்‌ கொன்றமையின்‌ வில்லறந்‌ துறந்த 
வீரன்‌" என்றும்‌ கூறினான்‌. தானும்‌ ஓர்‌ அரசனாதலின்‌ (ஈகைவர நானுட்‌ 
கொண்டான்‌." 

81. இகழ்ச்சியும்‌ நாணமும்‌ மாறி மாறிவர, அம்புபட்ட நோவும்‌ வருத்த, 
அயருழந்‌.து தளர்ந்தான்‌. வெள்கிட--நாண மடைந்ததனால்‌. மகுடம்‌ சச்‌ 
கும்‌— தனக்கு உற்றது போன்ற உணர்ச்சியினால்‌ தலை குனிவான்‌. வெடிபடச்‌ 
சிரிக்கும்‌_ முன்பு அடக்கிய நகை மறுபடி வலியுற்றெழ இடி இடி யென்று 
சிரிப்பான்‌. மீட்டும்‌ உள்கிறம்‌-இராமன்‌ தன்னைக்‌ கொல்லலுற்றமைக்கு 
ஏதேனும்‌ தன்பாற்‌ பிழையிருந்ததோ என்ற ஐயம்‌ சிறிதே எழ மறுபடியும்‌ 
அவன்‌ செயலைப்பற்றிச்‌ சந்திப்பான்‌. இதுவுந்தான்‌ ஓர்‌ ஓங்கு அறமோ என்று 
உன்னும்‌--தான்‌ தன்‌ தம்பியளவீல்‌ செய்த பிழை யென்பதுளதாயினும்‌, 
அதனைத்‌ தீர ஆராயாமல்‌ மறைந்து நின்று கொல்வதும்‌ ஒரு பெரிய அறச்செய 
லாமோ என்று உன்னுவான்‌, முள்கிடம்‌ குழிடமுழுகும்படி ஆழமாகத்‌ 
தோண்டப்பட்ட குழி, மூரி வெம்களி நல்‌ யான-- வலிமை வாய்ந்த கோபங்‌ 


40 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


முள்டிடும்‌ குழியிற்‌ புக்கு மூரிவெங்‌ களிநல்‌ யானை 
தொள்கொடுங்‌ இடந்த நென்னத்‌ துயருழந்‌ தழித்து 
சோர்வான்‌. 8 
82 இறைதிறம்‌ பினனால்‌ என்னே 
்‌ ப த 
இழிந்துளோ ரீயற்கை என்னீன்‌ 
முறைதிறம்‌ பினனால்‌ என்று 
மொழி௫ன்ற முகத்தான்‌ முன்னர்‌ 
மறைதிறம்‌ பாத வாய்மை 
மன்னர்க்கு முன்னஞ்‌ சொல்லுக்‌ 
துறைதிறம்‌ பாமற்‌ காக்கத்‌ 
தோன்றினான்‌ வந்து தோன்ற. 4 


கொண்ட மதம்‌ மிக்க சிறந்த யானை, கொள்கு--துன்பம்‌, இடந்த தென்ன 
மேலே ஏறமாட்டாமல்‌ படுகுழியில்‌ அகப்பட்டுத்‌ தத்தளித்ததுபோல, 
அழிந்து மனமறிந்து, சோர்வான்‌--இறத்தலையன்றி வேறு தப்பவழியில்லை 
யென்று தளர்வானாயினான்‌. மதங்கொண்ட சிறந்த யானையை, ஒரு படுகுழி 
வெட்டி, அருகில்‌ ஒரு பிடியை நிறுத்தி, தப்பவொட்டாமல்‌ அகப்படுத்து 
வது போன்று, வேறு வகையில்‌ மடக்க முடியாத தன்னைச்‌ சுக்கரீவனைப்‌ 
போருக்கு அறை கூவும்படி. ஏவி, மறைந்து நின்று கொன்றான்‌ என்று வாலி 
இந்டித்ததை உட்கொண்டு வந்தது இந்த உவமானம்‌. 


82. 'மிட்டும்‌ உள்கடும்‌' என்‌,று கூறியபடியே வாலியின்‌ மனம்‌ மறுபடி. 
யும்‌ தன்மீது ஏதேனும்‌ குற்றமுண்டோ என்று ஆராய்ந்தது; அவன்‌ தன்‌ 
னைத்‌ தானே சமாதானஞ்‌ செய்துகொண்டு, “என்‌ அளவில்‌ அப்பிரான்‌ 
இழைத்தது குற்றமே என்று உரைமுடிவு கூறுபவன்‌ முன்னர்‌, அங்ஙனம்‌ 
அவன்‌ எண்ணியது பிழை யென்று சுட்டுவது போன்று இராமபீரான்‌ தோன்‌ 
அனான்‌. இறை இறம்பினனால்‌--உல$ற்குத்‌ தலைவனாய்‌ இராமனே இங்ஙனம்‌ 
என்னை வஞ்சித்து அகப்படுத்திய செய்கையால்‌ அரசியல்‌ நெறி பிழைத்தான்‌; 
என்னே இழிந்தளோர்‌ இயற்கை தலைவனே இப்படிப்‌ பெரும்‌ பீழை இழைக்‌ 
கும்‌ பொழுது என்னைப்போன்ற தாழ்ந்தபடியினர்‌ பிறவிப்‌ பண்பினால்‌ செய்த 
பிழைகளை ஆராயவும்‌ உரிமையுண்டோ? என்னின்‌ முறை திறம்பினனால்‌- 
பிறரளவில்‌ நீஜியுடன்‌ ஈடந்இருக்கலாம்‌; என்னளவில்‌ அவன்‌ முறையினின்றும்‌ 
வழுவியவனே யாவான்‌; அதில்‌ ஐயமில்லை. என்று தனக்குள்ளே கூறுநன்ற 
வாயினையுடையவன்‌ முன்னர்‌ இராமபிரான்‌ தோன்றினான்‌; அப்படித்தோன்ற, 
“கண்ணுற்றான்‌ வாலி என்று அடுத்த கவியோடு முடியும்‌. மறை திறம்பாத 
வாய்மை--வேதப்பொருளோடு மாறுபடாத உண்மைகளைக்‌ கூறும்‌ நூல்கள்‌. 
மன்னர்க்கு முன்னம்‌ சொல்லும்‌ துறை--அரசர்க்கு உரியவென முதன்மையாக 
வைத்துக்கூறும்‌ நல்லொழுக்க கெறிகளெல்லாம்‌. இறம்பாமற்‌ காக்கத்‌ 
தோன்றினான்‌--தவறுதபடி நிறுத்த அவதரித்த இராமபிரான்‌. வாலியின்‌ 
இந்தனையை யுணர்மீது அவனுக்குச்‌ சமாதானங்‌ கூறவந்த இராமபிரான, து உள்‌ 

எக்‌ கருத்தையொட்டி இவ்வடை மொழிகள்‌ வந்தன. 


கிட்கிந்தா காண்டம்‌ 41 


83 கண்ணுற்றுன்‌ வாலி நீலக்‌ கார்முகில்‌ கமலம்‌ பூத்து 
மண்ணுற்று வரிவில்‌ ஏந்தி வருவதே போலும்‌ மாலைப்‌ 
புண்ணுற்ற தனைய சோரிப்‌ பொறியொடும்‌ பொடிப்ப 


நோக்கி 
எண்ணுற்றாய்‌ என்செய்‌ தாயென்று ஏசுவான்‌ இயம்ப 
வுற்ருன்‌. ப்‌ 


84 வாய்மையும்‌ மரபுங்‌ காத்து மன்னுயிர்‌ துறந்த வள்ளல்‌ 
தூயவன்‌ மைந்த னேநீ பரதன்முன்‌ தோன்றி னாயே 
தீமைதான்‌ பிறரைக்‌ காத்துத்‌ தான்செய்தால்‌ தீங்கன்‌ டுமோ 
தாய்மையு மன்றி நட்புந்‌ தருமமும்‌ தழுவி நின்றும்‌. 0 


85 குலமிது கல்வி யீது கொற்றமீ துற்று நின்ற 
நலமிது புவன மூன்றும்‌ நாயகம்‌ உன்ன தன்றோ 


88. இராமபிரானைக்‌ கண்ணுற்ற வாலி ஒரு கணம்‌ அவனது தெய்வீக 
மான பேரழூல்‌ ஈடுபட்டுப்‌ பின்பு கடுங்கோபங்கொண்டு அவனை ஏச லுற்றான்‌. 
நீலக்கார்முகில்‌-அழயெ நீலமும்‌ கருமையுங்‌ கலந்த மேகம்‌, கமலம்‌ பூத்த 
முகம்‌, கண்‌, கை, கால்‌ முதலிய தாமரை மலர்ந்து. மண்ணுற்று-கால்‌ தரை 
தோய நின்று. மாலை--வசீகரமான தோற்றமுடைய இராமனை. புண்னுற்றது 
அனைய சோரி பொறியொடும்‌ பொடிப்ப நோக்‌2--புண்ணிலிருமது ஓமுகுவ.று 
போன்ற உதிரமும்‌ நெருப்புப்‌ பொறியும்‌ தன்‌ கண்களினின்றும்‌ வெளிப்படும்‌ 
படி நோக்கி. எண்ணுற்றாய்‌ என்‌ செய்தாய்‌--என்னத்தை எண்ணி என்ன 
காரியஞ்‌ செய்தாய்‌? ஏசுவான்‌-ஏச முற்பட்டவன்‌. இயம்பலுற்றான்‌-—தான்‌ 
கொண்ட கோபத்தை இடையிடையே இராமபிரான.து தெய்வத்‌ தோற்றமும்‌ 
அமைதியோடு கூடிய முகப்பொலிவும்‌ தகைதலால்‌ கூடுமான அளவு ஏசும்‌ 
பொருட்டுப்‌ பேசலுற்றான்‌. 


84. மரபு-குலப்‌ பெருமை: தொல்லை நல்லறந்‌ துறவாமை. மன்னுயிர்‌ 
_மக்களுயீர்‌ போன்ற தன்னுயிர்‌, பிறர்‌ திமைசெய்யாமல்‌ பாதுகாத்தும்‌ 
தானே தீங்கு செய்தால்‌ ௮ஃ.து ஈன்மையா? வீடுமா? தான்‌--௮சை. 


85. குலம்‌ இது--பிறந்த குலம்‌ இத்தகைய சிறப்பு வாய்ந்தது. உற்று 
நின்ற நலம்‌ இது--குலம்‌, கல்வி, கொற்றம்‌ முதலியவற்றோடு பொருந்தி நின்ற 
குண கலமும்‌ அப்படியே யாம்‌. இங்ஙனமிருத்தலால்‌ மூன்றுலகத்தின்‌ 
தலைமை உனக்கே உரியதன்றோ? வலிமை இது. உலகினைக்‌ காக்கும்‌ மேன்மை 
நின்னது என்றிருந்தால்‌, தண்மை அலமரச்‌ செய்யலாமோ--ரீ இது செய்வாய்‌, 
௮து செய்யாய்‌ என்று உன்னைக்குறித்து உலகங்‌ கொண்டுள்ள உறுதியான 
கோட்பாடுகளெல்லாம்‌ நிலை கலங்கும்படி. அடாத! செய்யலாமோ? அதவும்‌ 


6 


42 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


வலமிதிவ்‌ வுலகத்‌ தாங்கும்‌ வண்மையி தென்றால்‌ திண்மை 
அலமரச்‌ செய்ய லாமோ அறிந்திருந்து அயர்ந்து 
ளார்போல்‌, 7 
80 கோவியல்‌ தருமம்‌ உங்கள்‌ குலத்துதித்‌ தோர்கட்‌ கெல்லாம்‌ 
ஓவியத்‌ தெழுத வொண்ணா உருவத்தாய்‌ உடைமை யன்றோ 
ஆவியைச்‌ சனகன்‌ பெற்ற அன்னத்தை அமிழ்தின்‌ வந்த 
தேவியைப்‌ பிரிந்த பின்னை திகைத்தனை போலுஞ்‌ 
செய்கை. 8 
87 அரக்கரோம்‌ அழிவு செய்து கழிவரேல்‌ அதற்கு வேறோர்‌ 
குரக்னெத்‌ தரசைக்‌ கொல்ல மனுநெறி கூறிற்‌ றுண்டோ 
இரக்கமெங்‌ குகுத்தாய்‌ என்பால்‌ எப்பிழை கண்டா யப்பா 
பரக்கழி யிதுநீ பூண்டாற்‌ புகழையார்‌ பரிக்கற்‌ பாலார்‌. 9 


அறிந்‌இருந்து செய்யலாமோ! அயர்ந்துளார்போற்‌ செய்யலாமோ? அயர்ம்‌ 
ளார்‌ போல்‌--௮றியாதார்‌ போல வேடம்‌ பூண்டு. 

80. கோ இயல்‌ தருமம்‌-—-இராச தருமம்‌: உங்கள்‌ குலத்‌. துதித்தோர்கட்‌ 
செல்லாம்‌ உடைமையன்றோ' என்று வாக்கியத்தைத்‌ தொடர்ந்து முடிப்பதற்‌ 
இடையில்‌ இராமபிரான்‌ தோற்றப்பொலீவு வாலியின்‌ உள்ளத்தை ஈர்ப்ப, 
௮ல்‌ ஈடுபட்டு, “ஓவியத்‌ தெழுத வொண்ணா உருவத்தாய்‌?' என்ற்‌ இடை 
யிட்டு வினிககின்றான்‌. முதலில்‌ தன்னையறியாமலே தோற்றத்திலீடுபட்டவன்‌ 
அதனையே ஏளனத்திற்குரியகாக மாற்றிப்‌ பேசுன்றான்‌: எங்ஙனமெனில்‌:— 
உங்கள்‌ குலத்திலே தோன்றியவர்க்‌ கெல்லாம்‌ கோவியல்‌ தருமமும்‌ எழுத 
வொண்ணா உருவமும்‌ பீறப்புரிமையாயிருப்ப நீ ஒன்றைப்‌ பெற்று, மற்ற 
தைப்பெறாமற்‌ போயினையே? இத என்ன நூதனம்‌' என்னும்‌ பொருள்படப்‌ 
பேசுகின்றான்‌. மறுபடி. கோபம்‌ சிறிது தலைநிமிர, இன்னுங்‌ கடுமையாக 
இகழ்ச்சியம்‌ ஏளனமும்பட மேலும்‌ பேசுகின்றான்‌: “அப்படி நீ பிறவிப்‌ 
பண்பாக உள்ள குணத்தைப்‌ பெற்றேயிருப்பாய்‌; பெறுமையில்லை. முன்பு 
பெற்ற அவ்வீரண்டலுள்‌ ஓன்றை நீ இடையிட்டு இழந்தவனாதல்‌ வேண்டும்‌' 
என்றுட்கொண்டு மேலுங்‌ கூறுகின்றான்‌. ஆவியை--உயிர்போன்றவளை, சன 
கன்‌ பெற்ற அன்னத்தை ஞான சனகன்‌ பெற்ற பகுத்தறிவு மிக்கவளை. 
அமிழ்தின்‌ வந்த தேவியை--பெறற்கரிய அமுதம்‌ போன்று கிடைத்த மனைவி 
யாகிய சிதாபிராட்டியை, பிரிந்த பின்னை செய்கை திகைத்தனை போலும்‌-- 
பிரிந்த பின்பு அறிவு கலங்கச்‌ செய்கையும்‌ தடுமாறினாய்போலும்‌. உயிரற்ற 
சடம்போன்று உனக்கு ஒரு பயனற்றதைச்‌ செய்தாய்‌; தக்கது தகாதது என்ற 
ஆ ராய்வில்லாமற்‌ செய்தாய்‌; பித்துக்கொண்டவர்‌ செய்வன செய்தாய்‌. இப்‌ 
படிச்‌ செய்தற்குக்காரணம்‌ ௮மிழ்தினுமினிய தேவியை பீரிந்தமையோ? 

87. அரக்கர்‌ ஓரு தீமை செய்து கைக்கு அகப்படாமல்‌ தப்பி ஓடிவிட்‌ 
டால்‌, அந்நிலையில்‌ அகப்பட்ட ஒரு குரக்னைத்தரசைக்‌ கொல்லலாம்‌ என்று 

றி 


மனுநெறியிற்‌ கூறப்பட்டுளதோ?! உகுத்தாய்‌-முழுவதங்‌ களைந்தாய்‌. பரக்‌ 
கழீ--பெரும்பழி, ப ரிக்கற்பாலார்‌—சுமக்கத்தக்கவர்‌. 


ம்‌ 


கிட்டுக்கா காண்டம்‌ 44 


88 ஐலிகடல்‌ உலகத்‌ தன்னில்‌ ஊர்தரு குரங்கின்‌ மாடே 
கலியது காலம்‌ வந்து பரந்ததோ கருணை வள்ளால்‌ 
மெலியவர்‌ பால தேயோ ஓழுக்கமும்‌ விழுப்பந்தானும்‌ 
வலியவர்‌ மெலிவு செய்தாற்‌ புஈமுன்றி வசையு முண்டோ. 10 

89 கூட்டொரு வரையும்‌ வேண்டாக்‌ கொற்றவ பெற்ற தாதை 
பூட்டிய செல்வம்‌ ஆங்கே தம்பிக்குக்‌ கொடுத்துப்‌ போந்து 
நாட்டொரு கருமஞ்‌ செய்தாய்‌ எம்பிக்கவ்‌ வரசை நல்கிக்‌ 
காட்டொரு கருமஞ்‌ செய்தாய்‌ கருமந்தான்‌ இதன்மேல்‌ 

உண்டோ. 13 


90 அறைகழல்‌ அலங்கல்‌ வீர ராயவர்‌ புரிவ தாண்மைத்‌ 
துறையென லாயிற்‌ றன்றே தொன்மையின்‌ தன்னூற்‌ 
கெல்லாம்‌ 


88. முன்பு இராமபிரான்‌ வடிவழரில்‌ ஈடுபட்டு நின்றவன்‌ அவனது 
சருனைபொழியும்‌ முகத்தோற்றத்‌இனால்‌ கவரப்பட்டு, தன்‌ கோப த்தையும்‌ 
ஒரளவு மறந்து மனமுடைந்து கூறுன்றான்‌.  ஊர்தரு-ஓ.த்திரிசன்‌ ற. 
கலியது காலம்‌ கலி புருடன.து காலம்‌. கர வள்ளால்‌- கடுங்‌ கோபத்‌ 
துடன்‌ ஏசத்தொடங்யெ வாலியை முதலில்‌ இராமபிரான த அழகு ஈடுபடுத்‌ 
இற்று; ஏர்சின்‌ கடுமையுங்‌ குறைந்து “என்பால்‌ எப்பிழை கண்டாயப்பா;” 
என்று கூறியவனை, அப்பிரான்‌ முகத்‌ நினின்றும்‌ வெளிப்பட்ட கருணை, தான்‌ 
அறியாமலே அவனை ஈடுபடுத்திற்று. அத்தகைய கருணை வள்ளல்‌ அடாத 
முறையில்‌ ஈலிவு செய்யான்‌ என்று தன்‌ பிழையை யுணர்ம்த உள்மனம்‌ 
நெஞ்சை வாட்ட, அதனையும்‌ பொருட்படுத்தா ௮, ஏசுதலைக்‌ கைவிட மனமில 
னா? மேலுங்‌ கூறுன்றான்‌. வீழுப்பம்‌--சிரிய குணம்‌. நல்லொழுக்கம்‌ சீரிய 
குணம்‌ முதலிய விதிகள்‌ மெலிந்தவருக்குமட்டுமே உண்டாயினவோ? வலியவர்‌ 
இழீதொழில்‌ புரிந்தால்‌ அன்னார்க்குப்‌ புகழேயன்றி வசையும்‌ உண்டாகுமோ! 
ஆகாதன்றே! 

89. கூட்டு துணை. பூட்டிய கொடுத்த; தகுஇயில்லாமலிருப்பவும்‌ 
பிறப்புரிமையால்‌ அளித்த. ஆங்கே--அ௮ப்பொழுதே. நாட்டிலே ஒருவரும்‌ 
செய்யாத ஓரு நற்கருமஞ்செய்தாய்‌. காட்டிலே மற்றொரு வகையான நூதன 
மான காரியஞ்‌ செய்தாய்‌. கருமந்தான்‌ இதன்‌ மேலுண்டோ:- 1. இதற்கு 
மேல்‌ தீய கருமம்‌ ஒன்லுளதோ! 2. இவை போன்றன இன்னுஞ்சில செய்ய 
நின்றன வேறு உளவோ? அண்ணன்‌ அரசைத்‌ தம்பிக்களிக்கும்‌ கருமம்‌ இன்‌ 
னுஞ்‌ சில உளவோ? 

90. ஓலிக்ஜன்ற வீரக்கழல்யும்‌ வெற்றிமாலையையும்‌ அரிந்த வீரர்‌. 
இத்தகைய வீரர்‌ செய்வது ஏசெயலாயினும்‌ அது வீரச்‌ செயலாகவே மிக்‌ 
கப்படமன்றோ? பழைய நீட நால்களுக்கொல்லாம்‌ தலைவனாகிய நீ என்மாட்டுச்‌ 


்‌ ்‌ ர்‌ வகை வேங்கள்‌ ; 
செய்தது இத்தகைய பழிச்செயலாயிருப்ப இலங்கை வேக்தன்‌ முறையற்ற 


44 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


இறைவன்‌ நீ என்னைச்‌ செய்தது ஈதெனின்‌ இலங்கை 
வேந்தன்‌ 
முறையல செய்தான்‌ என்று முனிதியோ முனிவி 
ட்‌ லாதாய்‌, 12 


வேறு 


91 வீர மன்றுவி இயன்று மெய்ம்மையின்‌ 
வாச மன்றுநின்‌ மண்ணினுக்கு என்னுடல்‌ 
பார மன்றுப கையன்று பண்பொழிந்து ட்‌ 
ஈர மன்றிது என்செய்த வாறு நீ. 13 


92 நூலி யற்கையும்‌ நுங்குலத்‌ அந்தையர்‌ 
போலி யற்கையுஞ்‌ சீலமும்‌ போற்றலை 
வாலி யைப்படுத்‌ தாயலை மன்னற 
வேலி யைப்படுத்‌ தாய்விறல்‌ வீரனே. 14 


93 என்று நானும்‌ எயிறு பொடிபடத்‌ 
தின்று கான்று விழிவழித்‌ தீயுக 
அன்ற வாலி அனையன கூறினான்‌ 
நின்ற வீரன்‌ இனைய நிகழ்த்தினான்‌. 16 


காரியஞ்‌ செய்தானென்று கோபிக்க இடமுண்டோ?! முனிவிலாதாய்‌-— இப்‌ 
படிக்‌ கோபத்‌ தப்பேரியும்‌ பொறுமை உருவெடுத்தாற்‌ போன்று அனுதாபத்‌ 
துடன்‌ நின்ற இராமபிராஊ இங்ஙனம்‌ விளித்தான்‌. அப்பிரான்‌ அமைதி 
இவனுள்ளத்திற்‌ பதியவும்‌ ௮ தனைப்பொருட்படுத்தாத, அதனை உதறித்தள்ள 
வும்‌ இயலாது பரிகாசமாக மாற்றுகன்றான்‌. 


91. விதியன்று-- நூல்களால்‌ விஇிக்கப்பட்டதன்று. மெய்ம்மையின்‌ 
வாரம்‌--மெய்ம்மையீன்‌ பகுதி. பகையன்று--கான்‌ உனக்குப்‌ பகைவனுமல்‌ 
லன்‌. ஈரமன்று--அன்பு நெறியின்பாற்‌ பட்டது மன்‌.று. இது--இத்தகைய 


செயலை. என்‌ செய்த ஆறு மீ_நீ செய்தது எக்காரணம்‌ பற்றீ? 


93. தால்‌ இயற்கை நீத நூல்களிற்‌ கூறிய மூ, றமை. இதலம்‌--நல்‌ 
லொழுக்கம்‌. போற்றலை--பா அகாவாமல்‌. படுத்தல்‌--௮ழித்தல்‌. மன்‌ அற 
வேலி--௮ரச தருமத்தின்‌ காவலரண்‌. 


& 
a 
Be 
ங்‌ 


. கான்று வீழிவழித்‌ தீ உ௨௧-சிந்தம்படி கண்களிலிருந்து 


அக்‌ 
ரிச்‌ சவாலை வெளிப்பட. நின்ற வீரன்‌_— வாலி கூறி முடிக்கும்வரை எழுது 


சித்திரம்போல்‌ நின்ற இராமபிரான்‌. இத்தன்மையான சொற்களைக்‌ கூறி 


கிட்கிந்தா காண்டம்‌ 45 
வேறு 


94 பிலம்புக்‌ காய்நெடு நாள்பெய ராயெனாப்‌ 
புலம்புற்று உன்வழிப்‌ போதலும்‌ முன்தனைக்‌ 
குலம்புக்‌ கான்ற முதியர்‌ குறிக்கொள்‌ நீ 
அலம்பொன்‌ தாரவ னேஅர சென்றலும்‌. 16 


95 வான மாளஎன்‌ தம்முலை வைத்தவன்‌ 
தானு மாளக்‌ கிளையின்‌ இறத்தடிந்து 
யானு மாள்வென்‌ இருந்தார சாள்கிலென்‌ 
ஊன மான உரையகர்த்‌ தீரென. ல 1 


96 பற்றி ஆன்ற படைத்தலை வீரரும்‌ 
முற்று ஊர்ந்த முதியரும்‌ முன்பரும்‌ 
எற்றும்‌ தும்மரசு எய்துவை யாமெனக்‌ 
கொற்ற நன்முடி ட்டர்‌ அகட 18 


௫ ய நத பைந்‌ வ னித கலக ஆப்ப 


94. இது முதல்‌ மூன்று கன்றின்‌ இரு தொய்‌: 


மாயாவி யென்னும்‌ ௮சுரனைப்‌ பின்தொடர்ந்து முன்னாளில்‌ மலைக்குகையி 
னுள்ளே சென்றாய்‌: சென்ற நீ நெடுகாளாஓயும்‌ இரும்பி வரவில்லையாதலால்‌ 
உனக்கு என்ன தீங்கு நேர்ந்ததோ என்று புலம்பியபடி நீ சென்றவழியே 
தானும்‌ செல்லத்‌ தொடங்கினான்‌. அங்ஙனம்‌ செல்லலு; ற்றவனை உயர்‌ 
குலத்திற்‌ றோன்றிய நிரம்பிய அறிவினையுடைய முதியவர்‌ “நாங்கள்‌ கூறு 
வதைச்‌ சற்றுக்‌ கேட்பாயாக! என்று கூறலும்‌, இரும்பிப்‌ பார்த்தவனை 
நோக்‌ (அசைகின்ற பொன்னாலாகிய ஆரத்தை யுடையவனே” என்று 
விளித்து, “அரசு நீயே ஆளவேண்டும்‌' என்று கூறலுற்று, “அரசு' என்று 
கூறிய அளவிலேயே அவர்கள்‌ கொண்ட கருத்தை அஊடித்துணர்ம்து, 
கோபித்து; 


05. ஏன்‌ அண்ணனை வானுலூற்‌ கனுப்பியவன்‌ தானும்‌ மாளும்படி. 
போர்செய்து அவன்‌ இனத்தவரையும்‌ கொன்று யானும்‌ இறப்பேன்‌: தமயன்‌ 
போனபின்‌ யான்‌ உயிர்‌ வாழ்திலேன்‌: என்னை நோக்‌, நீங்கள்‌ தகாத சொற்‌ 
களக்‌ கூறினீர்கள்‌! என்று சொல்லி; 


96. மேலுக்‌ தன்வழீயே போகலுற்ற உம்பியைப்‌ பெரிய படைத்தலை 
வரும்‌ முற்றுமுணர்நீத மந்திரியரும்‌ ஒன்றுசேர்ந்து, எப்படியும்‌ அரசு உங்கட்‌ 
குரியது; அப்பொறுப்பினின் றும்‌ வழுவி நிற்க உரிமையில்லை: அதலால்‌ நாங்கள்‌ 
கூறுவதை மறாமல்‌ அரசாட்சியை ஏற்றுக்கொள்வாய்‌' என்று வற்புறுத்திய 
தன்பேரில்‌, வெற்றிக்கு அறிகுறியான கன்‌ முடியை மேற்கொண்டனனாதலின்‌ 
அவன்‌ குற்‌, ற்‌றமில்லாதவன்‌. 


40 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


07 வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தனன்‌ 
எந்தை என்கண்‌ இனத்தவர்‌ ஆற்றலில்‌ 
நந்த உன்னரசு என்று தருக்கிலான்‌ 
முந்தை உற்றது சொற்ற முனிந்து நீ. 19 


98 கொல்ல லுற்றன உம்பியைக்‌ கோதவற்கு 
இல்லை என்ப துணர்ந்தும்‌ இரங்கலை 
அல்லல்‌ செய்யேல்‌ உனக்கப யம்பிறை 
புல்லல்‌ என்னவும்‌ புல்லலை பொங்கினாய்‌. 20 


99 ஊற்ற முற்றுடை யானுனக்‌ காரமர்‌ 
தோற்றும்‌ என்று தொழுதுயர்‌ கையைக்‌ 
கூற்ற முண்ணக்‌ கொடுப்பனென்‌ றெண்ணீனாய்‌ 
நாற்றி சைக்குமப்‌ புறத்தையும்‌ நண்ணினன்‌. 21 


100 அன்ன தன்மை அறிந்தும்‌ அருனலை 
பின்ன வதீாணிவன்‌ என்பதும்‌ பேணலை 
வன்னி நானிடு சாப வரம்புடைப்‌ 


பொன்ம லைக்கவன்‌ நண்ணலிற்‌ போகலை. 22 
97. பின்பு மாயாவீயைக்கொன்று மீண்டுவந்த உன்னை அவன்‌ வணங்க, 
0 க 
ய டு 


9ரும்பீவந்தமைக்கு மடிழ்ந்தனன்‌. மூழ்ந்து, “எந்தையே! என்னி 
தவர்‌ வலோ, வரு பூட்டிய ஸ்டில்‌: இது! என்று 


98. உன்‌ ர்க பணக்‌ ற்றாய்‌. . அவன்மீது ரா. 
பதை உன்‌ கெஞ்சு அறிக்‌ இருந்தும்‌, அவன்மீது நீ மனமிரங்கவுமில்லை. மேலும்‌ 
அவன்‌, 'என்னைத்‌ . அன்பு றுத்தாதே; நான்‌ உன்‌ அடைக்கலம்‌; செய்த பிழை 
யைப்‌ பொறுப்பாயாக' என்றுரைத்து உன்னைச்‌ சரண்புக்க விடத்தும்‌, நீ 
அவனைத்‌ தழுவிக்கொள்ளாமல்‌ 8 றிக்‌ கொல்லத்தொடங்கினாய்‌. 


உன்னோடு -போர்‌ செய்தற்கேற்ற வலிமையுடையவனாயிருந்தும்‌, 
அரிய போரில்‌ தோற்றோம்‌ என்று ல்‌ ஒப்புக்கொண்டு உன்னைத்‌ 
தொழுது அஞ்சலி செய்தான்‌. அப்படிக்‌ கைக்கூப்பி வணங்கியவனை *நமனு 
லகுக்கு அனுப்புவேன்‌ சினாய்‌. அவன்‌ ஓடிச்சென்று நாற்றி 
சையையும்‌ அடைந்தான்‌. 


100. அங்ஙனம்‌ அவன்‌ உனக்கு அஞ்சியோடியும்‌ நீ அவன்மாட்டு 
இரங்க அருள்‌ செய்தாயல்லை. உடன்‌ பிறந்த தம்பி என்பதையும்‌ நினையா 
ரத்தனாய்‌. . கடைசியில்‌ 


மதங்க முனிவனிட்ட சாபமாதய அரனை 
யாசவுடைய இரலைமலையை யடைக்தபடியால்‌ அவனை மேலும்‌ தொடர்க்‌ 


இட்டுந்தா காண்டம்‌ த்ரீ 


101 ஈர மாவதும்‌ இற்பிறப்‌ பாவதும்‌ 
வீர மாவதும்‌ கல்வியின்‌ மெய்ந்நெறி 
வார மாவதும்‌ மற்றொரு வன்புணர்‌ 
தார மாவது தாங்குத்‌ தருக்கரோ. 23 


102 மறந்தி றம்பல்‌ வலியமெ மனம்‌ 
புறந்தி றம்பல்‌ எனியவர்ப்‌ பொங்குதல்‌ 
அறந்தி றம்பல்‌ அருங்கடி மங்கையர்‌ 
திறந்தி றம்பல்‌ தெனிவுடை யோர்க்கெலாம்‌, al 


103 தருமம்‌ இன்ன தெனுந்தகைத்‌ தன்மையும்‌ 
இருமை யுந்தெரித்‌ தெண்ணலை எண்ணினால்‌ 
அருமை உம்பீதன்‌ ஆருயிர்த்‌ தேவியைப்‌ 
பெருமை நீங்கினை எய்தப்‌ பெறுதியோ. 25 


101. ஈழம்‌ அவதும்‌--அன்பின்‌ செயலாவதும்‌, இல்‌ பிறப்பாவறும்‌-- 
உயர்குடிப்‌ பிறப்பின்‌ பயனாவதும்‌, வீரமாவதும்‌--வீரத்தின்‌ பண்பாவலும்‌, 
கல்வியின்‌ மெய்ந்நெறி வாரமாவதும்‌--கல்வியறிவின்‌ விளைவாய்‌ நிகழும்‌ மெய்ம்‌ 
மையான ஒழுக்க நெறியின்‌ உரிமையாவதும்‌, எ.து எனின்‌/-பீறன்‌ ஒருவனுக்‌ 
குரிய மனைவியாக நிற்கும்‌ கற்பு நிலயைச்‌ சிதையாது பாதுகாக்கும்‌ பெரு 
மையேயாகும்‌ அப்பண்புகள்‌ உன்ளமைக்கு இஃதொன்றே உரைகல்‌; இஃ 
இன்டூறல்‌ அவைகளும்‌ இல்லை என்பது ஒருதலை. 


102. மறம்‌ இறம்பல்‌--வீர நெறியிவின்றும்‌ வழுவி நடத்தலாவது, 
(எ.து எனின்‌) வலியம்‌ எனாமனம்‌ புறம்‌ இறம்பல்‌--நாம்‌ போதிய வலிமை 
யுடையோம்‌ என்று கருதி வரம்பு கடந்து செயல்புரிதலே யாகும்‌. எது 
போன்ற காரியம்‌ எனின்‌:--எளியவர்ப்‌ பொங்குதல்‌ _தம்மைக்காத்துக்கொள்‌ 
ளும்‌ வலிமையற்றவர்மீது கோபித்தெழுதல்‌ (போன்றன. அதைப்போலவே: 
அறந்‌திறம்பல்‌-அறநெறியினின் றும்‌ தவறி யொழுகுதலாவ.3, அரும்‌ கட. 
மங்கையர்‌ திறம்‌ தி றம்பல்‌-—ஃடத்தற்கரிய நிறையாய காவலையுடைய மங்கை 


யர்‌ கற்பின்‌ வலிமையைச்‌ இதைத்தலேயாம்‌; தெளிவுடையோர்க்‌ கெலாம்‌ 


இதுவே கருத்த. 


108. தருமம்‌ இன்ன தன்மையது); அதனை மேற்கொள்ளுதலே தருதி 
என்ற தன்மையையும்‌ கருதினாயல்லை; இம்மை மறுமைப்‌ பயன்களையும்‌ 
ஆராய்ந்து சந்தித்தாயல்லை. அப்படி நீ திந்இத்‌திருந்தாயானால்‌ பெறுதற்‌ 
கரிய அன்புடைத்‌ தம்பியின்‌ உயிர்போல்ற மனைவியை, நினைத்த அளவிலேயே 


ஓபருமை நீங்யெ நீ அடையக்‌ தடவையோ! 


4S கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


104 ஆத லானும்‌ அவனெனக்கு ஆருயிர்க்‌ 

காத லான்ளன லானும்நிற்‌ கட்டனென்‌ 

ஏதி லாரும்‌ எளியரென்‌ முரையும்‌ 

தீது தீர்ப்பதென்‌ சிந்தைக்‌ கருத்தரோ. 80 

104, ஆதலானும்‌--மறந்திறம்பல்‌, அறந்திறம்பல்‌ ஆயெவற்றை ழி 
புரிக்கபடியாலும்‌; அவன்‌ எனக்கு எனக்கு அரிய உயிர்போன்ற ஈண்பனாக 
அமைந்தபடியினாலும்‌, உன்னைக்‌ கொன்றேன்‌. (மேலும்‌) ஏதிலாரையும்‌ 
எனியரென்றாரையும்‌-எவ்விதத்‌ தொடர்புமற்ற அயலாராயினும்‌ பகைவரிட 
மிருந்து தம்மைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌ வலிமையிலோம்‌ என்று கஞ்ச 
மடைந்தாரையும்‌. தீது தீர்ப்பது வரும்‌ துன்பங்களைவது, என்‌ சிக்தைக்‌ 
கருத்து - என்‌ மனக்கருத்தாகும்‌. 


_——————— _—— 


96, தாரை இலக்குவனை வழிவீலக்கல்‌. 


கார்காலம்‌ முடிவடைந்தும்‌, சொன்னபடி சுக்கிரீவன்‌ வாரா 
மையினாற்‌ கோபங்கொண்ட இராமபிரான்‌, அன்னவன்‌ மன 
நிலையை அறிந்துவருமாறு தம்பியை ஏவினான்‌. இலக்குவன்‌ 
கோபாவேசத்கோடு தம்‌ ஈகசை கோக்க வருவதைக்‌ கண்ட 
வானசவிசர்‌ அஞ்சியோடி அவன்‌ வருகையை வாலி மகன்‌ அங்க 
தனுக்கு அறிவித்கனர்‌. அவன்‌, மதுவுண்டு களிப்பில்‌ மூழ்கிக்‌ 
இடந்த சுக்கிரிவனுக்கு அச்செய்தியை உணர்த்த முயன்றான்‌; 
௮௮ பலிக்கவில்லை. வேறு செய்யும்‌ வகையின்‌ றி அனுமனிடஞ்‌ 
சென்றான்‌. அனுமன்‌ ஏனைய விரருடன்‌ காசையிடஞ்‌ சென்‌ 
மூன்‌. அந்நிலையில்‌ செயற்பாலது யாது என்று யாவரும்‌ ஆசா 
யும்பொழு து அனுமன்‌, தாசை தன்‌ ஆய வெள்ளத்தோடு 
அரண்மனை வாயிலின்‌ வழியில்‌ நின்று இலக்குவனைத்‌ தடை 
செய்தலே உபாயம்‌ என்றான்‌. அவ்வண்ணமே தாரை மகளிர்‌ 
கூட்டத்தோடு சென்‌ அ இலக்குவன்‌ சற்றத்தைத்‌ தணித்த வர 
லாற்றை உரைப்பஅ இப்பகுதி. 

இப்பகுதி இலக்குவன அ அரிய குணங்களுக்கு ஓர்‌ எடுத்‌ 
அக்காட்டாக அமைந்தளஅ. அவனஅ உள்ளம்‌ மலர போன்று 
மென்மைவாய்க்க தென்பதை உணர்ந்த மாருதி தாரையை 
கோக்க) £மீவிர்‌ மனையின்‌ வழியை மாற்றினால்‌ அவன்‌ ர்கள்‌ 
செறி கொக்கலன்‌? என்று கூறியபடியே, மெல்லியர்‌ வந்து 


இட்இந்தா காண்டம்‌ 49 


வளைம்தபோ த, சிற்றம்‌ விலக, முகம்‌ பெயர்க ஓஅஙய்கிற்றல்‌ 
லால்‌ அப்பணையினுமுயர்ந்க தோளான்‌, பார்க்கவும்‌ அஞ்னெவ ' 
னாய்‌, மாமியர்‌ குழுவின்கண்ணே அசப்பட்ட மைந்தன்போலக்‌ 
கூச்சத்துடன்‌ கின்றான்‌. தாரை ஈடுங்கியயண்ணஞ்‌ லெ கூற, 
அவள்‌ இனிய பேச்சினைக்‌ சாதினாற்கேட்டவன்‌ பேயெத 
யாரென அறியும்பொருட்டு இறைமுகமெடுத்து நோக்கினான்‌. 
கோக்கவும்‌, கைம்மைக்‌ கோலத்தோடு ஒளியிழக்த ௨திமுகக்‌ 
காளைக்‌ சண்டதும்‌, அ௮வளைப்போலவே ஒளியிழர்‌க கன்‌ தாயரை 
நினைற்து நைந்து நயனங்கள்‌ பனிப்ப ரெடி.து நின்றான்‌. பின்பு 
வினவிஞட்கு சதிர்‌ ஜர்‌ மாற்றம்‌ விளம்பவும்‌ வேண்டுமென்று, 
இல கூறி வினவ, அதற்கு அவள்‌ கூறிய விடையினால்‌ முனிவு 
கின்‌, அருள்வர ஈாணுட்கொண்டான்‌. அர்றிலையை யுணர்ந்து 
மாருதியும்‌ மருங்குவந்தான்‌. இங்கனம்‌ பிறர்‌ மனை கோக்கா௪ 
பேராண்மை, அபல்‌ மாதரைத்‌ தாயிற்‌ சரியசாகக்‌ கருதல்‌ 
முதலிய பண்புகளுக்கு ஓரு சீரிய எடுத்துக்காட்டாக இலக்கு 
வனை ஆசிரியர்‌ காட்டுகின்மூர்‌. 


[தெ. ப:ட்சந்தைப்படலம்‌; 42-44; 40-09.] 


105 அனையன்‌ உள்ளமும்‌ ஆய்வளை யாய்‌அலர்‌ 
மனையின்‌ வாயில்‌ வழியினை மாற்றினால்‌ 
நினையும்‌ வீரன்‌ அந்‌ நீன்நெறி ீநாக்கலன்‌ 
விணையம்‌ ஈதென்‌ றனுமன்‌ விளம்பினான்‌. 1 


106 நீரெ லாமயல்‌ நீங்குமின்‌ நேர்த்தியான்‌ 
வீர னுள்ளம்‌ விளக்குவல்‌ என்றலும்‌ 
பேர நின்றனர்‌ யாவரும்‌ பேர்கலாத்‌ 


தாரை சென்றனன்‌ தாழ்குழ லாரொடும்‌. 2 


105. ஆய்வளையாய்‌! அனையன்‌ உள்ளமும்‌ அலர்‌ இலக்குவன்‌ உள்ள 
மும்‌ மலர்போன்று மென்மையானது. மனை சுக்ரீவன்‌ அரண்மனை. மாற்‌ 
ினால்‌--தடுத்தால்‌. நினையும்‌ வீரன்‌-ிந்தித்துச்‌ செயல்புரியும்‌ வீரனாகிய 
இலக்குவன்‌. நீள்‌ நெறி--ரீண்ட வதி. வினையம்‌--தந்திரம்‌. 


106. அயல்‌ நீங்குமின்‌. கேர்க்து-நேர்பட்டு; நேரே சென்று. 
உள்ளம்‌ விளக்குவல்‌--மனத்‌ல தெளியச்செய்வேன்‌. பேர்கலா--பின்‌ 
வாங்காத. 


7 


50 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


107 உரைமரெய்‌ வானர வீரரு வந்துறை 
அரைசர்‌ வீதி கடந்தகன்‌ கோயிலைப்‌ 
புரைசை யானை யனான்புக லோடுமவ்‌ 


விசைசெய்‌ தாழ்குழல்‌ தாசைவீ லக்கனாள்‌. 3 


108 வில்லும்‌ வாளும்‌ மணிதொறு மின்னிட 
மெல்ல ரிக்குரன்‌ மேகலை ஆர்த்தெழப்‌ 
பல்வ கைப்புரு வக்கொடி பம்பிட 


வல்லி ஆயம்‌ வலத்தினில்‌ வந்ததே. 4 


வேறு 


109 ஆர்க்குநர புரங்கள்‌ பேரி யல்குலாந்‌ 
தடந்தே ரொத்த 
வேற்கண்வெம்‌ புருவம்‌ போர்வில்‌ மெல்லியர்‌ 
வளைந்த போது 
பேர்க்கருஞ்‌ சீற்றம்‌ பேர முகம்யெயர்ந்‌ 
தொதுங்கிற்‌ றல்லாற்‌ 
பார்க்கவும்‌ அஞ்சி னான்‌௮ப்‌ பணையினும்‌ 


உயர்ந்த தோளான்‌. 5 


107. புரைசை-கழுத்தணி, விரை செய்‌ வார்‌ குழல்‌--வாசனையை 
யுடைய நீண்ட கூந்தல்‌, 


108. வில்‌ வாள்‌-—ஒளிகளின்‌ வகைகள்‌; விட்டுவிட்டு விளங்குவன வில்‌; 
பளபளப்புடன்‌ பிரகாசிப்பன வாள்‌. அ௮ணி--ஆபரணம்‌. மின்னிட-- விளங்க. 
௮ரி--காற்‌ லெம்பு, ஆர்த்து எழ--பறைபோல ஆரவாரஞ்‌ செய்ய, புருவக்‌ 
கொடி-புருவமாயெ கொடி. பம்பீட--நிறைந்திருப்ப வல்லி ஆயம்‌-- 
மகளிர்‌ கூட்டமாகிய சேனை. வலத்தினில்‌--முழு வலிமையோடு, 


109. தூபுரம்‌-9லம்பு. பேரி--பேரி யென்னும்‌ வாத்தியம்‌. வேலை 
யொத்த கண்‌ வேலாகவும்‌ புருவம்‌ போர்‌ வில்லாகவும்‌ கொண்ட மெல்லியர்‌. 
முகம்‌ பெயர்ந்து ஓதுங்கிற்றல்லால்‌--முகத்தை வேறு பக்கத்தில்‌ மாறவைத்த 
ல்லாமல்‌. பணையினும்‌ உயர்த்த தோளான்‌--பருமை வாய்ந்த பொருள்‌ 
யாவற்றினும்‌ உயர்க்த தோனையுடையவன்‌. போர்க்களத்தில்‌ ஆண்‌ சங்கம்‌ 
போன்ற வீரனாயினும்‌ இந்தச்‌ சேனையின்‌ முற்றுகைக்கு அஞ்சிப்‌ பின்‌ 
வாங்கினான்‌. 


இட்டுந்தா காண்டம்‌ 51 


110 தாமரை வதனஞ்‌ சரய்த்துத்‌ தனுநெடுந்‌ 

தரையின்‌ ஊன்றி 

மாமியர்‌ குழுவின்‌ வந்தா னாமென 
மைந்தன்‌ நிற்பப்‌ 

மூமியீல்‌ அணங்க னார்தம்‌ பொதுவிடைய்‌ 
புகுந்து பொற்றோள்‌ 

தூமன நெடுங்கண்‌ தாரை நடுங்குவாள்‌ 
இனைய சொன்னாள்‌. ப்‌ 


111 அந்தமில்‌ காலம்‌ நோற்ற ஆற்றலுண்‌ 
டாயி னன்றி 
இந்திரன்‌ முதலி னோரால்‌ எய்தலாம்‌ 
இயல்பிற்‌ றன்றே 
மைந்ததின்‌ பாதங்‌ கொண்டுஎம்‌ மனைவரப்‌ 
பெற்று வாழ்த்தேம்‌ 
உய்ந்தனம்‌ வினையும்‌ தீர்ந்தேம்‌ உறுதிவே 
நிதனின்‌ உண்டோ. 7 
112 வெய்தின்‌ நீ வருதல்‌ நோக்கி வெருவுறுஞ்‌ சேனை வீர 
செய்திதான்‌ உணர்கி லாது திருவுளந்‌ தெரித்தி என்றாள்‌ 
ஐய நீ ஆழி வேந்தன்‌ அடியிணை பிரிக லாதாய்‌ 
எய்திய தென்னை என்றாள்‌ இசையினும்‌ இனிய 
- சொல்லான்‌. 8 


113 ஆர்கொலோ உரைசெய்‌ தாரென்று அருள்வரச்‌ 
சீற்றம்‌ அஃகாப்‌ 
பார்குலாம்‌ முழுவெண்‌ திங்கள்‌ பகல்வத்த 
படிவம்‌ போலும்‌ 


110. வதனம்‌-முகம்‌. சாய்த்து-குனிந்து. த னு--வில்‌. மாமியர்‌ 
கூட்டத்திலே வந்தவனைப்போன்று பேசுதற்குக்‌ கூச்சங்கொண்டு. பொது 
விடை புகுர்‌.து--கூட்டத்தினிடையே ஓதுங்‌க. தா மனம்‌-தாய மனத்தை 
யுடைய. நடுங்குவாள்‌--ஈடுங்‌க்கொண்டு. இனய--இச்‌ சொற்களை. 

111. எய்தலாம்‌ இயல்பிற்று அன்று நீ எம்மனை வரப்பெறுதல்‌. உய்‌ 
தனம்‌--மேலான கதியைப்‌ பெற்றோம்‌. உ.றுஇ--நற்பயன்‌. 

112. வெய்தின்‌-கோபத்தோடு. செய்தி உணர்நிலாது சேனை வெரு 
வுறும்‌. செய்த காரணம்‌. ர உளம்‌ தெரித்த உன்‌ மனக்கருத்தைச்‌ 
சொல்லுதி. 

118. ஆர்‌ பேசினார்‌ என்று பார்த்தபொழுதே அருள்‌ வந்தத; சீற்றம்‌ 
தானாகத்‌ தணியலாயிற்று. இலக்குவன்‌ பார்த்தபொழுது தாரை எங்ஙனம்‌ 
தோன்றினாள்‌ என்பது இரண்டாமடியிற்‌ கூறப்படுதன்றது. பார்‌ குலாம்‌ 
பூமி முழுதும்‌ வீளங்குகின்ற. பகல்‌ வந்த படிவம்‌ போலும்‌ முகம்‌--வாலி 


ப] 


கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஏர்குலாம்‌ முகத்து னை இறைமுக 
மெடுத்து நோக்குத்‌ 
தார்குலாம்‌ அலங்கள்‌ மார்பன்‌ நாயரை 
நினைந்து தைந்தான்‌, 9 
114 மங்கல அணியை நீக்கி மணியனை 
திறந்து வாசக்‌ 
கொங்கலர்‌ கோதை மாற்றிக்‌ குங்குமஞ்‌ 
சாந்தங்‌ கொட்டப்‌ 
யொங்குவெம்‌ நகசில்கள்‌ பூகக்‌ கழுந்தொடு 
மறையப்‌ போர்த்த 
தங்கையைக்‌ கண்ட வள்ளல்‌ நயனங்கள்‌ 
பனிப்ப நின்றான்‌. 10 
115 இனையராம்‌ என்னை ஈன்ற இருவரும்‌ என்ன நின்ற 
கினைவினான்‌ அயர்ப்புச்சென்ற நெஞ்சினன்‌ நெடிதுதின்றுன்‌ 
வினவினாட்‌ கெதிரோர்‌ மாற்றம்‌ விளம்பவும்‌ வேண்டும்‌ 
என்றப்‌ 
புனைகும லாட்கு வந்த காரியம்‌ புகல்வ கானான்‌. 11 
116 சேனையும்‌ யானுந்‌ தேடித்‌ தேவியைத்‌ தருவேன்‌ என்று 
மானவற்‌ குரைத்த மாற்றம்‌ மறந்தனன்‌ அருக்கன்‌ மைந்தன்‌ 


இறந்‌ தமையால்‌ ஓனி மழுங்கிய நிலை, ஏர்‌ குலாம்‌ முகம்‌-—ஒளி மழுங்கயபொ 
முதம்‌ அழகு குன்றவில்லை. இறை முகம்‌ எடுத்து கோக்க-சிறிதே முகத்தை 
நிமிர்ந்து பார்த்து, பார்த்ததும்‌ தாயர்‌ கினைவு வந்தது. இவளது கைம்மைக்‌ 
கோலம்‌ தாயரை கினைவுறுத்த, இருவருக்குமாக வருந்துஇன்றான்‌. 

114. மங்கல அணி இருமங்கலியம்‌, மர்‌ அணி-“இரத்இனங்களா ஜ்‌ 
செய்யப்பட்ட ஏனைய அணிகலன்கள்‌. கோதை மாற்றி--மலர்‌ மாலையை 
ஓழித்து.  குங்குமம்‌--குங்குமக்‌ குழம்பு. சாந்தம்‌--சந்தனக்‌ குழம்பு. பூகக்‌ 
கழுத்‌.து-சமுக மரம்போன்ற கழுத்து; அணிகலங்களின்‌ தழும்புபட்ட வெறுங்‌ 
எழுத்து. மறையப்‌ போர்த்த கழுத்து மட்டும்‌ தெரிய மற்றெல்லாம்‌ முழுவ 
அம்‌ மறையும்படி போர்த்த. வள்ளல்‌--பிறர்‌ ஜில்‌ கண்டு இரங்குபவன்‌. 
பனிப்ப-- நறிப்ப. 

115. நினைவினான்‌--கினைவினாலே. அயர்ப்புச்‌ சென்ற நெஞ்சினான்‌-- 
தளர்ச்சி மேலிட்ட மனத்தையுடையவன்‌. நெடிது நீன்றான்‌_ தன்னை மறந்து 
ஓன்றும்‌ தோன்றாது நின்றான்‌. எதிர்‌ ஓர்‌ மாற்றம்‌--விடையாக ஒரு சொல்‌. 
புனை குழல்‌--அழூய கூந்தல்‌. 

116, மானவன்‌ இராமபிரான்‌ ஆனவன்‌ அமைதி வல்லை அறி என 
அப்படிப்பட்டவன து மன நிலையை விரைவாக அறிவாய்‌ என்று. அருளினால்‌ 


கிட்கிந்தா காண்டம்‌ 58 


ஆனவன்‌ அமைதி வல்லை அறியென அருளின்‌ வந்தேன்‌ 
மேனிலை அனையான்‌ செய்கை விளைந்தவா விளம்பு 
கென்றான்‌. 12 
117 ச றுவா யல்லை ஐய சிறியவர்‌ தீமை செய்தால்‌ 
ஆறுவாய்‌ நீய லான்மற்‌ முருளர்‌ அயர்ந்தா எல்லன்‌ 
வேறுவே நுகை மெங்குந்‌ தூதரை விடுத்த எல்லை 
ஊறுமா நோக்கித்‌ தாழ்த்தான்‌ உதவிமா றுதவி யுண்டோ. 13 
118 ஆயிர கோடி தூதர்‌ அரிக்கண மழைப்ப ஆணை 
போயினர்‌ புகுது நாளும்‌ புதந்தது புசல்புக்‌ கோர்க்தத்‌ 
நாயினும்‌ இனிய நீரே தணிதிரால்‌ தருமம்‌ அஃதால்‌ 
ல்‌ தீயன செய்யா ராயின்‌ யாவே செருந ராவார்‌. 14 


119 அடைந்தவர்க்‌ கபயம்‌ நீவிர்‌ அருளிய அளவில்‌ செல்வம்‌ 
தொடர்ந்துநும்‌ பணியில்‌ தீர்ந்தால்‌ அதுவும்நுந்‌ தொழிலே 
யன்றோ 
மடந்தைதன்‌ பொருட்டால்‌ வந்த வாளமர்க்‌ களத்து ம ரண்டு. 
இடத்திலர்‌ என்னின்‌ பின்னும்‌ நிற்குமோ கேண்மை அம்மா. 
15 


கட்டனையினால்‌. மேல்‌ நிலை அனையான்‌-மேலான நிலையை அடைந்துள்ள 
அவன்‌. செய்கை வினைந்தவா- செயல்கள்‌ அடைந்துள்ள நிலையை உள்ளபடு, 


117. 2றுவாயல்லைகோபிக்கற்பாலையல்லை. ஆறுவாய்‌ நீயலால்‌ மற்று 
யார்‌ உளர்‌-பொறுத்தருள்வாய்‌; அங்ஙனம்‌ பொறுத்தற்கு உன்னையல்லா து 
வேறு யார்‌ இருக்கின்றார்கள்‌. அயர்ந்‌ தானல்லன்‌-—மறந்தானல்லல்‌. தூதரை 
அனுப்பி ௮ எல்லை ஊறுமா "நேக்கி தாரதரை அனுப்பி அவ்வவ்‌ வெல்லை 
களினின்றும்‌ சேனைகள்‌ வந்து சேருதலை எதிர்பார்த்து, தாழ்த்தான்‌-—காலம்‌ 
தாழ்த்தான்‌. உதவி மாறுதவி உண்டோ--நீங்கள்‌ செய்யாமற்‌ செய்த உதவி 
விக்குக்‌ கைம்மாறு செய்வது சாத்தியமோ! இல்லை. 


118. அரிக்‌ கணம்‌--குரங்குக்‌ கூட்டம்‌. ஆணை போயினர்‌--ஆணையோடு 
போயினர்‌, ' புகுத நாளும்‌ புகுந்த. த-—அவர்கள்‌ இரும்பிவரவேண்டிய நாளும்‌ 
நெருங்கியது.  சரண்புகுந்தோருக்குத்‌ தாயைவிட இரக்கமுள்ள நீங்களே 
பீழைபொறுத்துக்‌ கோபந்தணிவீர்கள்‌; நாங்கள்‌ அதை வேண்டிக்கொள்ள 
வேண்டுவ துமில்லை, தீயன செய்யாராயின்‌ யாவரே செருநராவார்‌-— தீச்செயல்‌ 
களச்‌ செய்யாராயின்‌ கோபித்தற்குரியார்‌ ஓருவரு மில்லா தொழிவர்‌: அப்படி 
இலராயின்‌ நீங்களாகவே தின்ற பிழை பொ.றுத்தலாகய தாய்மைப்‌ பண்‌ 
பிற்கு போக்குவீடு இல்லாதொழியுமன்றோ! அப்பண்பு உல£ற்கு வெளிப்பட 
இடமின்றிக்‌ குடத்திலிட்ட விளக்காய்ப்‌ போகுமன்றோ! 


119. நீவிர்‌ அபயமருளிய பொழுதே செல்வமும்‌ அதனைத்தொடர்ந்து 
வந்து பொருந்திற்று: அப்படி எய்‌தியதன்விளைவாக நுமது 'தாண்டில்‌ பிழை 
பட்டால்‌, அதுவும்‌ நும்‌ தொழிலேயன்றோ- அப்பணியையும்‌ மறப்பிக்குமளவு 
பெருஞ்செல்வமருளிய நும்‌ செயலால்‌ விஃந்ததல்லவா? அதற்கு எங்கள்‌ தலை 
யறுக்கலாமோ? கேண்மை- நட்பு. 


௦4 கம்பர்‌ கவிதைச்‌ கோவை 
120 செம்மைசேர்‌ உள்ளத்‌ தீர்கள்‌ செய்தயே ருதவி நீரா 
வெம்மைசேர்‌ பகையு மாற்றி அரசுவீற்‌ நிருக்க விட்டீர்‌ 
உம்மையே இகழ்வ ரென்னின்‌ எளிமையாய்‌ ஓழிவ 
தொன்றே 
இம்மையே வறுமை எய்தி இருமையும்‌ இழப்ப ரன்றே, 16 


121 ஆண்டுபோர்‌ வாலியாற்றன்‌ மாற்றிய தம்பொன்‌ மாயின்‌ 
வேண்டுமோ துணைவர்‌ நும்பால்‌ வில்லினும்‌ மிக்க துண்டோ 
தேண்டுவார்த்‌ பேடு கின்றீர்‌ தேவியை அதனைச்‌ செவ்வே 
பூண்டுதின்‌ றுய்தற்‌ பாலார்‌ நுங்கழல்‌ புகுந்து ளோரும்‌, 17 


122 என்றவள்‌ உரைத்த மாற்றம்‌ யாவையும்‌ இனிது கேட்டு 
நன்றுணர்‌ கேள்வி யாளன்‌ அருன்வர நாணுட்‌ கொண்டான்‌ 
கின்றனன்‌ இற்ற லோடும்‌ நீத்தனன்‌ முனிவென்‌ றுன்னா 


லில்‌ 
வன்றுணை வயிரத்‌ இண்டோன்‌ மாருதி மருங்கின்வற்தாண்‌..18 


120, பேருதவி தீரா--பேருதவி அழியாது; ஏனெனில்‌ பகையை மாற்றி 
அரசு விற்றிருக்கவிட்டீர்‌, எனிமையாய்‌--இழிகுணமா௫ு, 


121. ஆண்டு அப்பொழுது. தேவியைத்‌ தேடிக்காண்பவரை வேண்டி 
மிற்ன்றீர்‌. அதனைச்‌ செவ்வே பூண்டுகின்று--௮ப்பலரியை நன்கு தலைமேற்‌ 
கொண்டு நின்று. நும்மைச்‌ சரண்புகுந்துள்ள இவர்களும்‌ அப்பி தலைமேற்‌ 
கொண்டு ஈடேறற்‌ பாலரேயாவர்‌; தலையறுக்கற்‌ பாலாரல்லர்‌, 

122. அருள்வர நரணுட்கொண்டான்‌--முன்‌ அருள்வரச்‌ சீற்றம்‌ ௮ஃ 
இற்று; இப்பொழுது அருள்‌ பெருகத்‌ தான்‌ சினந்தமைக்கு நாணங்கொண் 
டான்‌. கொண்டான்‌ நின்றனன்‌ -கொண்டவனா9, அது வெளிப்பட நின்றான்‌. 

அகண்ட அனுமன்‌ பக்கத்திலே வந்தான்‌. 


99. சாம்பன்‌ அனுமனை இலங்கைக்கு ஏகும்படி கூறல்‌. 


மகேர்திச மலையில்‌ ஓன்று கூடிய வானசவிரர்‌ ஒருமாத 
எல்லைகடந்‌அம்‌ பிசாட்டியைக்‌ காணாமையால்‌ மனம்‌ மறுகிகின்ற 
பொழுது, சடாயுவின்‌ தமையன்‌ சம்பாதியினால்‌ அவள்‌ இலன்‌ 
கையில்‌ இராவணன்‌ இட்ட சிறையில்‌ உள்ளாள்‌ என்பதறிர்‌அ 
ஒருவாறு ஆறு தலடைக்கனர்‌. பின்பு மாறு யோசனைக்கு 
அப்பாலுள்ள இலங்கை சென்று மீளவல்லார்‌ தம்முள்‌ யாவர்‌ 
என ஆசாயலாயினர்‌. நீலன்‌ முதலிய விசர்‌ கடல்கடத்தல்‌ தம்‌ 


ச ப்‌ ன்‌ ்‌ 
இட்டுந்கா காண்டம்‌ 55 


மால்‌ இயலாகென்று வெளிப்படையாகச்‌ கூறினர்‌. அங்கதன்‌ 
“வேலை சுடப்பன்‌; மீள மிடுக்கன் று” என்றான்‌. நான்முகன்‌ 
மகனாகிய சாம்பவன்‌ “திருமால்‌ இிரிவிக்ரெமனாப்‌ உலகளந்த 
செய்தியைப்‌ பறைசா ற்றியபொழு.து மேரு மலையில்‌ மோதுண்டு 
கான்‌ உலைவுற்றேன்‌' என்றான்‌. அச்சாம்பன்‌ தன்னுள்‌ 
ஆராய்ந்து அனுமனே அக்காரியஞ்‌. செய்துமுடிக்க வல்லவன்‌ 
என்று உணர்ந்து அவனைப்‌ பலவாறு புசழ்ந்துரைத்து, இலங்கை 
சென்ற எல்லாருடைய அயரையும்‌ திர்க்கும்பழ. வேண்டினான்‌. 
அங்ஙனம்‌ அவன்‌ அ௮னுமனைகோக்கிக்‌ கூறியன இப்பகுதியிற்‌ 
காணப்படும்‌. 

இராமபிரான்‌ புகழ்ந்த மாருதியின்‌ “ஆணி இவ்வுலகுக்கெல்‌ 
லாம்‌ என்னலாம்‌ சேணுயர்‌ பெருமையை, அவன்‌ வரலாறு 
முழுவதையுமுணர்ந்த சாம்பன்‌, விரித்துக்‌ கூறுகின்றான்‌, அவ 
னஅ பெருகிய உள்ளக்கிளர்ச்சியும்‌ உறுதியும்‌ பாட்டின்‌ நடை 
யிலும்‌ ஓசையிலும்‌ ஒரு தனிப்பட்ட முறையில்‌ வெளிப்பட்டு 
மிற்பதைக்காணலாம்‌. 

[தெ. ப: i மகேந்திரப்‌ படலம்‌: 9-19.] 


123 மேலைவி ரிஞ்சன்‌ வீயினும்‌ வீயா மிகைதாளீர்‌ 

நாலைந யந்து நுண்ணிது ணர்ந்தீர்‌ நுவல்தக்கீர்‌ 

காலு மஞ்சுங்‌ காய்சின மொய்ம்பீர்‌ கடன்‌ நின்றீர்‌ 

ஆலநு கர்ந்தா ன மென வெம்போர்‌ அடர்கிற்பீர்‌, 2 
124 வெப்புறு செந்தீ நீர்வளி யாலும்‌ விளியா இர்‌ 

செப்புறு தெய்வப்‌ பல்படை யாலுஞ்‌ சிதையா தீர்‌ 

ஓப்புறி னொப்பார்‌ நும்மல தில்லீர்‌ ஒருகாலே 

குப்புறின்‌ அண்டத்‌ தப்புற மேயுங்‌ குதிகொள்வீர்‌. 2 


199. மேலை விீரிஞ்சன்‌--யாவரினும்‌ மேலானவனாயே பிரமன்‌. மிகை 
நாள்‌--நீண்ட ஆயுள்‌. நூல்‌-சாத்திரங்கள்‌. நயந்து-விரும்பி. நுவல்‌ தக்‌2-- 
நாற்‌ பொருளா எடுத்துக்கூறும்‌ வல்லமையுடையீர்‌, காய்‌ சினம்‌--கடுங்கோ 
பம்‌, மொய்ம்பு-வலிமை, இரண்டையுமுடையீர்‌. கடன்‌ நின்றீர்‌--கடமை 
கள்‌ செய்வதில்‌ உறுஇப்பாடுடையீர்‌. ஆலம்‌ நுகர்கீதான்‌-- சிவபிரான்‌. 
அ௮டர்தல்‌--செய்தல்‌. 

124. வெப்பு-வெம்மை, வளீ-காற்று. விளிதல்‌--இறத்தல்‌, செப்பு 
உறு சிறப்பித்துக்‌ கூறப்படும்‌. ஒப்புறின்‌-ஓப்புக்‌ கூறுமிடத்து. நும்‌ அலது 
ஓப்பார்‌ இல்லீர்‌. குப்புறின்‌—குதித்தால்‌. 


௦0 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


125 நல்லவு மொன்றோ தயவு நாடி நவைதிீரச்‌ 

சொல்லவும்‌ வல்லீர்‌ காரிய நீரே துணிதிற்பிர்‌ 

வெல்லவும்‌ வல்லீர்‌ மீளவும்‌ வல்லீர்‌ மீடலுண்டேம்‌ 

கொல்லவும்‌ வல்லீர்‌ தோள்வலி என்றுங்‌ குறையா ர்‌. 1) 
126 மேரு சிரிக்கும்‌ மீதுற நிற்கும்‌ பெருமெய்யிம்‌ 

மாரி துளிக்கும்‌ நாரை இடுக்கும்‌ வரவல்லீர்‌ 

பாரை எடுக்கும்‌ நோன்மை வலத்தீர்‌ பழியற்றீம்‌ 

சூரிய னைச்சென்‌ றமொெண்கை யகத்தும்‌ தொடவல்லீர்‌. d 


127 


க, 


அறிந்துதி றத்தா றெண்ணி அறத்தா றழியாமை 

மறிந்துரு ளப்போர்‌ வாலியை வெல்லும்‌ மதிவல்லீர்‌ 
பொறிந்திமை யாக்கோன்‌ வச்சிர பாணம்‌ புகமூழ்க 
எறிந்துழி இற்றோர்‌ புன்மயி ரேனும்‌ இழவாதீர்‌, 5 


128 போர்முன்‌ எதிர்ந்தால்‌ மூவுல கேனும்‌ பொருளாகா 

ஓர்வில்‌ வலங்கொள்‌ டொல்கலில்‌ வீரத்‌ துயர்தோளீர்‌ 

பாருல கெங்கும்‌ பேரிருள்‌ க்கும்‌ பகலோன்முன்‌ 

தேர்முன்‌ நடந்தே ஆரிய நூலுந்‌ தெரிவுற்‌ நீர்‌. 6 
129 நீதியின்‌ நின்றீர்‌ வாய்மைய மைந்தர்‌ நினைவர்னும்‌ 

மாதர்ந லம்பேணாதுவ ளர்ந்தீர்‌ மறையெல்லாம்‌ 

ஓதியு ணர்ந்திர்‌ ஊழீிக டந்திர்‌ உலகீனும்‌ 

ஆதிய யன்று னேயென யாரும்‌ அறைகிற்பீர்‌, 7 


125. நல்லவை ஒன்றோ--ஈநல்லவைமாத்தரமோ? நவைதீர--குற்ற 
மின்றி, மிடலுண்டேல்‌--பகைவரிடத்து நும்மை எதிர்க்கும்‌ வலிமையிருக்கு 
மானால்‌. என்றும்‌--எநீநாளும்‌. 


126. மீதுற-மேலாக உறும்படி. நோன்மை வலம்‌--மிக்க வலிமை. 
ஒண்‌ ஒள்ளிய கை. 


127 திறத்தாறு எண்ணி அறிந்து. இிறத்தாறு-உரீய வழிகளை. 
அறத்தாறு அழியாமை--௮ற நெறி வழுவாவண்ணம்‌. மறிந்து மாண்டு. 
பொறிந்து கோபித்து. இமையாக்‌ கோன்‌ இந்திரன்‌. வச்சிராயுதம்‌ உடம்பில்‌ 
புக்கு மூழுகும்படி. எறிக்தபொழுத. 

128. பொருளாகா-பொருளாகக்‌ கருதாமல்‌. ஓர்வு இல்‌ வலம்‌ நீலனைக்‌ 
கவும்‌ முடியாத வலிமை. ஒல்சல்‌- சுருங்குதல்‌. ஒக்கும்‌-ஓழிக்கன்ற, ஆரிய 
நூல்‌--வடமொழி நூல்கள்‌. 

129. ஊழி கடந்தீர்‌-- ஊழியின்‌ எல்லைக்கும்‌ மேற்பட்ட ஆயுளை 
யுடையீர்‌. 


கிட்கிந்தா காண்டம்‌ 57 


130 அண்ணல மைத்தற்‌ கன்புசி றந்தீம்‌ அதனானே 
கண்ணியு ணர்ந்தீர்‌ கருமநு மக்கே கடனென்னத்‌ 
இண்ணித மைந்தர்‌ செய்துமு டி.ப்பீர்‌ சிதைவின்றால்‌ 
புண்ணிய மொன்றே என்றுதி லைக்கும்‌ பொருள்கொண்டீர்‌, 
131 அடங்கவும்‌ வல்லீர்‌ காலம தன்றேல்‌ அமர்வந்தால்‌ ்‌ 
மடங்கல்‌ முணிந்தா லன்னவ லத்தீர்‌ மதிநாடித்‌ 
தொடங்கிய தொன்றோ முற்று முடிக்குந்‌ தொழிலல்லால்‌ 
இடங்கெட வெவ்வாய்‌ உறு, டைத்தால்‌ இடையாதீர்‌, 9 


132 ஈண்டிய கொற்றத்‌ தந்திர னென்பான்‌ முதல்யாரும்‌ 
பூண்டுந டக்கும்‌ நன்னெறி யானும்‌ பொறையானும்‌ 
பாண்டிதர்‌ நீரே பார்த்தினி துய்க்கும்‌ படிவல்லீர்‌ 
வேண்டிய போதே மீவண்டுவ எய்தும்‌ வினைவல்லீர்‌. 10 


788 ஏகுமின்‌ ஏக எம்மூயிர்‌ நல்‌ இசைகொள்ளீர்‌ 
ஓகைகொணர்த்தும்‌ மன்னையும்‌ இன்ன, ற்‌ குறையில்லாச்‌ 
சாகர முற்றுற்‌ தரவிடு நீரிக்‌ கடல்தாவும்‌ 
வேகம மைந்தர்‌ என்றுவி ரிஞ்சன்‌ மகன்விட்டான்‌. 11 


180. அண்ணல்‌ ௮ மைந்த ரர லக கண்ணி-ஆராய்ந்து. 
கருமம்‌ கண்ணி உணர்ந்தீர்‌. இண்ணி.த--உறுஇயாக, செய்து முடிப்பீர்‌; அப்‌ 
படி முடிக்குமிடத்து எவ்விதமான குறையுமிரா.து. 


191, காலமதன்றேல்‌ அடங்கவும்‌ வல்லீர்‌.  மடங்கல்‌-ஆண்டிங்கம்‌. 
மதி நாடி-மதியினால்‌ ஆராய்ந்து. இடம்‌-பெருமை. ஊறு--இடையூறு. 
இடைதல்‌--பின்வாங்குதல்‌. 


182, சீண்டிய--நெருங்கெ. பூண்டு--மேற்கொண்டு. பாண்டி.தர்‌-- 
பண்டிதர்‌. உய்க்கும்படி--கொண்டு செலுத்தும்படி. 


133. ௩ல்‌. கொடுத்து, இசை-புகழ்‌. ஓகை உவ அன்னை 
2தாபிராட்டி. பிராட்டியும்‌ துன்பம்‌ நிறைந்த பெரிய கடலைக்கடந்து கரை 
யேறுவாள்‌. நீர்‌ இக்கடல்தாவும்‌ வேகம்‌ அமைய்தர்‌. விரிஞ்சன்‌ மகன்‌-சாம்‌ 


பன்‌. விட்டான்‌ கூறி அத்துடன்‌ முடித்தான்‌. 


5. கந்தர காண்டம்‌. 


40. அனுமன்‌ இலங்கை நகர்வளம்‌ கண்டு அதிசயித்தல்‌, 


மகேந்திர மலையினின்றும்‌ கிளம்பி, பல இடையூறுகளைக்‌ 
கடந்து ஈற்றில்‌ இலங்கையிலுள்ள பவள மால்‌ வரையிற்‌ பாய்ந்த, 
பேருருவர்கொண்ட அனுமன்‌, ௮ம்மலையிலிருக்‌ சபடியே இலங்‌ 
மையின்‌ பல வளங்களையுங்‌ கண்ணுற்றான்‌. அப்படி அவன்‌ 
சண்ணுற்றனவாக ஆசிரியர்‌ கூ.றுவனவற்‌௮ள்‌ ஒரு சில செய்யுள்‌ 
கள்‌ இப்பாடக்திற்‌ காணப்படுவன. 


, கோசல காட்டையும்‌ அயோத்திமாநகரத்தையும்‌ பால 
காண்டத்தில்‌ வருணித்த கலி, இக்காண்ட அரம்பத்தில்‌ இலங்‌ 
காபுரியை அனுமன்‌ கண்டவாறு வருணிக்‌இன்றார்‌. இசண்டிற்கு 
முள்ள வேறபாடு இருபகுதிகளையும்‌ ஒப்பிட்டு அறியற்பாலஅு. 
அயோக்திமாககரம்‌ யாவரும்‌ விழையும்‌ சரிய கர த்திற்க|ாரிய 
பண்புகளெல்லாம்‌ குறைவறப்பெற்றது. இலங்காபுரி செல்வச்‌ 
சிறப்புடன்‌ யாண்டுமில்லா த சில நாதனங்களைக்‌ கொண்ட தாயி 
னும்‌ ஈன்னெறியினின்றும்‌ விலகியது. அயோத்தியில்‌ கல்லாத 
கிற்பார்‌ ஒருவருமின்மையின்‌ யாவரும்‌ கல்வி, அறிவு, தவம்‌ 
முதலியவற்றின்‌ வழிவந்த பெரியதொரு இன்பத்தை அனுப 
விப்பவர்‌. இலங்காபுரியில்‌ தேறலுண்டு கஸிக்கின்றாமன்றிக்‌ 
கவல்கின்றார்‌ இலர்‌. கோசல நாட்டில்‌ அறகெறி பொய்யிலா 
ஒழுக்கத்திலும்‌ அன்பிலும்‌ நிலைகின்ற அ; அறம்புகா மதில்‌ சூம்‌ 
இலங்கையில்‌ மறநெறி: அச்சத்திலும்‌ அதிகாரத்திலும்‌ வேரூன்றி 
நின்றது. அங்குச்‌ சீரிய நெறிப்பட்ட மக்கள்‌ நாயகம்‌; இங்குச்‌ 
சிர்தையில்‌ நினைந்த செய்யும்‌ தலைவனது ஒரு நாயகம்‌. பகலுக்‌ 
கும்‌ இருளுக்கும்‌ உள்ளதுபோன்ற வேறுபாடு இரு இடங்க 
ளுக்கு மிருக்ததென்பஅ இச்செய்யுட்களால்‌ ஓரளவு விளங்கும்‌. 


[கெ யல அர்தேடு படலம்‌, i 2, 3, 9, 19, 28, 90.] 


சுந்தர காண்டம்‌ 59 


மாடங்கள்‌ 


1 பொன்கொஸண்‌ டிழைத்து மணியைக்கொடு பொதிந்த 
மின்கொண்‌ டமைத்த வெயிலைக்கொடு சமைத்த 
என்கொண்‌ டியற்றிய எனத்தெரி கிலாத 
வன்கொண்டல்‌ விட்டுமதி முட்டுவன மாடம்‌. 1 

2 நாகா லயங்களொடு நாகருல குந்தம்‌ 
பரகார்‌ மருங்குதுயில்‌ வென்னவுயர்‌ பண்ப 
ஆகாயம்‌ அஞ்சஅகல்‌ மேருவை அனுக்கும்‌ 
மாகால்‌ வழங்கசிறு தென்றல்வர நின்ற, 2 

3 மாகரரின்‌ மின்கொடி மடக்னெர்‌ அடுக்கி 
மீகார மெங்கணு நறுந்துகள்‌ விளக்கி 


1. பொன்னைக்கொண்டு செய்து அதிலே இடையிடையே இரத்தினங்‌ 
கள்‌ வைத்து இழைக்கப்பட்டவைகளோ? அன்றி மின்னலைக்கொண்டு செய்து 
அதிலே குரியன்‌ ஒளியும்‌ பொருந்தி நிற்கும்படி சமைக்கப்பட்டவைகளோ? 
இப்படி நினைக்கும்படி. எப்பொருளைக்கொண்டு செய்யப்பட்டன என்று தெரிய 
முடியாதன; எவை எனின்‌: வன்‌ கொண்டல்‌ விட்டு மதிமுட்டுவன மாடம்‌ 
வலிய மேக மண்டலத்தின்‌ எல்லையுங்கடந்து அதற்குமேலுள்ள சந்திரனை 
யும்‌ தொடுவனபோன்று மிக உயர்ந்த மாளிகைகள்‌. 


முதல்‌ முதலாக நோக்கிய அளவில்‌ அடித்தளம்‌ பொன்னாலும்‌ மணியா 
லும்‌ செய்ததுபோலத்‌ தோன்றும்‌. சற்றே மேலே நோக்கப்‌ பொன்னின்‌ 
ஓளிக்குப்பதில்‌ மின்னின்‌ ஒளியும்‌, மணியின்‌ ஒளிக்குப்பதில்‌ வெயிலின்‌ ஓளியு 
மாய்‌ விளங்கும்‌. அதன்‌ உயரத்தோடு சென்று இன்னும்‌ மேலே நோக்க வலிய 
மேகத்தின்‌ நிறத்தையுங்‌ கிழித்துக்கொண்டு அதற்கப்பாலுஞ்‌ சென்று முடி 
மதியினையும்‌ தொடுவதுபோலத்‌ தோன்றும்‌. ஆதலால்‌ அம்மாளிகைகள்‌ எப்‌ 
பொருளா ற்‌ செய்யப்பட்டனவென்று தெரிகிலாதன. 

௨. நாகாலயம்‌--தேவர்கள்‌ மாளிகை நாகர்‌ உலகு--தேவர்‌ உலகம்‌. 
தம்‌ பாகு ஆர்‌ மருங்கு துயில்வு என்ன--தமது பகுதியில்‌ ஒரு பக்கத்தில்‌ 
இனிது தங்கத்தக்கவை என்று கூறும்படி, தேவலோகம்‌ முழுவதும்‌ அதி, 
லுள்ள மாளிகைகள்‌ உள்பட ஒரு மூலையில்‌ ஓ.துங்‌கக்கடக்கும்‌ என்று கூறும்‌ 
படி அவ்வளவு உயரமானவை, ஆகாயம்‌ அஞ்ச வானுலகம்‌ அஞ்சும்படி. 
அகல்‌ மேருவை அனுக்கும்‌ மாகால்‌-பெரிய மேருமலையை வருத்திய பெரிய 
காற்று. வழங்கு சிறு தென்றல்‌ வர நின்ற--இனிது வழங்குன்ற ஒரு மெல்‌ 
லிய தென்றல்போன்று வீசும்படி உள்ளன. இதற்குக்‌ காரணம்‌ வாயுதேவன்‌ 
இராவணனிடங்‌ கொண்ட அச்சம்‌. ்‌ 

8. மாகாரின்‌ மின்கொடி-- பெரிய காளமேகத்தில்‌ தோன்றும்‌ மின்ன 
லாகிய கொடிகளை, மடக்இனர்‌ அடுக்க பிடித்து விளக்குமாறு போல அடுக்‌8; 


00) கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஆகாய கங்கையினை அங்கையினின்‌ அள்ளிப்‌ 
பாகாய செஞ்சொலவர்‌ வீசுபடு காரம்‌, 3 


செல்வமும்‌ அதிகாரமும்‌ 
வேறு 


4 மரம டங்கலும்‌ கற்பகம்‌ மனையெலாம்‌ கனகம்‌ 
அரம டந்தையர்‌ சிலதியர்‌ அரக்யெர்க்கு அமரர்‌ 
உரம டங்கிவந்‌ துழையராய்‌ உழல்பவர்‌ ஒருவர்‌ 
நரம டங்குவ தன்‌ றிது தவஞ்செய்த தவமால்‌. தீ 


வனம்‌ முதலியன 
வேறு 


5 வானும்‌ நிலனும்‌ பெறுமாறிணி மற்று முண்டோ : 
கானும்‌ பொழிலும்‌ மிவைசெங்‌ கனகத்தி னாலும்‌ 
ஏனைம்‌ மணியாலும்‌ இயற்றிய வேனும்‌ யாவும்‌ 
தேனும்‌ மலரும்‌ கனியும்‌ தரச்செய்த செய்கை, ம 


மீகாரம்‌ எங்கணும்‌ நறும்‌ துகள்‌ விளக்‌?--மேற்பாகம்‌ எங்குமுள்ள ஈறுமண 
முள்ள பொடிகளை விளக்கித்‌ தள்ளிப்பின்பு; பக்கத்திலே ஓடுகின்ற 
ஆகாய கங்கையின்‌ நீரைக்‌ கையினாலே அள்ளி; பாகாய செஞ்சொலவர்‌ 
விசுபடுகாரம்‌--பாகு போன்ற செவ்விய சொற்களைப்‌ பேசும்‌ தேவமகளிரால்‌ 
விசித்‌ தெளிக்கப்படும்‌ வீடுகள்‌. (அந்‌ நகரில்‌ உள்ளன.) 


4. கனகம்‌-பொன்‌. அரக்கியர்க்குச்‌ சலஇயர்‌ அரமடந்தையர்‌-—அரக்கி 
யர்களுக்குக்‌ குற்றேவல்‌ புரிபவர்‌ தேவலோகத்துப்‌ பெண்கள்‌. உரம்‌ 
வலிமை, உழையர்‌--அருகிலிருந்து குற்றேவல்‌ புரிபவர்‌. இது ஒருவர்‌ தரம்‌ 
அடங்குவதன்று இத்தகைய பெருஞ்சிறப்பு ஒருவர்‌ பெறத்தகும்‌ படித்தரத்‌ 
இல்‌ வந்து பொருந்துவதன்று: எவ்வளவு உயர்ந்த தகுதிபெற்றாலும்‌ அத 
இவ்வளவு சிறப்பினைப்‌ பெறுதற்குரியதாகா அ. தவம்‌ செய்த தவம்‌ அம்‌ 
தவஞ்செய்து பெற்ற தவப்பயனேயாகும்‌. 

5. வானுலகமும்‌ பூவுலகமும்‌ இனி எப்பொழுதாயினும்‌ முன்‌ பின்னாக 
இதுபோலப்‌ பெறுதற்கு இடமுண்டோ? செம்‌ கனகம்‌--செம்‌ பொன்‌. 
மற்றைய இரத்தினங்களாலும்‌ பொன்‌ முதலியவற்றால்‌ அமைந்தபோதிலும்‌ 
எனி முதலியவற்றைத்‌ தரும்படி அமைத்த செயலை வான்‌ முதலியன இனியே 
அம்‌ பெற இடமுண்டோ? வானுந்நிலனும்‌, பொழிலும்‌ மிவை, ஏனம்‌ மணி 
யாலும்‌, தேனும்‌ மலரும்‌ என்பன விரித்தல்‌ விகாரம்‌. 


சுந்தா காண்டம்‌ 61. 


மதிலின்‌ வலிமை 
வேறு 
6 கறங்கு கால்புகா கதிரவன்‌ ஐளிபுகா மறலி 
மறம்பு காதினி வானவர்‌ புகாரென்கை வம்பே 
இறம்பு காலத்துள்‌ யாவையுஞ்‌ சிதையினுஞ்‌ சிதையா 
அறம்பு காதிந்த அணிமதிட்‌ கிடக்கைநின்‌ றகத்தின்‌. 0 
களிப்பு மிகுதி 
7 பணிக்கு மாளிகைத்‌ தலந்தொறுந்‌ இடந்தொறும்‌ பசுந்தேன்‌ 
துணிக்குங்‌ கற்பகத்‌ தண்ணறுஞ்‌ சோலைகள்‌ தோறும்‌ 
அளிக்குந்‌ தேற லுண்டு ஆடுநர்‌ பாடுந ராகிக்‌ 
களிக்கன்‌ மாரலாற்‌ கவல்‌இன்றார்‌ ஒருவரைக்‌ காணேன்‌. 7 


6. கறங்கு தால்‌--சுழல்‌ காற்று. மறலி மறம்‌--யமனது கொடிய 
செயல்கள்‌, வம்பு-வீண்‌. இறம்பு காலம்‌- யாவையும்‌ அழியும்‌ காலம்‌. 
மதில்‌ இடக்கைநின்‌ று- மதிலின்‌ எல்லையைக்‌ கடந்து. 

ர. படிகக்‌ கற்களால்‌ கட்டப்பட்ட மாளிகை இடங்கள்‌. அளிக்கும்‌ 
தேறல்‌--குற்றேவல்‌ புரிவார்‌ கேளாமல்‌ தாமாகவே வந்துகொடுக்கும்‌ மது. 
சவல்‌இன்றார்‌--கவலையுடையவர்‌. காணேன்‌--இவ்வளவும்‌ அனுமன்‌ கண்டு 
தனக்குள்‌ கூறியன. 


41. இருளும்‌ நீலவும்‌. 


அனுமன்‌ இலங்கை ஈகர்வளங்களைக்கண்டு வியப்புற்ற அம 
யம்‌ கதிரவன்‌ மறைந்தனன்‌. மறைய அனுமனும்‌ தன்‌ பேருரு 
வத்தைச்‌ சுருக்கக்கொண்டனன்‌. இராக்காலம்‌ வர எங்கும்‌ 
இணியிருள்‌ செறிந்தது; பின்பு சந்திரன்‌ தோன்றி எங்கும்‌ 
நிலவொளியைப்‌ பரப்பினான்‌. அனுமன்‌ இலங்கையிற்‌ கால்‌ 
வைத்த அற்றைகாள்‌ இருளையும்‌, அவ்கிருள்‌ முழுவதையும்‌ 
நக்கி நிமிர்ந்த நிலவையும்‌ வருணிப்பல இப்பாடல்கள்‌. ; 


முன்பு பாலகாண்டத்திற்‌ கண்ட சூரியோதய வருணனை 
பொ.தவகையாய்‌ அமைந்தது. இராமாயணக்‌ கதை முழுவதற் 
கும்‌ ஒரு பாயிரம்‌ போன்றது. அர்தி மாலை பற்றிய வருணனை 
பிராட்டியின்‌ பிரிவா ற்றுமையோடு இசைவுற்றக்‌ சரணப்படுவது. 
இங்குக்‌ காணப்படும்‌ இருள்‌, சந்திரோதயம்‌ முதலிய வருணனை 


08 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


பெரும்பாலும்‌ அனுமன்‌ மனகிலை, சந்தர்ப்பம்‌ இவற்றோடு 
ஓட்டி.நின்று இக்கதையின்‌ பெரு நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னுரை 
போன்றமைந்‌ அள்ள அ. இருளும்‌ நிலவும்‌ ஒன்றையொன்று 
கவிர்கமை அரக்கரும்‌ வானரவிரரும்‌ புரியும்‌ போரினை நினை 
ஆட்டும்‌. இருளை நிலவு முற்றாக ஒட்டி எங்கணும்‌ நுழைந்தளா 
யமை அசக்கர்‌ நிறுபட்டழிய வாகைசூடிய இசாமபிசான்‌ ௮௬ 
சிய விபீடணன்‌ அறகெறிபற்றிய ஆட்சியைக்‌ குறிப்பாக 
உணர்த்தும்‌, ஒரே பொருளை வெவவேறிடங்களில்‌ சந்தர்ப்பம்‌, 
குகைப்போக்கு முகலியவற்றிற்கேற்ப முக்கியமான சாரம்‌ 
குலையா அ, பல்வேறு ஈயந்தோன்றுமாறு விகற்பித்அச்கூறும்‌ 
கவித்திறமையை, குறிப்பிட்ட ஏனைய வருணனைப்‌ பகுதிகளோடு 
இப்பகுதியை ஒப்பிட்டுச்‌ தெளியலாம்‌. 


[தெ. ப; ஊர்‌ தேடு படலம்‌; 43-417; 52-00.] 


இருள்‌ 
8 ஏய்விலை இறுதியிற்‌ செல்வம்‌ எய்தினான்‌ 

ஆய்விலை மனத்திலான்‌ அறிஞர்‌ சொற்கொளான்‌ 

வீவிலை நினைக்லொன்‌ ஒருவன்‌ மெய்யிலான்‌ 

தீவினை எனஇருள்‌ செறிந்த தெங்குமே. il 
9 கரித்தமூன்‌ றெயிலுடைக்‌ கணிச்சி வானவன்‌ 

எரித்தலை அந்தணர்‌ இழைத்த யானையை 

உரித்தயேர்‌ உரிவையான்‌ உலகுக்‌ கோருறை 

புரித்தன னாமெனப்‌ பொலியும்‌ பொற்பதே. 2 


8. ஏய்வினை இறுதியில்‌ செல்வம்‌ எய்‌ இனான்‌—தன்‌ மனம்‌ ஏவியபடி 
கொடுவினை செய்து, அதன்‌ விளைவாகச்‌ செல்வத்தைப்‌ பெற்றவன்‌; ஆய்வினை 
மனத்து இலான்‌-தக்கது இன்னது தகாதது இன்னது என்று ஆராயும்‌ 
தன்மையை மனத்திற்‌ கொள்ளாதவன்‌; அறிஞர்‌ சொல்‌ கொளான்‌-—தானறி 
யாவிடினும்‌ அறிந்தவர்‌ கூறும்‌ கன்மொழியையுங்‌ கொள்ளா தவன்‌; வீவினை 
நினைக்கிலான்‌--இப்படி ஒழுகுதலாற்‌ கேடு வருமென்பதையும்‌ நினையாதவன்‌; 
மெய்‌ இலான்‌— மெய்ம்மை என்பது சிறிதும்‌ இல்லாதவன்‌; (ஆதிய) ஒருவன்‌ 
இத்தகைய குணங்களை யெல்லாமுடையவனாயே இராவணன்‌ போன்ற ஒரு 
வனது; தீவினை என-- அளவில்லாத தீவினயைப்போல; எங்கும்‌ இருள்‌ 
செறிந்தது--ஓரிடம்‌ விடாமல்‌ இருள்‌ எங்கும்‌ தடித்தது. 

9. கரித்த மூன்று எயிலுடைக்‌ கனரீச்சி வானவன்‌ வெபிரான்‌; 
கரித்த— எரித்த; கணிச்சி மழுவென்னும்‌ படை, எரித்தலைவேள்வித்‌ தீயின்‌ 
கண்‌. இழைத்த--உண்டாக்கிய. பேர்‌ உரிவை--பெரியதோல்‌. புரித்தனன்‌— 
புசிக்தனன்‌; வலித்தல்‌ விகாரம்‌. பொலியும்‌-மூடி விளங்கும்‌, பொற்ப .து-எங்கும்‌ 
கவிந்த பண்பினையுடையது. (அவ்விருள்‌.) (பால : 120.) 


சுந்கர காண்டம்‌ 03 


10 அணங்கர வரசர்கோன்‌ அளவில்‌ யாண்டெலாம்‌ 
பணங்களின்‌ தலைதொறும்‌ உயிர்த்த பாய்விடம்‌ 
உணங்கலில்‌ உலகெலாம்‌ முறையில்‌ உண்டுவந்து 
இணங்கெரி புகையொடும்‌ எழுந்த தென்னவே. ்‌] 


11 வண்மைநீங்‌ காநெடு மரபின்‌ வந்தவன்‌ 
பெண்மைநீங்‌ காதகற்‌ புடைய பேதையைத்‌ 
திண்மைநீங்‌ காதவன்‌ சிறைவைத்‌ தானெனும்‌ 
வெண்மைநீங்‌ கியபுகழ்‌ விரிந்த நென்னவே. 4 


12 அவ்வழி அவ்விருள்‌ பரந்த ஆயிடை 
எவ்வழி மருங்கினும்‌ அரக்கர்‌ ஏகினார்‌ 
செவ்வழி மந்திரத்‌ திசைய ராயினும்‌ 
வெவ்வழி இருள்தர மிதித்து மீச்செல்வார்‌. 


சே 


சந்திரோதயம்‌ 


13 தீண்டருந்‌ தீவினை ,தீக்கத்‌ தீந்துபோய்‌ 
மாண்டற உலர்ந்தது மாரு திப்பெயர்‌ 


10. அணங்கு அரவு அரசர்‌ கோன்‌--துன்பத்தைச்‌ செய்கின்ற பாம்பு 
களுக்கு அரசனாகிய ஆதிசேடன்‌; பணங்களின்‌ தலைதொறும்‌ உயிர்த்த-- 
படங்களின்‌ வாய்களினின்றுஞ்‌ சொரிந்த; பாய்‌ விடம்‌--பரவுந்தன்மையுள்ள 
நஞ்சு; உணங்கல்‌ இல்‌ உலகு-குறைவில்லாத உலகு; உண்டு-௨ட்படுத்தூ; ' 
இணங்கு எரி புகையொடும்‌ எதிர்ந்தது என்ன--தன்னோடு இயைபுடைய 
நெருப்பு புகையோடும்‌ தோன்றியது போலவும்‌; 'பரந்த' என்ற சொல்லோடு 
முடியும்‌. (சுந்தர : 12.) 

11. மரபின்‌ வந்தவன்‌--இராமபிரான்‌, பேதை--சதாபிராட்டி.. 
இண்மை நீங்காதவன்‌--இராவணன்‌. வெண்மை நீங்கிய புகழ்‌--அதாவது 
வசை. விரிந்தது என்ன-பரவீயது போலவும்‌; “பரந்த! என்பதனோடு 
முடியும்‌. 

12. அவ்வழி அவ்விருள்‌ பரந்த ஆயிடை அவ்விடத்தில்‌ அத்தன்மை 
யான இருள்‌ “எரிந்த தென்னவும்‌' “விரிந்த தென்னவும்‌' (சுந்தர : 11.) பரவிய 
அச்சமயத்தில்‌: எவ்வழி மருங்கனும்‌-எல்லாப்‌ பக்கத்து வழிகளிலும்‌. செவ்‌ 
வழி மந்திரம்‌ திசையர்‌ ஆயினும்‌--செவ்வீய நெறியிற்‌ பெற்ற மந்திரவலிமை 
யால்‌ விரும்பிய இசையிற்‌ செல்ல வல்லவராயினும்‌. வெவ்வழி-—கடினமாயெ 
வழி. இருள்தர- இருள்‌ இணிந்து ஏறும்‌ படிகளைப்போல்‌ ௮மைந்திருத்தலாலே; 
மீச்‌ செல்வார்‌- மேற்‌ செல்வாராயிலர்‌. 

18. வெயிலால்‌ வாடிய பயிர்‌ மறுபடி மழைமெய்ய முளைப்பதைப்‌ 
போன்று சந்திரன்‌ உதித்தான்‌. தீண்டரும்‌ தீவினைதீக்க--தொடுதற்குத்‌ 
தகுதியில்லாத கொடிய தீவினையாகிய கோடை எரித்ததினாலே, மாண்டு 


64 கம்பர்‌ சுவிதைக்‌ கோவை 


ஆண்டகை மாரிவம்‌ தளிக்க ஆயிடை 
சண்டறம்‌ முளைத்தென முளைத்தது இந்துவே. 0 


14 வந்தனன்‌ இராகவன்‌ தூதன்‌ வாழ்ந்தனன்‌ 
எந்தையே இந்திர னாமென்‌ மேமுறாு 
அந்தமில்‌ ட்டிரை அளக வாணுதற்‌ 
சுந்தரி முகமெனப்‌ பொலிந்து தோன்றிற்றே. 7 


15 கற்றைவெண்‌ கவரிபோற்‌ உடலின்‌ வெண்திரை 
சற்றுநின்‌ றலமரப்‌ பொலிந்து தோன்றிற்றால்‌ 
இற்றதெம்‌ பகையென எழுந்த இந்திரன்‌ 
கொற்ற வெண்‌ குடையெனக்‌ குளிர்வெண்‌ திங்களே. 8 


20 தெரிந்தொளிர்‌ திங்கள்வெண்‌ குடத்தி னால்திரை 
முரிந்துயர்‌ பாற்கடல்‌ முகந்து மூரிவான்‌ 


மறுபடி. தழைக்கும்‌ வலிமையும்‌ ஓடுங்க, அற உலர்ந்தது- மிகவும்‌ உலர்ந்து 
போயிற்று; மாருதிப்பெயர்‌ ஆண்டகை மாரிவந்து அளிக்க அனுமன்‌ என்‌ 
னும்‌ பெயரையுடைய ஆண்தகையாயெ மழைவந்து உதவலாலே; ௮ இடை 
ஈண்டு அறம்‌ முளைத்தது என்ன--௮ப்பொழுது தழைக்கின்ற அறமா பயீர்‌ 
முனை ளெம்பியதுபோல, இந்து முளைத்தது சந்திரன்‌ உதித்தது, 

14. அப்படி. உதித்த சந்திரன்‌ 8ழ்பால்‌ திசைப்‌ பெண்ணின்‌ மலர்ந்த 
முகம்போல்‌ அழகுடன்‌ விளங்கிற்று. 


ஏழுறு--ஏழுற்று; மூழ்ச்சியுற்று: இராகவன்‌ தூதன்‌ வந்தபடியால்‌ 
அரக்கர்‌ அழிவது இண்ணம்‌; தம்‌ தலைவனாகிய இந்திரன்‌ பழையபடி வாழ்‌ 
வெய்துவதும்‌ உறு என்று ம$ூழ்ச்சியுற்று. அக்தம்‌ இல்‌ கீழ்த்திசை அளக 
வாள்‌ நுதல்‌ சுந்தரி-அழிவில்லாத இழக்குத்திசையாகிய கூந்தலையும்‌ ஒளி 
பொருநீதிய நெற்றியையுமுடைய அழிய பெண்‌. முகம்‌ எனப்‌ பொலிந்து 
தோன்றிற்று அப்‌ பெண்ணின்‌ முகம்போல அழகுடன்‌ விளங்கிற்று. 
(பால : 121.) 

15. மேலே எழுூன்ற குளிர்‌ வெண்‌ இங்கள்‌ இந்திரனது வெண்‌ கொற்‌ 
றக்குடைபோல விளங்கிற்று. 

கற்றை--இரட்‌ச. கவரி-- தாமரை, அலமர-சுழன்று எழ. கடலின்‌ 
வெண்‌ நிரை கற்றை வெண்‌ கவரிபோல்‌ சுற்றும்‌ நின்று அலமர. பசை--அரக்‌ 
கராய பகை. எழுந்த--புறப்பட. கவரி இரட்ட வெளியே புறப்பட்ட 
இந்திரன்‌ குடையைப்போல வெண்‌ தங்கள்‌ பொலிந்து தோன்றிற்று. 

16. அப்படி உதித்தெழுந்த தும்‌ நிலவு எங்கும்‌ விரிந்தது. ஆகாயமாகிய 
புருடன்‌ தங்களாகிய வெண்‌ குடத்தில்‌ பாற்கடலினின் றும்‌ பாலை மீன்களுடன்‌ 
முகந்து சொரிந்தது போல நிலவொளி எங்கும்‌ உடுக்களோடு விரிந்தது. 


சுந்தா காண்டம்‌ 05 


சொரிந்ததே யாமெனத்‌ துள்ளி மீனொடும்‌ 

விரிந்தது வெண்ணிலா மேலுய்‌ முமே. 2 
17 அருந்தவன்‌ சுரபியே ஆதி வானமா 

வி.ரீந்தபே ருதயமே மடிவெண்‌ திங்களா 

வநுந்தலில்‌ முலைகதிர்‌ வழங்கு தாரையாச்‌ 

சொரிந்த பாலொத்தது நிலவின்‌ தோற்றமே. 10 


18 எண்ணுடை அனுமன்மேல்‌ இழிந்த பூமழை 
மண்ணிடை வீழ்லெ மறித்தும்‌ போகலை 
அ ர்ணல்வா ளரக்கனை அஞ்சி ஆய்கதிர்‌ 
விண்ணிடைத்‌ தங்கின போன்ற மீனெலாம்‌. 11 


19 எல்லியில்‌ நிமிரிருட்‌ குறையும்‌ அவ்விருள்‌ 
கல்லிய நிலவின்வெண்‌ முறியுங்‌ கள்வன்‌ 


தெரிந்து கண்ணுக்குத்‌ தெரிந்து. இங்கள்‌ வெண்‌ குடம்‌-இங்களாகய வெண்‌ 
குடம்‌. இரை முரிந்து உயர்‌ பாற்கடல்‌-அலைகள்‌ கீழே விழுந்து மறுபடி. 
மேலே உயருன்ற பாம்கடலின்‌ கண்ணே. முகந்து-எமும்‌ இரையோடு வந்த 
மீன்களும்‌ புகும்படி மொண்டு. சொரிந்ததேயாம்‌ எனா சொரிந்ததாகும்‌ 
என்று கூறும்படி. மீனொடும்‌--பாலோடு உட்புகுந்த மீன்களோடும்‌. அள்ளி 
துள்ளிக்கொண்டு; வேகமாக. வெண்ணிலா மேலும்‌ ழும்‌ வீரிந்தது-- 
வெண்மையரயெ நிலவு ஆகாயத்‌இலும்‌ பூமியிலும்‌ பரவிற்று. 

17. காமதேனு சுரந்த பால்போல நிலாக்கஇர்‌ எல்லையற்று நிமிர்ந்தது. 
அருந்தவன்‌—வ9ிட்ட முனிவன்‌. ' ஆதி வானம்‌ காமதேனுவாக, சந்திரன்‌ 
உதித்த இடம்‌ ம9.யாக, சரணங்கள்‌ தாரையாகர்‌ சொரிந்த பாலையொத்தறு 
நிலவின்‌ தோற்றம்‌. ஆ வானம்‌ சுரபியா, உதயம்‌ மடியா, திங்கள்‌ முலையா, 
கர்‌ தாரையா நிலவின்‌ தோற்றம்‌ சொரிந்த பால்‌ ஓத்தது” என்று அந்வயம்‌. 
(வால்‌ வெண்ணிலவு உலகாரச்‌ சுரக்கும்‌ வெண்‌ ூங்களென்னும்‌ பால்‌ வீண்‌ 
சுரவி சுரமூதிர்‌ மாலை! என்பதனோடு ஓப்பீடுக. (இருவிருத்தம்‌ : 78.) 

18. எண்‌--நன்கு மதிப்பு. இழிந்த பூமழை--தேவர்கள்‌ சொரிதலா,ற்‌ 
ஒழே சிந்திய மலர்மாரி, அரக்கருக்கு அஞ்சிச்‌ ழே வீழாதனவாயின. மறித்‌ 
தும்‌ போல மீண்டு வானுலனுக்குச்‌ செல்லாதனஙாயின. அங்ஙனமா? 
ஆகாயத்திலே தங்‌ யெனபோன்று 2 'தான்றின ஈட்சத்‌இிரங்களெல்லாம்‌. - ஆய்‌ 
கர்‌ விண்‌-—௩ன்கு விளங்குன்ற சூரியன்‌ மு, தலிய கோள்கள்‌ உலாவுன்ற 
வானம்‌. 

19. மல்லிகையும்‌ அவற்றிலே படிந்த வண்டும்‌ நிலவும்‌ இருளும்‌ தம்முட்‌ 
போர்‌ செய்வதுபோன்று காணப்பட்டன. எல்லியில்‌ நிமிர்‌ இருள்‌ குறையும்‌ 
இரவிலே வளருன்ற இருளின்‌ கருந்துண்டமூம்‌. ௮ இருள்‌ கல்லிய நிலவின்‌ 
வெண்‌ முறியும்‌--௮வ்விருளை அடியோடு அழிக்கவல்ல நிலவின்‌ வெண்‌ துண்ட 


9 


00 கம்பர்‌ கவிகைச்‌ கோவை 


புல்லிய பகையெனப்‌ பொருவ போன்றன 
மல்லிகை மலர்தொறும்‌ வதிந்த வண்டெலாம்‌. 12 


20 னீகறு பசுங்கதிர்க்‌ கற்றை வெண்ணீலா 
ஆகற எங்கணும்‌ நுழைந்த ளாயது 
காசுறு கடிமதில்‌ இலங்கைக்‌ காவலூர்த்‌ 
தூசுறை யிட்டது போன்று தோன்றிற்றே. 13 


21 இகழ்வரும்‌ பெருங்குணத்‌ திராமன்‌ எய்ததோர்‌ 
பகழியின்‌ செலவென அனுமன்‌ பற்றினால்‌ 
அகழ்புகுந்‌ தரண்புகுந்‌ திலங்கை அன்னவன்‌ 
புகழ்புகுந்‌ துலாயதோர்‌ பொலிவும்‌ போன்றதே, 14 


மும்‌. கள்வன-ஒன்றையொன்று கவருவனவாகி, புல்லிய பகையெனப்‌ 
பொருவ போன்றன-கைகலந்த பகையென்று போர்‌ செய்வன போன்றன; 
மல்லிகையும்‌ அம்மலரில்‌ வ டிந்த வண்டுகளும்‌. 


20. யானைத்தோல்‌ போர்த்ததுபோன்ற இரவிற்கு வெள்ளைச்சீலையால்‌ 
ஓரு மேலுறை போட்ட துபோன்‌ று நிலவு எங்கும்‌ பரந்தது. கற்றை வெண்‌ 
ஊிலா--தொருஇயாகிய வெண்ணிலவு. ஆசுற-.விரைவாக. அளாயது-கலந்‌ 
இருந்த தோற்றமானது, காசு உறு மதில்‌-இரத்தினங்கள்‌ பதித்த மதில்‌; 
ஈடி.மஇல்‌--காவலையுடைய மதில்‌. காவலூர்‌--இராவணன்‌ பாதுகாப்பிலுள்ள 
ஊர்‌. தூசு உறை--வெள்ளாச்‌ சீலையாற்‌ செய்த மேலுறை. 


91, நிலவு இராமபிரான்‌ புகழ்போல எங்கும்‌ பரவிற்று, பகழியின்‌ 
செலவு என-- அம்பின்‌ செலவுபோல: செலவு-செல்லுகை. அவ்வீராமன்‌ 
அம்பு இலங்கையிற்‌ செல்லமுடியாத இடங்களிலெல்லாம்‌ தடையின்றிச்‌ செல்‌ 
லுதல்போல எங்குஞ்‌ சென்று, அனுமனைப்‌ பற்றுக்கோடாகக்கொண்டு 
இராமன்‌ புகழ்‌ எங்கும்‌ உலாவிய துபோல நிலவு எங்கும்‌ பரந்து விளங்கிற்று. 

இராமன்‌ எய்ததோர்‌ பகழியின்‌ செலவென இலங்கை அகழ்‌ புகுந்து 
அரண்‌ புகுத, அனுமன்‌ பற்றினால்‌ அன்னவன்‌ புகழ்‌ புகுந்து உலாயதோர்‌ 
பொலிவும்‌ போன்றது (அந்நீலவு.) 


42. இலங்கை மாதேலியை அனுமன்‌ கண்டமை. 


பவளமால்‌ வரையைலிட்டுப்‌ புறப்பட்ட. அனுமன்‌ இலங்கை 
ஈகரினுள்ளே செல்லக்கருதி, கடலையே அகழியாகப்பெற்ற 
உயர்ச்து மதிலின்பக்கம்‌ சென்றனன்‌. மிக அகன்ற, காவல்மிக்க 
அம்மதில்வாயிலூடு புகாது, மதிற்சுவரைத்‌ தாண்டிப்புக 


சுந்த காண்டம்‌ 67 


எண்ணி, அதன்‌ ஒருபுறத்தே சென்றான்‌. அப்பொழுது, இலங்‌ 
கையைக்‌ காவல்புரியுர்‌ தேவதையா கிய இலற்கைமாதெலி, வான்‌ 
வழியே மதிலைத்தாண்டிச்‌ செல்லமுயலும்‌ மாருதியை வழி 
மறித்து நின்றாள்‌. அவளுடைய தோற்றம்‌, குணம்‌, காவல்‌ வல்‌ 
லமை முதலியவற்றையும, வழிமறித்த கன்மையையுங்‌ கூறுவது 
இப்பகுதி. 

இச்செய்யுள்கள்‌ இலங்கைமாதேவியின்‌ அதனமான தோற்‌ 
றம்‌; அலங்காரம்‌, கோபம்‌, பரபரப்பு முதலியவற்றை ஒரு தனிப்‌ 
பட்ட முறையில்‌, பொருளுக்கேற்ற விழுமிய ஓசை ஈலம்‌ 
இசைந்து நிற்பக்‌ கூறுவன. பூரண இலக்கணம்‌ வாய்ந்த இவ்வரு 
ணனை அக்காவல்‌ வலிமை பெற்ற தெய்வத்தைப்‌ படிப்போர்‌ 
கண்முன்னே நிறுத்திக்‌ காட்டுவது. தாடகையின்‌ தோற்றம்‌ 
முதலிய வருணனைகளோடு ஒப்பிட்டு இப்பகுதியின்‌ தனிப்‌ 
பட்ட சிறப்பினை ச்‌ தெளியலாம்‌. 

[தெ. ப:-- ஊர்‌ தேடு படலம்‌ : 75 - 81.] 


22 நாணா ரூந்தான்‌ நல்கிய காவல்‌ நனிமூதார்‌ 
வாணா என்னாள்‌ போவ தின்மேலே வதிதின்றுள்‌ 
தூணா மென்னுந்‌ தோளுடை யானைச்‌ சுடரோனைக்‌ 
காணா வந்த கட்செவி என்னக்‌ கனல்கண்ணாள்‌. 1 


23 எட்டுத்‌ தோளான்‌ நாலு முகத்தான்‌ உலகேழும்‌ 
தொட்டுப்‌ பேருஞ்‌ சோதி நிறத்தாள்‌ ௬ ழல்கண்ணாள்‌ 


92, நாள்‌ நாளும்‌--நெடுங்காலமாக; தான்‌ நல்கிய காவல்‌ நனி மூதூர்‌ 
தான்‌ அன்புடன்‌ செய்துவரும்‌ பாதுகாப்பையுடைய மிகப்பழைமையாகிய 
அவ்வூரின து; வாணாள்‌ அன்னாள்‌--ஆயுள்‌ போன்றவள்‌; போவதின்‌ மேலே 
வழி நின்றாள்‌--௮னுமன்‌ போகின்ற வழியின்‌ மேலே வந்து தடை செய்து 
நின்றாள்‌. தூனாம்‌ என்னும்‌ தோளுடையானைச்‌ சுடரோனைக்‌ காணா- தூண்‌ 
போன்ற தோளுடையவனும்‌ ஒளி மிக்கவனுமாகய அனுமனைக்‌ கண்டு; 
வந்த-அவனிருக்குமிடத்திற்கு வீரைவிலே வந்து; கட்‌ செவி என்னக்‌ கனல்‌ 
கண்ணாள்‌--இலங்கைமாதேவி; அவனைக்கண்டதும்‌ கோபம்‌ விஞ்சிப்‌ பாம்‌ 
பைப்போல நெருப்புப்பொறி பறக்கும்‌ கண்ணையுடையவளாசய அவள்‌. 

28. ஏழுலஇனுஞ்‌ சென்று வீளங்‌2 மீளுன்ற அவ்வளவு ஒளிமிகுந்த 
மேனி நிறத்தையுடையவள்‌. சுழல்‌ கண்ணாள்‌--காவல்‌ ஊற்றத்தினாலே பல 
பக்கங்களிலும்‌ வட்டமிடுகின்ற பார்வையையுடையவள்‌. முட்டிப்பேரின்‌-- 
பகைத்துத்‌ தன்மீது மோதிலால்‌. முதலோடும்‌ கட்டி- அடியோடு கட்டி 


08 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


முட்டிப்‌ பேரின்‌ மூவுல கத்தை முதலோடும்‌ 
கட்டிச்‌ சீறுங்‌ காவல்‌ வலத்தாள்‌ கமையில்லான்‌. 2 


24 பாரா நின்றாள்‌ எண்டிசை தோறும்‌ பலரப்பால்‌ 
வாரா நின்று ரோவென மாரி மழையேபோல்‌ 
ஆரா நின்றாள்‌ நூபுரம்‌ அச்சம்‌ தருதாளாள்‌ 
வேரா மெய்யாள்‌ மின்னின்‌ இமைக்கும்‌ மிளிர்பூனான்‌. 3 


25 வேல்வாள்‌ ரூலம்‌ வெங்கதை பாசம்‌ விஸிசங்கம்‌ 
கோல்வாள்‌ குந்தங்‌ கொண்ட கரத்தாள்‌ வடகுன்றம்‌ 
போல்வான்‌ திங்கள்‌ போழின்‌ எயிற்றாள்‌ புகைவாயிற்‌ 
கால்வான்‌ காணிற்‌ காலனும்‌ உட்குங்‌ கதமிக்காள்‌, 4 


26 அஞ்சு வணத்தின்‌ ஆடை உடுத்தாள்‌ அரவெல்லாம்‌ 
அஞ்சு வணத்தின்‌ வேக மிகுத்தாள்‌ அருளில்லாள்‌ 
அஞ்சு வணத்தின்‌ உத்தரி யத்தாள்‌ அலையாரும்‌ 
அஞ்சு வணத்தின்‌ முந்தொளிர்‌ ஆரத்‌ தணிகொண்டாள்‌. 5 


விட்டுச்‌ செயலற்றிருக்கும்படி. ஆக்‌, றும்‌-அதன்‌ மேலுங்‌ கோபிக்கின்ற. 
காவல்‌ வலத்தாள்‌- காவல்‌ செய்யுந்‌ இறமையுள்ளவள்‌. கமை-பொறுமை; 
கஷமை. 


24. எண்‌ நிசைதோறும்‌ பாரா நின்றாள்‌; எதனால்‌ எனின்‌: பலர்‌ 
தூரத்திலே வருன்றனரோ என்று ஐயுற்று; அப்படிப்‌ பார்த்‌ து மேகம்போல்‌ 
ர்த்தாள்‌. நாபுரம்‌-லெம்பு. வேரா மெய்யாள்‌-—வேர்க்ன்ற மெய்யினை 
யுடையாள்‌. மின்னலைப்போல்‌ ஒளிவீசும்‌ ஆபரணங்களையுடையவள்‌. 

25. பாசம்‌] கயிறு, விளி சங்கம்‌- முழங்குகின்ற சங்கு. கோல்‌-— தடி. 
வாள்‌ குந்தம்‌--ஓனி பொருந்திய ஈட்டி. எட்டுக்‌ கைகளிலும்‌ வேல்‌ முதலிய 
எட்டு ஆயுதய்களையுங்‌ கொண்டவள்‌. வடக்கிலுள்ள மேரு மலையைப்போலப்‌ 
பருத்த கஉருவத்தினள்‌. சந்திரனை இரண்டாகப்‌ பிளந்த பிளவினை யொத்த 
பற்களையுடையவள்‌. போழ்‌--பிளக்கப்பட்டது; போழ்தல்‌--பிளத்தல்‌, கால்‌ 
வால்‌--கக்குபவள்‌. கண்டால்‌ யமனும்‌ ௮ஞ்சும்படியான கோபம்‌ மிக்கவள்‌. 


20. அஞ்சு வணத்தின்‌ ஆடை--ஐங்து நிறங்களில்‌ அமைந்த ஆடை; 
ஐந்து நிறங்கள்‌ வெண்மை, கருமை, செம்மை, பசுமை, பொன்மை என்பன. 
அரவு எல்லாம்‌ அஞ்சு உவணத்தின்‌ வேகம்‌--பாம்புகளெல்லாம்‌ அஞ்சும்‌ 
படியான கருடன அ வேகம்‌. அம்‌ சுவணத்தின்‌ உத்தரியம்‌--அழூய சுவர்ணத்‌ 
இனாற்‌ செய்த மேலாடை. சுவர்ணம்‌- பொன்‌. அலை அரும்‌ ௮ம்‌ ௪ வள்‌ 
கத்தின்‌ முத்த அலைகள்‌ பொருந்திய கடல்‌ நீரிலே தோன்றிய அழகிய பெரிய 
சங்கலுண்டாண முத்துக்கள்‌. அம்‌-ரீர்‌. ச-அழயெ. வள்‌--பெரிய, ஆரம்‌- 
முத்துவடம்‌, யமகம்‌. 


சுந்தர காண்டம்‌ 09 


27 சிந்தா ரத்தின்‌ செச்சை யணிந்தாள்‌ தெளிநால்யாழ்‌ 
அத்தா ரத்தின்‌ தேர்வரு சொல்லாள்‌ அறைதும்பி 
கந்தா ரத்தின்‌ இன்னிசை பாடிக்‌ களிகூரும்‌ 
மந்தா ரத்தின்‌ மாலை யலம்பும்‌ மகுடத்தாள்‌. [i] 


28 எல்லாம்‌ உட்கும்‌ ஆழி யிலங்கை இகல்மூதூர்‌ 
நல்லாள்‌ அவ்வூர்‌ வைகுறை ஓக்கும்‌ நயனத்தாள்‌ 
நில்லாய்‌ நில்லாய்‌ என்றுரை நேர்வாள்‌ நினையாமுன்‌ 
வல்லே சென்றாள்‌ மாருதி கண்டான்‌ வருகென்றான்‌. 7 


அம்‌ தாரம்‌--இனிய தாரம்‌ என்னும்‌ இசை, அறை தும்பி கந்தாரத்தின்‌ இன்‌ 
னிசை பாடி--லிக்கின்ற வண்டுகள்‌ காந்தாரம்‌ என்னும்‌ இசையை ஓத்த 
இனிமையான பாட்டைப்பாடி, களி கூரும்‌ மந்தாரத்தின்‌ மாலை--களிப்பு 
மிகும்‌ மந்தார மலர்மாலை, அலம்பும்‌ மகுடத்தாள்‌-அசைசன்ற முடியினை 
யுடையவள்‌. 


28. உட்கும்‌--௮ஞ்சுன்ற. இகல்‌--வலிமை. மூதூர்‌ நல்லாள்‌ -மூ.தா 
ருக்கு நல்லவள்‌; நன்மை செய்பவள்‌. அவ்வூர்‌ வைகு உறை நயனத்தாள்‌-- 
அந்த ஊர்‌ முழுவதும்‌ அடங்கும்‌ மேலுறைபோன்ற கண்‌ பார்வையையுடைய 
வள்‌: கண்ணினை இமை காப்பதுபோன்‌ று இலங்கையைக்‌ காப்பவள்‌. நில்லாய்‌ 
நில்லாய்‌ என்று உரை நேர்வாள்‌-நீல்லாய்‌ நில்லாய்‌ என்று கூறுபவளாக, 
நினையாமுன்‌ வல்லே சென்றாள்‌ நினைப்பதற்கு முன்னே மனோவேகத்துடன்‌ 
சென்றாள்‌. அனுமனும்‌ வருக என்று அஞ்சாமற்‌ சொன்னான்‌. 


43. பிராட்டி சிறையிருப்பு: 


இலங்கையில்‌ பலவிடங்களிலுந்‌ தேடின அனுமன்‌ சீதா 
பிராட்டியை எற்குங்‌ காணாமல்‌ பலவாறு துன்பப்பட்டு வருந்தி 
மனறங்கலங்கி, கடைசியில்‌ இராவணன்‌ மாளிகையின்‌ அருகி 
ள்ள ஒரு சோலையைக்‌ கண்ணுற்றான்‌. அந்தச்‌ சோ லையிலே 
அசக்இயெர்‌ பலர்‌ காவல்‌ காப்ப, தாபிராட்டி அரக்கர்‌ வேந்த 
னால்‌ சிறைவைக்சப்பட்டி ருந்தாள்‌. அங்கனம்‌ சுறையிருந்தவ 
ளது நிலைமையைக்‌ கூறுவது இப்பகுதி. 

பிராட்டியின்‌ சோக நிலைமையைப்‌ படிப்பவர்‌ மனம்‌ உருகும்‌ 
படி ஆசிரியர்‌ காட்டுன்றார்‌. மென்‌ மருங்குல்போல்‌ வேறுள 
அங்கமும்‌ மெலிந்த நங்கை, ஒரு சடையா இத்‌ திரண்டகுழலி 


70 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


னள்‌, ஒளியிலா மெய்யாள்‌, பிரிவெனுர்‌ அயர்‌ உருவுகொண்டா 
லன்ன பிணியினால்‌ அடங்கவேள்‌ செய்த ஒவியம்‌ புகையுண்ட 
கன்ன தோற்றத்தாள்‌, புலிக்குழாத்‌ தகப்பட்ட மானிளம்‌ 
பேடை பொன்ற, வெருவருர்‌ தோற்றத்து அரக்கியர்‌ நெருக்க, 
அவ்வனக்தின்‌ கண்ணே இராமபிரான்‌ அ நினைவன்‌ றி வேறு நினை 
வின்றி இருந்தனள்‌. அப்பிரானை நினைகொணும்‌ கண்ணீர்‌ கடல்‌ 
புகக்‌ கலுழ்க்‌ ஐ, கங்குலும்‌ பகலுன்‌ கண்‌ அயிலறியாளா ௫, அன்ன 
வன்‌ வரவை எதிர்‌ நோக்கியபடி, மாதிரம்‌ அனைத்தையும்‌ அளக்‌ 
இன்ற கண்ணினள்‌, காலம்‌ பல சென்றும்‌ அவன்‌ வாராமையால்‌ 
அகன்‌ காரணத்தைத்‌ தன்னுள்‌ ஆராய்வாளாயினாள்‌. “கம்பி 
இசாமயிசானைக்‌ கண்டிலனோ? அன்றி, கண்டு இலங்கை இருக்கு 
மிடம்‌ அறிந்திலரோ? கழுகின்‌ வேந்தனை எதிர்ப்பட்டிலரோ? 
அவனைக்‌ கண்டிலரெனின்‌ இப்‌ பிறப்பில்‌ என்‌ நிலைமையைக்‌ 
கூறுபவர்‌ யார்‌? அன்றி, இளவலை யான்‌ வைதுரை ததமையை 
எண்ணி அறிவிலள்‌ என்று கருதித்‌ அறந்தனனோ? ௮ங்கனமுஞ்‌ 
செய்யான்‌. அரக்கர்‌ என்னைக்‌ கொன்று தின்றிருப்பர்‌ என்ற 
நிர்ந்கனனோ? தன்‌ குலப்‌ பொறுமையை மேற்கொண்டு 
கணிந்தனனோ? தாயர்‌ முதலியோர்‌ பெயர்த்தும்‌ வந்து 
அழைத்துச்‌ சென்றனரோ? அங்ஙனமும்‌ ஆக ஒண்ணாத. ஒரு 
வேளை அரக்கர்‌ செய்த வஞ்சனையால்‌ போர்‌ முதலிய துன்பம்‌ 
நேரிட்டதோ?” என்று இவ்வாறெல்லாம்‌ எண்ணுமளவில்‌ கரன்‌ 
முதற்‌ கருணையற்றவரோடு செய்த போர்த்திறம்‌ அகக்கண்முன்‌ 
எழ, ௮௮ நிகழ்ந்தகாலை மனங்‌ .கவன்றது போலக்‌ சவல்வ 
சாயினள்‌. கரனெதிர்ந்க காட்‌ கண்டு, ௮௮ போன்ற பூசல்‌ 
வந்துற்நகோ வென்று பொருமுற்ற நிலையில்‌ அவள்‌ மனம்‌ 
மேலும்‌ சிந்தனை செய்ய இயலா ததாயிற்று. அர்‌ நிலையில்‌ முன்பு 
நிகழ்ந்‌ த காட்சிகள்‌ சில மனக்கண்முன்‌ எழுந்தன. அவற்றை 
யெல்லாம்‌ ஒவ்வொன்றாகக்‌ கண்டு, அவ்வவற்றால்‌ விளக்கமுற்ற 
இராகவனது செப்பருங்‌ குணங்களில்‌ ஈடுபட்டு, மனம்‌ நைந்து; 
கரன்‌ முதற்‌ கருணையற்றவர்‌ கடற்படையொடும்‌ சிரமுகச்‌ லை 
குனித்ததையும்‌, இருபத்தொருகால்‌ அசசுகளைகட்ட மழமூவாளி 
தலை வாங்‌, அவன்‌ தவத்தை முற்றும்‌ செற்றதையும்‌, இறு 
காக்கையாய்‌ வக்க இந்திசன்‌ சிறுவன்‌ கண்ணினை அறுத்த 
வென்றியையும்‌, வெவ்விராதனை இராவகை துடைத்து அவன்‌ 
சாபமும்‌ மாற்றிய அருஞ்‌ செயலையும்‌ உன்னி, அத்தகையவனுக்கு 


சுந்த காண்டம்‌ 71 


உறற்பாலது ஒன்றில்லை என்று கேறியவள்‌, அன்னவன்‌ தன்னை 
மீட்க வாராமையை எக்கு மறுபடியும்‌ மனங்கலங்‌ட, ஆருயிர்‌ 
செவ்விசாது உணர்வும்‌ உயிரும்‌ உடனோய்ர்து தேம்புவா 
ளாயினாள்‌. ்‌ 
[தெ. ப: காட்சிப்‌ படலம்‌ : 3-5; 7-23; 25-29] 
29 வன்ம ருங்குல்வா ளரக்கயெர்‌ நெருக்கஅங்‌ கிருந்தார்‌ 
கன்ம ருங்கெழுந்‌ தென்றுமோர்‌ துளிவரக்‌ காணா 
நன்ம ருந்துபோல்‌ நலனற உணங்யெ நங்கை 
மென்ம ருங்குல்போல்‌ வேறுள அங்கமும்‌ மெலிந்தான்‌. 1 
30 துயிலெனக்‌ கண்கள்‌ இமைத்தலும்‌ முகழ்த்தலுந்‌ 
துறந்தாள்‌ 
வெயிலிடைத்‌ தந்த விளக்கென ஒளியிலா மெய்யாள்‌ 
மயிலி யற்குயின்‌ மழலையாள்‌ மானீளம்‌ பேடை 
அயிலெ யிற்றுவெம்‌ புலிக்குழாத்‌ தகப்பட்ட தன்னாள்‌. 2 
31 விழுதல்‌ விம்முதல்‌ மெய்யுற வெதும்புதல்‌ வெருவல்‌ 


29. வன்‌ மருங்குல்‌-வலிய இடை. வாள்‌ அரக்யெர்‌-வாள்‌ முதலிய 
படைகளை ஏந்திய அரக்கியர்‌. நெருக்க-அச்சுறுத்தி வற்புறுத்த. கல்‌ மருங்கு 
எழுந்‌ து-கல்லின்‌ பக்கத்திலேயுள்ள இடத்திலே முளைத்து. என்றைக்கேனும்‌ 
ஒரு அளிநீர்‌ மழையாகவோ வேறு நீர்த்துளியாகவோ வரும்‌ என்று மேலே 
நோக்கி அதவரப்பெறாத நோய்‌ தீர்க்கும்‌ தப்பா மரும்துச்செடியைப்போன்று. 
நலன்‌ அற உணங்கிய நங்கை--அழகு முற்றும்‌ மழுங்கும்படி. மேனி வாடிய 
சீதாபிராட்டி. மென்மையான இடையைப்போலவே மற்றெல்லா உறுப்புக்‌ 
களும்‌ மெலிந்தாள்‌. இராமபீரான்‌ வரவோ செய்தியோ இல்லாமல்‌ மனங்‌ 
கலங்கி உடல்‌ மெலிந்தாள்‌. 

80. முந்திய செய்யுள்‌ மேனி மெலிவு கூறிற்று; இச்செய்யுள்‌ மன 
மெலிவு கூறுகின்றது. 

துயிலெனக்‌ கண்கள்‌ இமைத்தலும்‌ மு௫ழ்த்தலும்‌ அ றந்தாள்‌— நித்திரை 
செய்தற்‌ பொருட்டுக்‌ கண்களைஇமைத்தல்‌, முூழ்த்தல்களை முற்றாக மறந்தாள்‌. 
தன்னையறியாமல்‌ சிறு துயிலுஞ்‌ செய்தறியாள்‌. க ங்குலும்‌ பகலுங்‌ கண்‌ தயி 
லறியாள்‌' (இருவாய்மொழி: 71 2: 1.) தந்த ஏற்றிய, மயில்‌ இயல்‌ குயில்‌ 
மழலையாள்‌--மயிலின.து சாயலைவும்‌ குயிலினது குரல்‌ போன்று இனிய மழலை 
மொழியையு முடையவள்‌. ஓர்‌ இளமையான பெண்மான்‌ கூரிய பற்களை 
யுடைய பெரிய கொடுமையாகிய புலிக்கூட்டத்தில்‌ அகப்பட்டதை ஓத்திருந்‌ 
தாள்‌. 

51, விம்முதல்‌-பொருமுதல்‌. மெய்‌ உற வெதும்புதல்‌--சரிரம்‌ மிக 
வெதும்புதல்‌. வெருவல்‌--பயப்படுதல்‌. எழுதல்‌--விழுந்து பின்பு ஒருவாறு 


12 கம்பர்‌ கவிதைக்‌ கோலை ம்‌ 


தொழுதல்‌ சோருதல்‌ துளங்குகல்‌ துமிருழந்‌ துயிர்த்தல்‌ 

அழுத லன்றிமற்‌ றயலொன்றுஞ்‌ செய்குவ தறியாள்‌. 8 
32 அரிய மஞ்ரினோ டஞ்சன முதலிவை அதிகங்‌ 

கரிய காண்டலுவ்‌ கண்ணினீர்க்‌ கடல்புகக்‌ கலுழ்வான்‌ 

உரிய காதலின்‌ ஓருவரோ டொருவரை உலகில்‌ 

பிரிவெ னுந்துயர்‌ உருவுகொண்‌ டாலன்ன பிணியான்‌. 4 


33 துப்பினாற்செய்த கைகொடு கால்பெற்ற துளிமஞ்சு 

ஓப்பி னன்தனை நினை தொறும்‌ நெடுங்கண்கள்‌ உகுத்த 

அப்பி னால்நனாந்‌ தருந்துயர்‌ உயிர்ப்புடை யாக்கை 

வெப்பி னாற்புலர்ந்‌ தொருநிலை யுருதமென்‌ துலான்‌, 5 
34 அரிது போகவே விதிவலி கடத்தலென்‌ றஞரிப்‌ 

பரிதி வானவன்‌ குலத்தையும்‌ பழியையும்‌ பாராச்‌ 

௬ருஇி நாயகன்‌ வரும்வரும்‌ என்பதோர்‌ துணிவாற்‌ 

கருதி மாதிரம்‌ அனைத்தையும்‌ அளக்கின்ற கண்ணான்‌. 6 
எழுதல்‌. ஏங்கு, நல்‌ வாய்விட்டு அரற்றுதல்‌; அன்றி மனங்கலங்குதல்‌. இரங்‌ 
குதல்‌-பரிதவித்தல்‌. துளங்குதல்‌--நடுங்குதல்‌, துயர்‌ உழந்து உயிர்த்தல்‌-- 
அன்பம்‌ அனுபவித்துப்‌ பெருமூச்சுவிடு தல்‌. 

92. இதுவும்‌ அடுத்த செய்யுளும்‌ இர, மபிரான்‌ பிரிவினால்‌ பீராட்டி வருந்‌ 
இியதைக்கூறும்‌. மஞ்சு--மேகம்‌. அஞ்சனம்‌--மை, மேகம்‌, மை முதலிய ௮இ 
கங்கரிய நிறமுள்ள பொருள்களைக்‌ கண்டவுடன்‌, அவை இராமபிரான்‌ நிறத்‌ 
இற்குப்‌ போலியாய்‌ நின்று அவனுருவத்தை நினைவுறுத்தலினால்‌ கண்ணீர்‌ 
உடல்போலப்‌ பெருகும்படி. அழுவாள்‌. அந்நிலையில்‌ காதலர்ப்பிரிவாயெ துயரம்‌ 
இருருவு கொண்டாற்போன்று அன்ப வடிவாய்ச்‌ காணப்படுவாள்‌. 


88. அப்பு பவளம்‌. அளி மஞ்சு-மழை துளிக்கும்‌ மேகம்‌; காள 
மேகம்‌. நினை காறும்‌ பன்முறை நினைப்பாள்‌: ஒவ்வொரு முறையும்‌ நிகழ்‌ 
வது இது அப்பு-தண்ணீர்‌; இங்கு, கண்ணீர்‌. அருந்‌ துயர்‌ உயிர்ப்புடை 
யாக்கை அரிய துயரம்‌, அதனாற்‌ பெருமூச்சுவீடுன்ற சரிரம்‌, வெப்பு குடு. 
ஒரு நிலையுறாத- முதலில்‌ ஈரமாயும்‌ பிறகு காய்ந்தும்‌ மாறி மாறி வருதலால்‌ 
ஓரு தன்மையாய்‌ இராத. 

84. : இராமபிரானையே எப்பொழுதும்‌ எதிர்பார்த்து, அவன்‌ வரு 
கையை நோக்யெபடியே இருந்தாள்‌. அரிது போகவோ விதிவலி கடத்தல்‌ 
என்று அஞ்சி துன்பத்தைப்‌ பொறுத்தல்‌ இயலாத" காரியம்‌; “அதனால்‌ 
உயிரை வீட்டுவிடலாமென்றால்‌, ௮2௮ வீதியின்‌ வலிமையை மீறிய செயலாகும்‌; 
ஆதலால்‌ அப்படச்செய்தல்‌ அரிது என்று உயிர்‌ துறக்க அஞ்சி. பரிதி வான 
வன்‌-சூரியன்‌. ௬௫௫ காயகன்‌--இராமபிரான்‌. குலப்பெருமையையும்‌, தன்னைச்‌ 
சிறை மீட்காவிடின்‌ வரும்‌ பழியையும்‌ பார்த்து இராமபீரான்‌ நிச்சயம்‌ வரு 
வான்‌ என்ற அணிவினால்‌, அவன்‌ வரவை நோக்‌? ஏல்லாத்‌இசைகளையும்‌ ௮ளப்‌ 
பதபோன்று அருவிப்‌ பார்க்கின்ற கண்களையுடையாள்‌. 


சுந்தர காண்டம்‌ 79 


95 கமையி னாள்திரு முகத்தயல்‌ சுதூப்புறக்‌ கவ்விச்‌ 
௬மையு டைக்கற்றை நிலத்திடைக்‌ கிடந்த தூமநியை 
அமைய வாமிற்பெய்‌ துமிழ்சன்ற அயிலெயிற்‌ இரவின்‌ 
குமையு றத்திரண்டு ஒருசடை யாயெ குழலாள்‌. 7 


36 ஆவி யந்துரில்‌ புணைவதொன்‌ றன்றிவே றறியாள்‌ 
தூலி அன்னமென்‌ புனலிடைத்‌ தோய்லொ மெய்யாள்‌ 
தவ தெண்கட லமிழ்துகொண்டு அநங்கவேள்‌ செய்த 
ஓவி யம்புகை யுண்டதே ஓக்கின்ற உருவாள்‌. 8 


37 கண்டி லன்கொலாம்‌ இளவலும்‌ கனைகடல்‌ நடுவண்‌ 
உண்டி லங்கையென்‌ றுணர்ந்திலர்‌ உல கெலாம்‌ ஓறுப்பான்‌ 


85. கமையினள்‌--பொறுமை யுடையவளாயய பிராட்டி, இரு முகத்து 
அயல்‌ கதுப்புறக்‌ கவ்வி--அழ$ூய முகத்தின்‌ பக்கத்திலேயுள்ள கன்னம்‌ வரை 
யில்‌ பற்றிப்‌ பிடித்து. சுமையுடைக்கற்றை-பாரமான கற்றையான து. 
கற்றை--இிரள்‌; தொகுதி. அரவின்‌--இராகு வென்னும்‌ பாம்பினைப்‌ போல, 
குமையுறத்‌ இரண்டு--நெருங்கப்‌ பின்னித்‌ இரட்சியுற்று. ஓரு சடையாரிய 
குழலாள்‌--ஓரே சடையாக மாறிய கூந்தலையுடையவள்‌. 


பூமியிலே விழுந்து இடந்த தூய்மையான சந்திரனை நன்கு அடங்கும்பர. 
வாயிலே கொண்டு மறுபடி உமிழ்ின்ற நிலையிலுள்ள கூரிய பற்களையுடைய 
இராகு வென்னும்‌ பாம்பு. 

96. ஆவி அம்‌ துல்‌--8ராவி போன்ற மெல்லிய துகில்‌. தரவீ-றெகு. 
அன்னம்‌-—£தாபீராட்டி, தேவு தெண்கடல்‌ அமுது கொண்டு- தெய்வத்‌ 
தன்மை வாய்ந்த, தெள்ளிய கடலிற்‌ றேன்றிய அமுதத்தைக்கொண்டு. அரங்க 
வேள்‌ செய்த ஓவியம்‌- மன்மதன்‌ எழுதிய சத்திரம்‌. புகையேறப்‌ பெற்றது 
போன்ற உருவத்தையுடையாள்‌. 

பிரிவெனும்‌ பீியால்‌ ஒளியிழந்து அசைவற்றிருந்தாள்‌. 

87. இதுவரை பீராட்டியின்‌ துன்பத்தோடு கூடிய நிலைமை கூறப்‌ 
பட்டது; இனி இராமபீரான்‌ வாராமையையிட்டு அவள்‌ பலவாறு திர்‌ 
இத்து அவலமுற்றமை கூறப்படும்‌. 

முதலில்‌, இராமபிரானைத்தேடி.ப்‌ பன்னசாலையைவீட்டுச்‌ சென்ற இலக்கு 
வன்‌ அவனைக்கண்டிலன்‌ கொல்லோ அதனால்‌ அப்பீரான்‌ வநீதிலனோ என்று 
ஐயுறுன்றாள்‌. பின்பு கண்டிருப்பான்‌ என்று துணீந்து இலங்கை கடலின்‌ 
நடுவிலே இருப்பதை அறிந்திலரோ? அன்றி இராவணன்‌ சிறைவைத்துள்‌ 
ளான்‌ என்பதை அதிர்‌, பலரோ! அதனால்தான்‌ வந்திலரோ! என்று குழைந்து 
கனி வருந்தினாள்‌. உலகெலாம்‌ ஓறுப்பான்‌—இராவணன்‌. குழையா-வருந்தி, 
புண்திறந்து அதல்‌ எரி நுழைந்தாலென வருந்துவான்‌. இறந்த புண்‌-அவர்‌ 


10 


ஈரி 
— 


கம்பர்‌ களிசைக்‌ கொவை 


கொண்டி ருந்தமை அறிலெ ராமெனக்‌ குழையாப்‌ 
புண்டி றந்ததில்‌ எரிநுழைந்‌ தாலெனப்‌ புகைவாள்‌. [?] 
38 மாண்டு போயினன்‌ எருவைகட்‌ கரசனும்‌ மற்றோர்‌ 
யாண்டை என்னிலை அறிவுறுப்‌ பார்களிப்‌ பிறப்பில்‌ 
காண்ட லோவரி தென்றென்று விம்முறுங்‌ கலங்கும்‌ 
மீண்டும்‌ மீண்டும்புக்‌ கெரிநுழைந்‌ தாலென மெலிவான்‌. 10 
99 என்னை நாயகன்‌ இளவலை என்ணலச வினையேன்‌ 
சொன்ன வார்த்தைகேட்டு அறிவிலன்‌ எனத்துறந்‌ தானோ 
முன்னை ஊழ்வினை முடிந்ததோ என்றென்று முறையாற்‌ 
பன்ன வாய்புலர்ந்து அறிவுதேய்த்து ஆரும்‌ 
பதைப்பான்‌. 11 
40 அருந்து மெல்லடகு ஆரிட வருந்துமென்‌ மழுங்கும்‌ 
விருந்து கண்டபோ நென்னுறு மோ வென்று விம்மும்‌ 
மருந்தும்‌ உண்டுகொல்‌ யான்‌ கொண்ட நோய்க்கென்று 
மயங்கும்‌ 
இருந்த மாநிலஞ்‌ செல்லரீத்‌ திடவுமாண்‌ டெழாதாள்‌. 12 


அறிந்திலர்‌ என்ற எண்ணத்தினால்‌ வந்து துன்பம்‌; அதில்‌ எரி நுழைதல்‌ 
௮றிந்திலாமையின்‌ இனி ஒரு காலத்தும்‌ வர இடமில்லையே என்ற ஏக்கத்டு 
னால்‌ வந்த கடுந்துன்பம்‌. 

38. சடாயுவும்‌ வீரரைக்‌ காண்பதற்கு முன்னரே உயிர்‌ நீங்கென்‌ 
போலும்‌; அங்ஙனமாயின்‌ என்‌ நிலைமையை யார்‌ எப்படி. அறிவிக்கக்கூடும்‌? 
ஆதலால்‌ ௮றிவிப்பவரை அவர்‌ காண்டல்‌ அரிது; என்று பலமுறை நினைந்து 
பொருமுவாள்‌; மனங்கலங்குவாள்‌, முன்பு எரிநுழைந்த புதுப்புண்ணில்‌ மறு 
படி. மறுபடி, இப்படி நினையுந்தொறும்‌ நெருப்பு நுழைந்தாற்போலத்‌ துடி. 
அடித்து மனம்‌ மெலிவாள்‌. எருவை--கழுகு, யாண்டை--ஏவ்வாறு. 


39. பின்பு ஒருவாறு தெளிந்து, சடாயு கண்டிருப்பான்‌: என்நிலையினை 
அவர்கள்‌ அறிக்‌தருப்பார்கள்‌; ஆதலால்‌ யான்‌ இளவலைக்‌ கடுஞ்சொற்கூறிக்‌ 
கலைத்தது கேட்டு, “இவள்‌ அறிவிலள்‌' என்று கைவிட்டனனோ? பிழை 
பொறுத்தலே இயல்பாகவுடையவனும்‌ என்னைக்‌ கைகழுவும்படியான முன்‌ 
னைய ஊழ்வீனை பலித்ததோ? என்று ஒன்றன்பின்‌ ஒன்றாகச்‌ சொல்லவே 
நாவறண்‌ அறிவு சோர்ந்து ஆருயிர்‌ பதைக்கலானாள்‌. 

40. தான்‌ இல்லாமையால்‌ இராமபிரானுக்கு நேரக்கடவ இன்னல்களை 
நினைந்து வருநீதுன்றாள்‌. மெல்‌ அடகு--மென்மையான இலையுணவு. இட 
பரிமாற. அ௮ழுங்கும்‌--வருநீதுவாள்‌. வீருமீநினரைக்‌ காணின்‌ உட 
அவர்களை உபசரிப்பதற்கு நானில்லாமையால்‌ என்ன மனத்‌ அன்பமடைவானோ 
என்று விம்முவான்‌. மருக்து- தீர்க்கும்‌ மருந்து. செல்‌-கறையான்‌. 


சுந்தர காண்டம்‌ 


கர 
னே 


8.3 வன்கண்‌ வஞ்சனை அரக்கரித்‌ துணைப்பகல்‌ வையரர்‌ 
தின்பர்‌ என்னினிச்‌ செயத்தக்க கென்றுதீர்ந்‌ தானோ 
கன்கு லப்பொறை கன்பொறை எனத்தணிந்‌ தானோ 
ஏன்கொல்‌ எண்ணுவேன்‌ என்னும்‌ கிராப்பகல்‌ 

இல்லாள்‌, 13 

42 பெற்ற தாயரும்‌ தம்பியும்‌ பெயர்த்தும்வந்‌ தெய்திக்‌ 
கொற்ற மாநகர்‌ கொண்டி றந்‌ தார்களோ குறித்துச்‌ 
சொற்ற ஆண்டெலாம்‌ உறைந்தன்றி அந்நகர்‌ துன்னான்‌ 
உற்ற தூண்டெனாப்‌ படருழந்‌ துறுதநோ யுறுவான்‌. 14 

43 முரனெ னத்தத மொய்ம்பினோர்‌ முன்பொரு தவர்போல்‌ 


பட ம்க்‌ வஞ்சமும்‌ வரம்பில வல்லார்‌ 


41. த்‌ பிழை மற்‌ சசரக பண்பின்‌ என்னைத்‌ 
தஞ்சமாக வந்தடைந்தவரைக்‌ கைவிடாத நீர்மையையும்‌ நினைந்து, தன்னை 
ஒருபொழுதும்‌ கைவீடமாட்டான்‌ என்று மனந்தேறியவள்‌ அப்பிரான்‌ தன்னை 
மீட்க வாராமையின்‌ காரணத்தை மேலும்‌ ஆராய்நின்றாள்‌. வன்‌ கண்‌ வஞ்‌ 
சனை அரக்கர்‌-கொடுமையும்‌ வஞ்சனையுமுள்ள அரக்கர்‌.  இவ்வளவுகாலமும்‌ 
உயிரோடு வைத்திரார்‌; இன்றிருப்பர்‌; அதலால்‌ இனிப்போய்ச்‌ செயற்பாலது 
இன்றில்லை, என்று கருதி என்னை மீட்பது என்பதை அறவே கைவிட்டுவிட்‌ 
டானோ? அப்படித்‌ தின்றாலும்‌ அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு இவ்விடம்‌ வரலா 
மன்றோ எனின்‌, தன்‌ குலப்பொறுமையே தனக்கும்‌ உரியது என்று கருதிக்‌ 
கோபந்தணிந்தானோ? அப்படியுஞ்‌ செய்யான்‌. ஆதலால்‌ அவன்‌ வந்திலாமை 
குறிந்து யாதினை எண்ணுவேன்‌ என்று இரவு பகல்‌ என்னும்‌ வேறுபாடு 
அறியாளாய்‌ ஓரே கவலையில்‌ ஆழ்ந்தாள்‌. 

42, அவ்விரண்டும்‌ வாராமைக்குக்‌ காரணமாகா; மறுபடியும்‌ தாயரும்‌ 
தம்பியும்‌ வந்து அயோத்திக்கு அழைத்துச்‌ சென்றனரோ! அங்ஙனமும்‌ 
நினைக்கவொண்ணாது; ஏனெனில்‌ பதினான்காண்டு எல்லை முழுவதுங்‌ கழிந்த 
பின்பன்றி அந்ககருட்‌ புகான்‌; ஆதலால்‌; உற்றது உண்டு எனாவனத்தி 
லுறைபவருக்கு நேர்ந்ததொரு துன்பம்‌ உண்டாயிருத்தல்‌ வேண்டுமென்று 
எண்ணி; படர்‌ உழந்து. துன்பமாகிய சேற்றிலே விழுந்து மேலே ஏறமுடி 
யாமல்‌ வருந்தி; உறாத நோய்‌ உறுவாள்‌--௮துவரையில்‌ அனுபவித்ததைவீட 
அதிகமான துன்பத்தை அனுபவிக்கலானாள்‌. 


48. உற்றதுண்டு' என்ற முடிவிற்கு வந்தாள்‌; கரனோடு செய்த போர்க்‌ 
காட்ச அகக்கண்முன்‌ நின்றது; அதுபோன்ற ஆபத்து ஏதேனும்‌ இலங்கை 
நோக்கி வருகையில்‌ இடைவழியில்‌ நேர்ந்துளதோ என்று கவலையுற்றாள்‌. 
முரன்‌ எனத்தகும்‌ மொய்ம்பினோர்‌--நரகாசரன்‌ மந்திரி முரனைப்போன்ற வலி 
மையினையுடையோர்‌; முன்‌ பொருதவர்‌ போல்‌ வரனும்‌ மாயமும்‌ வஞ்சமும்‌ 
வரம்பில வல்லார்‌--முன்பு பஞ்சவடியில்‌ வந்து போர்செய்தவர்களைப்போன் று 


70 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


பொரி கழ்ந்ததோம்‌ பூசனுண்‌ டாமெனப்‌ பொருமா 


கரனெ நிர்ந்ததுங்‌ கண்டன ளாமெனக்‌ கவல்வாளன்‌, 15 


வேறு 


44 நெம்ம டங்யெ சேணிலங்‌ கைகயர்‌ 
34 ்‌ ரத ல்‌ 
கம்ம டந்தையுன்‌ தம்பிய நரமென 


மும்ம டர்குபொ லிந்தமு கத்தினன்‌ 
வெம்ம இலை உன்னிவெ தும்புவாள்‌. 15 


45 மெய்த்தி ௬ப்பத மேவென்ற போதினும்‌ 

இத்தி ருந்துறந்‌ தேகென்ற போதினும்‌ 

சிந்தி ரத்தின்‌ அலர்ந்தசெற்‌ தாமரை 

இத்தி ருத்தமு குத்தினை உன்னுவாள்‌. 16 
வரங்களும்‌, மாயைகளும்‌, வஞ்சனையும்‌ வல்ல அரக்கர்‌ கணக்கற்றவர்கள்‌; 
பொர--அவர்களோடு தனியே பொர்செய்யும்பபு.; நிகழ்ந்ததோர்‌ பூசல்‌ உண்டு 
என நடைபெற்றதொரு போர்‌ உண்டு என்று கருதி; பொருமா-—துக்கித்து; 
கரன்‌ ஏதிர்ந்ததும்‌ கண்டனளாம்‌ என-கரனோடு இராமபிரான்‌ போர்செய்த 
தைக்கண்டபோது அனுபவித்த துன்பத்தை யடைந்தாள்‌ என்னும்படி; கவல்‌ 
வான்‌ தன்னைப்பற்றியன்‌ றி அவர்களைப்‌ பற்றிக்கவலையுறுவாளாயினள்‌. 


44. பொர நினைந்ததோர்‌ பூசலுண்டா மெனக்‌ கவல்பவள்‌ இராமபிரா 
னது செப்பருங்குணங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ள இல நிகழ்ச்சிகள்‌ 
ீனைவிலெழ, அவற்றில்‌ ஈடுபட்டு மனம்‌ மெலிந்தமை இது முதற்‌ பத்துச்செய்‌ 
யுளிற்‌ கூறப்படு ன்ற த. 


தெவ்‌ மடங்யெ சேண்‌ நிலம்‌--பகைவர்‌ இன்றிக்‌ கழிந்த பெரிய நாடு. 
உம்பியது ஆம்‌ என உன்‌ தம்பி பர தனுக்குரியது என்று கூறின அளவில்‌. 
மூகத்தினன்‌ -- முகத்தினனாய்விளங்யெ. பராக்கிரமம்‌ மிக்க ஆண்‌ சிங்கம்‌ 
போன்ற இராமபீரானை நினைந்து வாடுவாள்‌. “அப்பொழுதலர்ந்த செந்தாமரை 
யிலை வென்ற' முகத்தினை நினைந்து வருந்துவான்‌. 

45. மெய்த்திருப்பதம்‌ மேவு என்ற போதினும்‌— அழியாப்‌ பெருஞ்சிறப்‌ 
போடு கூடிய அரசபதவியை அடைவாய்‌ என்று கூறிய பொழுதிலும்‌, ஏகு 
என்ற போதினும்‌, த்திரத்திலமைந்த மலர்ந்த செம்மையாகிய தாமரை 
போன்ற முகம்‌. 


முந்தின செய்யுள்‌ தம்பி அரசியற்‌ செல்வம்‌ பெற்ற போதைய ம௫ழ்ச்சி 
கூறிற்று: இச்செய்யுள்‌ 'மெய்த்திரு வந்துற்றாலும்‌ வெந்துயர்‌ வந்துற்றாலும்‌ 
ம்‌ 


உள்ளப்பண்பு கூறிற்று. 


௪௧. காண்டம்‌ . 11 


46 தேங்கு கங்கைத்‌ திருமுடிச்‌ செங்கணான்‌ 

வாங்கு கோல வடவரை வார்சிலை 

ஏங்கு மாத்திரத்து இற்றிரண்‌ டாய்விழ 

வீங்கு தோளை நினைந்து மெலிந்துளாள்‌. 18 
47 இன்னல்‌ அம்பர வேந்தற்‌ கியற்றிய 

*பன்ன லம்பதி னாலாமி ரம்படை 

கன்னல்‌ மூன்றிற்‌ களப்படக்‌ கால்வளை 9 

வின்ன லம்புகழ்ந்‌ தேற்றி வெதும்புவாள்‌. ம 19 
48 ஆழ நீர்க்கங்கை அம்பி சடாவிய 

ஏழை வேடனுக்‌ கெம்பிநின்‌ தம்பிநீ 

தோழன்‌ மங்கை கொழுந்தி எனச்சொன்ன 

வாழி நண்பினை உன்னி மயங்குவாள்‌. 20 


49 உரங்கொள்‌ தேமலர்ச்‌ சென்னி உரிமைசால்‌ 
வரங்கொள்‌ பொன்முடி தம்பி வனைந்திலன்‌ 
திரங்கு செஞ்சடை கட்டிய செய்வினைக்கு 
இரங்கி ஏங்குவ தெண்ணி இரங்குவாள்‌. 27 


46. கங்கை தேங்கு திருமுடி.ச்‌ செங்கனான்‌-—வெபெருமான்‌. வாங்கு-- 
வளத்த, கோலம்‌ வடவரை வார்சிலை--௮ழ௫௰ய மேருமலையின்‌ கூறாகிய நீண்ட 
வில்‌, ஏங்கும்‌ மாதீதிரத்து-- சனகன்‌ முதலியோர்‌ அவ்வில்லைக்‌ குறித்து மனம்‌ 
ஏங்குகன்ற அளவில்‌, இற்று இரண்டாய்‌ விழ. வீங்கு-வீங்குகின்ற. மெலிந்‌ 
துளாள்‌—மேனி மெலிந்தவளானாள்‌. 

47. அம்பர வேந்தற்கு இன்னல்‌ இயற்றிய-வானுலகத்து அரசனாகிய 
இந்திரனுக்குத்‌ துன்பஞ்‌ செய்த, பல்‌ நலம்‌ பதினாலாயிரம்‌ படை பல நலங்‌ 
கனையுடைய பதினாலாயிரம்‌ படைகள்‌. கன்னல்‌ மூன்றில்‌--நாழிகை மூன்றில்‌. 
களம்‌ பட- போர்க்களத்திலே பட்டு வீழ. கால்‌ வள வில்‌ நலம்‌--கால்‌ 
வளத்த வில்‌ வித்தையில்‌ சிறப்பை. ஏற்றி--உயர்த்‌இக்‌ கூறி. 

48. அம்பி கடாவீய--படகு செலுத்திய ஏழை வேடன்‌ குகன்‌, 
எம்பி என்‌ தம்பியாகிய இலக்குவன்‌, கொழுந்‌இி--மைத்‌ துனி, வாழி அசை. 
(ஏழை ஏதலன்‌ : பெரிய திருமொழி: 5. 8. 1.) மயங்குவாள்‌--குகனிடம்‌ ௮ங்ங 
னங்கூறியவன்‌ இப்பொழுது வாராமை என்‌ என்று அறியமாட்டாது மனங்‌ 
கலங்குவாள்‌. ்‌ 

49. உரம்‌ கொள்‌ றப்பீனைக்கொண்ட. சென்னி--தலையில்‌. வரம்‌ 
கொள்‌ பொன்முடி மேன்மையான பொன்முடியை. வனைந்திலன்‌-புனையாத 
வூ. தரங்கு--இரித்து வீட்ட. சடை கட்டிய-முடிக்குப்‌ பதிலாகச்‌ சடையை 
முடிபோலக்‌ கட்டிய. செய்‌ வினைக்கு--பரதன்‌ செய்த காரியத்திற்கு. இரங்க 
ஏங்குவது--இராமபிரான்‌ மனமிரங்‌ வருந்தியதை. 


~1 
[9 6} 


கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


0 பரிந்த செல்வம்‌ ஓழியப்‌ படருநாள்‌ 

அருத்தி வேதியற்கு ஆன்குலம்‌ ஈத்தவன்‌ 

கருத்தி னாசைக்‌ குரையின்மை கண்டிறை 

சிரித்த செய்கை நினைந்தழுஞ்‌ செய்கையாள்‌. 22 


21 மழுவின்‌ வாளினின்‌ மன்னரை மூவெழு 
பொழுதின்‌ நாறிப்‌ புலவுறு புண்ணினீர்‌ 
முழுகி னன்நவ மொய்ம் பொடு மூரிவில்‌ 
கழுவு மேன்மை நினைந்துயிர்‌ சாம்புவாள்‌. 23 


02 ஏக வாளியவ்‌ விந்திரன்‌ காதன்மேற்‌ 
போக ஏவி யதுகண்‌ யொடித்தநாள்‌ 
காக முற்றுமோர்‌ கண்ணில வாக்கிய 
வேக வென்றியைத்‌ தன்தலை மேற்கொள்வாள்‌. 2d 


03 வெவ்வி ராதன மேல்வரும்‌ தீவினை 

வவ்வி மாற்றருஞ்‌ சாபமும்‌ மாற்றிய 

90. பரித்த--தந்தை ஏவலால்‌ தாங்க. ஓழியப்படருகாள்‌--ரீங்கவனஞ்‌ 
செல்லும்‌ நாவில்‌, அருத்தி வேஇயற்கு--ஆசை மிகுந்த ஒரு வேதியனுக்கு. 
ஆன்‌ குலம்‌ ஈந்து--பசுக்‌ கூட்டம்‌ அளித்து. அவன்‌ மனத்திலுள்ள ஆசை 
யாகிய கடலுக்குக்‌ கரையில்லாமையைக்‌ கண்டு, இறை--இராமபீரான்‌. 


51. மழுவின்‌ வாளியின்‌--மழுவாகய படையினால்‌, மூவெழு பொழு 
தின்‌-இருபத்தொரு முறை. நூறி-அழித்து. புலவு உறு புண்‌ நீரில்‌ புலால்‌ 
மணம்‌ பொருந்திய உதிர வெள்ளத்தில்‌, முமுனான்‌— பரசுராமன்‌. தவ 
மொய்ம்பு தவ வலிமை. மூரி வில்‌-வலிமை பொருந்தியவில்‌. தழுவும்‌ 
கைக்கொண்ட. உயிர்‌ சாம்புவாள்‌— உயிர்‌ ஓடுங்குவாள்‌. 


52. ஏகம்‌ வாளி-ஓப்பற்றதொரு தருப்பையாகிய அம்பினை, இந்திரன்‌ 
காதல்‌-இந்‌,ரன்‌ மகனுய காக உருவில்‌ வந்த சயந்தன்‌. ஏவி-போகவிட்டு. 
௮௮-௮அந்த அம்பு. கண்‌ பொடித்த நாள்‌-கண்‌ ஒன்றை அழித்த நாள்‌. 
வேக வென்றி-௨க்ரெமான வெற்றியை. தன்தலைமேற்‌ கொள்வாள்‌_— பெரி 
தாக மதித்துக்‌ கொண்டாடுவாள்‌. 


தன்‌ திறத்திலே பிழைபட்ட சயந்தனை முனிந்தவன்‌ இப்பொழுது கொடி 
யோனாகிய இராவணனைக்‌ கொன்று கனையாமலிரான்‌ என்று தன்பொருட்டு 
எய்திய அவ்வெற்றியைத்‌ தன்‌ தஃமேற்கொண்டாள்‌. 


ன்‌ Q 


கொடிய விராதன த; மேல்‌ வரும்‌ தீவினைவவ்வீ- 
55; மாற்றரும்‌ சாபமும்‌ மாற்றிய நீக்குதற்‌ 


ழி 
5] 
12 
b. 
இ 
| 
th 
8 
| 
91 


சுந்தர காண்டம்‌ 70 


அவ்வி ராமனை உன்னித்தன்‌ ஆருயிர்‌ 
செவ்வி ராதுணர்‌ த்வம்‌, சபக்‌ 25 


கரிய சாபத்தையும்‌ ரகலயருளிய) அவ்‌ இராம னை உன்னி-அந்த இராமபீரா 
னது குணங்களை நினைந்து; செவ்வீராது--நின்ற நிலையில்‌ செவ்வேயிராது; 
உணர்வு ஓய்ந்‌து-அறிவு ஓடுங்க) உடல்‌ தேம்புவாள்‌--உடல்‌ வருநீதுவாள்‌, 

விராதன்‌ கையினின்றும்‌ தன்னைத்‌ தன்‌ வாள்வலியால்‌ மீட்டவன்‌ இராவ 
ணன்‌ சிறையினின்றும்‌ இன்னும்‌ மீட்க வரவில்லையே என்றெண்‌ ல உயிர்‌ செவ்‌ 
வீராது உணர்வு ஓய்ந்து உடல்‌ தேம்புவாளாயினாள்‌. 


44 இராவணன்‌ அசோக வனத்திற்கு வருதல்‌. 


இராவணன்‌ மாளிகைக்கு அயலிலே ஒரு சோலையைக்கண்‌ 
ணுற்ற அனுமன்‌ அவ்விடக்திலு ட பிராட்டியைத்‌ தேடிப்பார்ப்‌ 
போம்‌ என்று சென்று, ஆங்கு, விரி மழைச்‌ குலர்‌ கிழித்‌ கொளி 
ரும்‌ மின்னெனக்கருகிற,க்‌ கசக்கியர்‌ குழுவிற்‌'கமலச்‌ செல்வியைச்‌ 
கண்ணுற்றான்‌. ௮வெள இராமபிரான்‌ தேவி யென்பதைத்‌ 
அணிந்து, “மாசுண்ட மணியனள்‌ கற்புங்‌ காவலும்‌ ஏசுண்ட 
இல்லை” என்பஅ கெளிர்து அவள்‌ மனத்தவத்தை வியந்து, உவ 
கைத்தேனுண்டு கூத்தாடினான்‌. பின்னர்‌ ஒரு மரக்கிரையிற்‌ 
புக்கு நின்றான்‌. அப்படி நின்ற காலை அரக்கர்‌ வேந்தன்‌ அவ்‌ 
வனத்திற்கு வந்தனன்‌. அவன்‌ வந்தது, அவனைக்கண்ட சிதா 
பிராட்டி. அனுபவித்த பெருந்அன்பம்‌; அவற்றையெல்லாம்‌ அனு 
மன்‌ கண்ணுற்றமை ஆதியன இப்பகுதியிற்‌ கூறப்படுகன்‌ றன. 


சூர்ப்பககையின்‌ சொ ற்கொண்டு பிராட்டியை வஞ்சனையாற்‌ 
கவர்ந்து சென்று சறைவைக்‌ச இராவணன்‌ ஈயத்தானும்‌ பயத்‌ 
தாலும்‌ தான்‌ நினைத்தது முடிக்க எண்ணி நள்ளிரவில்‌, தன்‌ 
செல்வம்‌ பெருமை முழுவஅம்‌ விளங்க, a NOG 
சென்றான்‌. அரம்பை முதலீயோர்‌ குற்றேவல்புரிய, பூசிய 
கலவை முதலியவற்றின்‌ நறுமணம்‌ எண்திசையினும்‌ வீச, முடி 
முதலிய அணிகலன்களின்‌ ஒளி பவி கிளர; அயுதஞ்‌ 
ட அரக்கியர்‌ புடைவ, தன்‌ செல்வச்‌ செருக்கும்‌, பெருமித 
மும்‌, வலிமையும்‌ விளங்க, கங்குலும்‌ பகல்பட வந்ததை, பொரு 


ளூக்கேற்றதொரு சரிய முறையில்‌,. அடம்பரத்தின்‌ ' ஆரவாரம்‌ 


(5௨ 


0 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


செறிந்து நின்று பொருளையுணர்குற்‌ கேற்ற மனப்பாங்டனைத்‌ 
கோ ற்அவிக்கும்‌ இசை நயம்‌ அமைக்க செய்யுளிற்‌ கூணுடநின்றூர்‌ 
அசிரியர்‌, 


இப்பகுதியில்‌ அராய்தற்குரிய மற்றொரு பொருள்‌ பிராட்‌ 
டியின்‌ நிலைமை பற்றியது. பின்பு தன்னுயிரை மாய்க்கத்துணி 
வதற்றாக்‌ காரணமான சிதாபிராட்டி யின்‌ அன்பம்‌ முன்னையினும்‌ 
பன்மடங்கு பெருயெ படியில்‌ ஈண்டுக்‌ காட்ட ப்படுன்றஅு. 
சற்று முன்‌ இராமபிரானை உன்னிப்‌ படருழர்‌அ உரு, ககோயுற்‌.ற, 
உயிர்‌ செவ்விசா.து உணர்வு ஓய்ந்த உடல்‌ தேம்பியவள்‌, இப்‌ 
பொழுது அரக்கனைக்‌ காணலும்‌ போயின உயிசளாமென நடுங்கி 
உடல்‌ கரைந்து ௬௪ ஆளி குலைவுற்றுள்‌. அரக்கியர்‌ ஈடுவிலே 
“மாணிளம்‌ பேடை அயிலெயிற்று வெம்புலிக்‌ குழா கதகப்பட்ட 
தன்னாள்‌” இப்பொழுது அரக்கன்‌ சான்‌இருந்தழி மேவலும்‌, 
“வெருவி, பொயின உயிரளாமென ஈடுர்கிப்‌ பொறி வரி எறுழ்‌ 
வலி புகைக்கண்‌ காய்சின உழுவை தன்னிய வந்த கலை இளம்‌ 
பினையெனக்‌ கரைந்தாள்‌,” அன்பத்தின்‌ மிகுந்த படியில ஆசிரி 
யர்‌ உய்தீதுணரும்படி. கெரிக்குர்திறம்‌, குறிப்பிட. ற்பாலது. 

[தெ. ப: நிந்தனைப்படலம்‌ : 1, 2, 8, 6. 9, 16. 18, 20, 21, 22.] 
94 சிகரவண்‌ குடுமி நெடுவரை எவையும்‌ 

ஒருவழி திரண்டன சிவண 


மகரிகை வயிர குண்டல மலம்புத்‌ 
திண்டிறல்‌ தோள்புடை வயங்கச்‌ 


4. காதிற்‌ குண்டலமும்‌ தலையில்‌ முடிகளும்‌ இளவெயில்‌ பரப்பியத 
னல்‌ இரவும்‌ பகல்போலாம்படி. இராவணன்‌ வந்தான்‌. 

சிகர வண்குடுமிநெடு வரை எவையும்‌—கெரம்‌ என்று கூறப்படும்‌ வளம்‌ 
மிக்க உச்சியையுடைய நீண்டவரைகள்‌ ஒன்றுவீடாமல்‌ எல்லாம்‌; ஒருவழி 
திரண்டன சிவண-ஓரிடத்திலே ஒன்று கூடியதை ஓப்ப. இண்‌ திறல்‌ தோள்‌ 
_— ண்மை மிகுந்த செயல்‌ வல்லமையோடு கூடிய தோள்கள்‌; மகரிகை வயிர 
குண்டலம்‌ அலம்பும்‌ தோள்‌-—சுறா மீன்‌ வடிவத்திற்‌ செய்யப்பட்ட வைரம்‌ 
வாய்ந்த இரத்தின குண்டலங்களின்‌ ஓளி வெள்ளம்‌ மோதுன்ற தோள்கள்‌. 
இப்படிப்பட்ட தோள்கள்‌ இருபதும்‌; புடை வயங்க--இரு மருங்கும்‌ விளங்க. 
சகர வேலையின்‌ நீர்‌ தழுவிய கதிரின்‌--சகரர்களால்‌ தோண்டப்பட்ட கடலின்‌ 
நீர்‌ மட்டத்திற்கு மேலே எழுந்து அநீ$ரைத்‌ தொட்டும்‌ தொடாமலும்‌ 
நிற்தன்ற இன ஞாயிறு போல. தலை தொறும்‌ தலை தொறும்‌ தயங்கும்‌ 


சுந்தர காண்டம்‌ 81 


சகரவே லையினீர்‌ தழுவிய கதிரில்‌ 

தலைதொறுந்‌ தலைதொறுந்‌ தயங்கும்‌ 
வகையபன்‌ மகுடம்‌ இளவெயி லெறிப்பக்‌ 

கங்குலும்‌ பகல்பட வந்தான்‌. 1 


ம்‌ உருப்பரி உடைவாள்‌ எடுத்தனன்‌ தொடர 

மேனகை வெள்ளடை உதவச்‌ 

செருப்பினைத்‌ தாங்கித்‌ திலோத்தமை செல்ல 
அரம்யையர்‌ குழாம்புடை சுற்றக்‌ 

கருப்புரஞ்‌ சாந்தங்‌ கலவையு மலருங்‌ 
கலந்துமிழ்‌ பரிமள கந்தம்‌ 

மருப்புடைப்‌ பொருப்போர்‌ மாதிரக்‌ களிற்றின்‌ 
வரிக்கைவாய்‌ மூக்கிடை மடுப்ப. 2 


56 நானநெய்‌ விளக்கம்‌ நாலீரு கோடி | 
, தங்கைய ரங்கையி லெடுப்ப 
மேனிவந்‌ தெழுந்த மணியுடை அணீயின்‌ 
விரிகதிர்‌ இருளெலாம்‌ விழுங்கச்‌ 


வகைய பல்‌ மகுடம்‌ இள வெயில்‌ எறிப்ப--ஓவ்வொரு தலையிலும்‌ விளங்கும்‌ 
தன்மையவாயெ பல மகுடங்கள்‌ இளவெயிலைப்போன்ற ஒளியை வீச. கங்கு 
லும்‌ பகல்‌ பட--இராக்காலத்திலே இடையீட்டுப்‌ பகலின்‌ தன்மை தோன்‌ 
றும்படி. வந்தான்‌--இராவணன்‌ வந்தான்‌. மேல்‌ வரும்‌ ஆறு செய்யுள்களுச்‌ 
கும்‌ 'வநீதான்‌' என்பதே முடிக்கு சொல்லாகும்‌. 

55. தன்‌ செருக்குத்‌ தோன்றுமாறு அரம்பையர்‌ குற்றேவல்‌ செய்ய, 
௮ணிந்த கலவையின்‌ நறுமணம்‌ மூக்கைத்‌ துளைப்ப வந்தான்‌. 

எடுத்தனள்‌--எடுத்து. வெள்ளடை--வெற்றிலை. அரம்பையர்‌ குழாம்‌-- 
ஏனைய தேவமாதர்‌ கூட்டம்‌, புடை சுற்ற--பக்கங்களிலே குழ்நீது வர. 
கருப்புரஞ்‌ சாந்தம்‌ கலவையும்‌ மலரும்‌ கலந்து உமிழ்‌ பரிமள கந்தம்‌ பச்சைக்‌ 
கருப்பூரஞ்‌ சேர்ந்த சந்தனக்குழம்பும்‌ குடிய பூக்களுஞ்‌ சேர்ந்து பனிரீர்தெளிப்‌ 
பதுபோன்று வெளியே வீசிய நறுமணமான அ. மருப்புடைப்‌ பொருப்பு ஓர்‌ 
மாதிரக்களிற்றின்‌— தந்தங்களை யுடைய மலைபோன்ற ஒப்பற்ற திசையான 
களின்‌; வரிக்கை வாய்‌ மூக்கடை மடுப்ப புள்ளிகளையுடைய அதிக்கையில்‌ “ 
அமைந்த மூக்கலே சென்று நிறையும்படி (வந்தான்‌.] இன்னும்‌ சற்று அண்‌ 
மையில்வர, மறைந்திருந்த அனுமனுக்கு எப்படித்‌ தோன்றியிருக்கக்கூடுமோ, 
அப்படிவைத் துக்‌ கூறப்பட்டது. 

56. இன்னுஞ்‌ சிறிது அருகேவர கைவிளக்கின்‌ ஒளியும்‌, அணிகலன்‌ 
சஜின்‌ ஒளியும்‌ விளங்க, சிலம்பு, இண்டை முதலியவற்றின்‌ ஓலியும்‌ மிகும்படி 
வநீதான்‌. 


11 


82 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கான்முதற்‌ நறொடர்ந்த நாபுரஞ்‌ சிலம்பக்‌ 
கிண்கிணி கலையொடுங்‌ கலிப்பப்‌ 
பாணிறத்‌ தன்னக்‌ குழாம்படர்ந்‌ தென்னப்‌ 
பற்பல மழலையும்‌ பகர. d 


= 
ப 


கதோடொறுந்‌ தொடர்ந்த மகரிகை வயிரக்‌ 
இம்புரி வலயமாச்‌ சுடர்கள்‌ 

காடொறுஞ்‌ சுடருங்‌ கலிகெழு விசும்பில்‌ 
நாளொடு கோளினை நக்கத்‌ 

தாடொறுத்‌ தொடர்ந்த தழங்குபொற்‌ கழலின்‌ 
துகையொளி தெடுதிலந்‌ நடவக்‌ 

கேடொறுந்‌ தொடர்ந்த முறுவல்வெண்‌ ணிலவின்‌ 
முகமலர்‌ இரவினுங்‌ கிளர. 4 


28 பயிலெயிற்‌ றிரட்டைப்‌ பணைமருப்‌ பொடியப்‌ 
படியினிற்‌ பரிபவஞ்‌ சுமந்த 
மயிலடிக்‌ தொழுக்கின்‌ அனையமா மதத்த 
மாதிரக்‌ காவன்மால்‌ யானை, 


நான நெய்‌ விளக்கம்‌ புழுகு நெய்விட்டு ஏற்றிய விளக்குகளை, நங்கை 
யர்‌ எடுப்பவும்‌. ௮வ்விளக்கன்‌ ஒளியினும்‌ மேலாக எழுந்த ஒளியினையுடைய 
இரத்தினங்கள்‌ பதித்த ஆபரணங்களின்‌ விரிகின்ற ரணங்கள்‌ இராக்காலத்து 
இருளையெல்லாம்‌ ஒழிக்கவும்‌, நூபுரம்‌ ஓலிப்பவும்‌; நண்ணி கலையொடும்‌ 
கலிப்ப--சதங்கை மேகலையோடு கூடி ஓலிப்பவும்‌; பால்‌ நிறத்து அன்னக்கூட்‌ 
டம்‌ செல்வதுபோன்று, பற்பல மழலை மொழிகளைப்‌ பேசவும்‌ வந்தான்‌. 

5. மகரிகை வயிரக்‌ இம்புரி வலயம்‌-சுறாமீன்‌ வடிவமாகச்‌ செய்யப்‌ 
பட்ட வயிர இரத்தினங்களாலியன்ற தோள்வலயம்‌, அவ்வலயங்களின்‌ பெரிய 
ஒனி மேலே எழுந்து வானத்திலுள்ள மீன்களையும்‌ கோள்களையும்‌ பரிகசிப்பது 
போன்று அவற்றை விஞ்சு; தாள்‌ தொடர்ந்து ஒலிக்கின்ற வீரக்கழலின்‌ 
சிறந்த ஓளி பூமிப்பரப்படங்கலும்‌ சென்று இருளைத்‌ தடவிப்‌ பார்ப்பது 
போன்று ஒனி வீச, சுற்றத்தார்‌ யாவர்‌ மாட்டும்‌ தொடர்ந்து செல்லும்‌ இள 
௩கையாகிய நிலவின்‌ ஒளியில்‌, மூகமாகிய தாமரை மலர்கள்‌ இராப்பொழுதி 
லும்‌ விளங்க. (வந்தான்‌. 


இவ்வளவும்‌ கங்குலும்‌ பகல்பட வந்தான்‌ என்பது விரிக்கப்பட்ட த. 

58. பரிமள கந்தம்‌ மூக்டை மடுத்தலால்‌ இசையானைகள்‌ அரக்கனால்‌ 
தமக்கு மீண்டும்‌ என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சும்படி வந்தான்‌. 

பயிலெயிற்று இரட்டைப்‌ பணை மருப்பு ஓடிய எல்லாச்‌ கருமங்களிலும்‌ 
பயீல்‌ன்ற பற்களாயெ இரண்டு பணைத்த கொம்புகளும்‌ ஓடிதலாலே, பரி ' 
பவம்‌ சுமந்த பூமியிலே தாங்கவொண்ணா அவமானத்தைப்‌ பொறுத்த. 


சுந்தா காண்டம்‌ 83 


கயிலையிற்‌ நிரண்ட முரண்‌ டொடர்‌ தடந்தோள்‌ 
கனகன துயர்வரங்‌ கடந்த 
அயிலெயிற்‌ நரியின்‌ சுவடுதன்‌ கரத்தால்‌ 
அளைந்தமாக்‌ சுரியில்றின்‌ றஞ்ச. 5 


59 ந சாத்துங்‌ கலவையும்‌ பூணும்‌ 
வயங்குநுண்‌ தூசொடு காசும்‌ 
சேரலையின்‌ தொழுதிக்‌ கற்பகத்‌ தருவும்‌ 
மிதிகளூங்‌ கொண்டுபின்‌ தொடரப்‌ 
பாலின்வெண்‌ பரவைத்‌ திரை கருங்‌ கிரிமேற்‌ 
பரந்தெனச்‌ சாமரை பதைப்ப 
வேலைநின்‌ றுயரு முயலில்வெண்‌ மதியின்‌ 
வெண்குடை மீதுற விளங்க. ப] 
60 கேடகத்‌ தோடு மழுவெழுச்‌ சூலம்‌ 
அங்குசங்‌ கப்பணங்‌ கிடுகோடு 
ஆடகச்‌ சுடர்வாள்‌ அமில்சிலை குலிச 
முதலீய ஆயுத மனத்கிம்‌ 
யான்‌] மயில்‌ அடித்து ஒழுக்கன்‌ அனைய மா மதத. மனிலின்‌ கங்கர்‌ 
போன்று அத்தகைய பெரிய மதநீர்ப்‌ பெருக்கனையுடைய, மாதிரக்‌ காவல்‌ 
மால்‌ யானை--இசைகளைக்‌ காவல்‌ புரியும்‌ பெரிய யானைகள்‌; நின்று அஞ்ச 
முன்பு மருப்பிழந்தோம்‌; இப்பொழுது உயிருக்கும்‌ ஆபத்து நேருமோ என்று 
தகைத்து மனங்கலங்கும்படி, (வந்தான்‌. அவை எங்ஙனம்‌ அஞ்சனவெனின்‌;- 
இரணியனை வென்ற நரசிங்கத்தின்‌ அடிச்சுவட்டைக்‌ கையினால்‌ அரைந்த 
யானையைப்போன்று அஞ்சின. கயிலையைப்போலப்பருத்த வலிமை பொருந்‌ 
இய பரந்த தோள்களையுடைய கனகன்‌. - கனகன்‌-—இரணியன்‌. அவ்விரணிய 
னது சிறந்த வரங்களையெல்லாம்‌ பயனில வாக்கிய, கூரிய பற்களையுடைய 
சிங்கம்‌. 
59. மாலை சாந்தம்‌ முதலியன கொண்டு சிலதியர்‌ பின்னேவர, பக்கங்‌ 
களிலே சாமரை வீச, மேலே வெண்குடை விளங்க வந்தான்‌. 
சாந்து கலவையும்‌ சந்தனச்‌ சாந்தும்‌; உம்‌- இசை நிறை, வயங்கு நுண்‌ 
தூசொடு காசும்‌_விளங்குகின்‌ற மெல்லிய ஆடையோடு இரத்தினங்களும்‌, 
சோலையின்‌ தொழுதிக்‌ கற்பகத்தருவும்‌-கூட்டமாகிய சோலையாகிய கற்பக 
மரமும்‌. நிதிகளும்‌--சங்க நிதி பதும நிதிகளும்‌. ஆய இவற்றையெல்லாங்‌ 
கொண்டு பின்னே வரவும்‌, வெண்மை நிறமுள்ள பாற்கடலின்‌ திரைகள்‌ கறிய 
மலையின்‌ மேற்‌ பரவினற்போன்று சாமரை அசைந்து வீசவும்‌, கடலினின்று 
அப்பொழுதெழுந்த களங்கம்‌ நீங்கிய முழுமதிபோன்று வெண்குடை தலைக்கு 
மேலே விளங்கவும்‌. (வந்தான்‌. 
60.. வல்லரக்கியர்‌ பலவித ஆயுதங்களைச்‌ சுமந்து தொடர வந்தான்‌ 


84 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


நாடகைக்‌ சிட்டி எறுழ்வலிக்‌ கமைந்த 
தகைமையர்‌ தடவரை பொரறுக்குஞ்‌ 
சூடசுத்‌ தடக்கைச்‌ ச௬ுடுசினம்‌ தடுபோர்‌ 
அரக்கியர்‌ தலைதொறுஞ்‌ சுமப்ப. 7 


61 இளையதோர்‌ நன்மை எறுழ்வலி அரக்க 
ரேந்தல்வந்‌ தெய்துகன்‌ முனை 
அனையதோர்‌ தன்மை அஞ்சனை சிறுவன்‌ 
கண்டனன்‌ அமைவுற தோக்கி 
வினையமுஞ்‌ செயலும்‌ மேல்விளை பொருளும்‌ 
இவ்வழி விளங்குமென்‌ றெண்ணி 
வனைகழ லிராமன்‌ பெரும்பெய ரோதி 
இருந்தனன்‌ வந்தயன்‌ மறைந்தே. 8 
02 ஆயிடை யரக்கன்‌ அரம்பையர்‌ குழுவும்‌ 
அல்லவும்‌ வேறயல்‌ அகல 
மேயினன்‌ பெண்ணின்‌ வீளக்கெனுந்‌ தகையாளன்‌ 
இருந்துழி ஆண்டவள்‌ வெருவிப்‌ 


கேடகம்‌ பரிசை; தடை கருவி. மழு--கோடரி, எழு--இருப்புலக்கை, 
அப்பணம்‌ இருப்பு நெருஞ்சி முள்‌ உள்ள ஓர்‌ ஆயுதம்‌. . டுகு-கேடகம்‌ 
போன்று படையைத்‌ தடைசெய்யும்‌ ஓர்‌ ஆயுதம்‌. அயில்‌--வேல்‌, குலிசம்‌-- 
வச்சிராயுதம்‌. இவை முதலிய எல்லா ஆயுதங்களையும்‌ அரக்கியர்‌ தலையின்மீது 
சுமந்து தொடர, வந்தான்‌, எப்படிப்பட்ட அரக்கியர்‌ எனின்‌: தாடகை 
யைக்காட்டி.லும்‌ இருமடங்கு பெரு வலியையுடைய அரக்கியர்‌; வளைகளை 
யணீந்த பெரிய கைகளையுடைய அரக்கியர்‌; பெரங்‌ எழுங்கோபத்தோடு 
பகைவரைக்‌ கொல்லும்‌ போர்த்தொழில்‌ வல்ல அரக்கியர்‌. எறுழ்‌ வலி--பெரு 
வலிமை. ஆடகம்‌--பொன்‌. 


61. இங்ஙனம்‌ பெரிய ஆடம்பரத்தோடு வந்தவனை அனுமன்‌ கண்ட 
னன்‌; தான்‌ செய்ய வேண்டுவதை ஆலோசித்து 'வினையம்‌ முதலியன இவ்வழி 
வீளங்கும்‌', என்று இராமபிரான்‌ பெயரோதியபடி பக்கத்திலே சென்று மை றந்‌ 
இருந்தான்‌. 

எறுழ்‌ வலிமிக்க வலி. ஏந்தல்‌-அரசன்‌. நோக்கி வந்து மறைந்து 
கின்றனன்‌. வினையம்‌- வஞ்சனை. மேல்‌ வினைபொருள்‌--இணி நடக்குங்‌ கருமம்‌. 


62. ஆயிடை-அப்பொழுஅ. அல்லவும்‌-ஏனைய அரக்யெர்‌ முதலிய 
குழுவும்‌. மேயினன்‌- சென்றடைந்தான்‌. எங்கே எனின்‌; பிராட்டி இரும்‌ 
அழி. ஆண்டு அப்பொழுது. பொறி புள்ளி. வரி-கோடு, எ றும்‌ வலி 
எதிர்‌ நிற்க முடியாத பெருவலி. காய்‌ சினம்‌--வெம்பிய கோபம்‌. உழுவை 
புலி, கண்ட மாத்திரத்திலே பெரிய அச்சம்‌ தருன்ற கோபம்‌ முதலிய 


சுந்தர காண்டம்‌ 85 


போயின உயிர ளாமென நடுங்கிப்‌ 
பொறிவரி எறுழ்வலிப்‌ புகைக்கண்‌ 
காய்சின உழுவை தின்னிய வந்த ்‌ 
கலையிளம்‌ பிணையெனக்‌ கரைந்தாள்‌. 9 
வேறு 
63 கூசி ஆவி குலைவுறு வானையும்‌ 
ஆசை யாலுயிர்‌ ஆசழி வானையும்‌ 
காசில்‌ கண்ணினை சான்றெனக்‌ கண்டனன்‌ 
ஊச லாடி உளையும்‌ உளத்தினான்‌. 10 


இனத்தைச்‌ சேர்ந்த இளம்‌ பெண்மான்‌, முன்பு மானிளம்‌ பேடை வெம்‌ 
புலிக்‌ குழாத்‌து அகப்பட்டதன்னாள்‌, இப்பொழுது பொறிவரி எறுழ்‌ வலிப்‌ 
புகைக்‌ கண்‌ காய்சின உழுவை இன்னிய வந்த கலையிளம்‌ பிணையென நடங்க 
உடலும்‌ உயிரும்‌ உருஇனாள்‌. கரைந்தாள்‌--உருஇனாள்‌; நீரிலிட்ட உப்பு முதலி 
யன போன்று உருச்‌ சிதைந்தாள்‌. முன்பு மென்‌ மருங்குல்போல்‌ மெலிந்த 
உடல்‌ இப்பொழுது உருத்தெரியாதபடி சிதையலாயிற்று. 

63. - கூ9--உடல்‌ நடுங்கி, ஆசு அழிவான்‌ கட்டுக்‌ குலைபவன்‌: இரா 
வணன்‌. காசுகுற்றம்‌. ஊசலாடி உளையும்‌ உளத்தினான்‌—தத்தளித்து 
வருந்துகின்ற மனத்தினனாகய அனுமன்‌. (சுந்தர: 182.) 


45. அரக்கியர்‌ தெழிப்புரை. 


அனுமன்‌ மறைந்து நின்று காண, இராவணன்‌ தகாதன 
கூறிப்‌ பிராட்டியை அச்சுறுத்தியதுமன்‌ நி, காவ லரக்கியரை 
கோக்க, “பயத்தாலோ ஈயச்‌,சாலோ இவளை வயப்படுத்அுமின்‌; 
இன்றேல்‌ கஞ்சுமக்காவேன்‌; என்று ஏச்சரிக்கை செய்து 
போயினான்‌. அவன்‌ போனபின்பு அரக்கியர்‌ : தம்‌ தலைவன்‌ 
கட்டணையை உடனே நிறைவேற்ற முற்பட்டு, பிராட்டியைத்‌ தம்‌ 
மனம்‌ போனபடியெல்லாம்‌ ஏூ அச்சுறுத்திய பெற்றியைக்‌ 
கும்‌ இப்பகுதி. 


முன்னரே அரவு நுங்கியுமிழ்ந்த மதியம்‌ போன்று கூச 
ஆவி குலைவுற்ற நிலையிலிருந்த சிசாரிராட்டியை, இரக்கம்‌ என்‌ 
பஅ ஒரு சிறிதும்‌ இல்லா த வன்மருங்குல்‌ வாளசக்கியர்‌ பெரிய 


8G கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஆரவாரத்துடன்‌ அதட்டி, தம்மனம்‌ போனபடி யெல்லாம்‌ புண்‌ 
ணிற்‌ கோலிட்டாலன்ன' வன்சொற்பேசி அச்சு த்தலாயினர்‌, 
இவ்வரக்யெர்‌ வாய்தர்த பேச்சு அவர்‌ தலைவன்‌ செய்த எச்சரிக்‌ 
கையினாற்‌ கிளர்ந்த ஆவேசத்கை அடிப்படையாகக்கொண்ட அ. 
கற்பின்‌ தூய்மையையோ, பிறர்‌ படும்‌ இன்பத்தின்‌ இயல்பை 
யோ ஓரு சிறிதும்‌ கனவிலும்‌ அறியா த ஈரமற்ற மூட அக்டியர்‌ 
தமக்கு ஒருரேர உணவிற்கும்‌ பற்றுக, உதவியற்ற நிலைமையி 
லிருந்த ஒரு பெண்பாலை, கான்முகன்‌ வழித்தோன்றலா இய 
தங்களசசன்‌ விரும்புவது ஒரு பெருப்‌ பேறாயிருப்பவும்‌, அவள்‌ 
அன்னவன்‌ மனம்‌ நோகும்படி. வெய்யமாற்ற முரைத்த காரணம்‌ 
யாதென அறிய இயலாதவராய்‌, ஒவ்வொரு குழுவினராக, ஓவ்‌ 
வொரு வகையில்‌ கெழித்துரைக்கலாயினர்‌. ஒரு சிலா, “தின்‌ 
மின்‌, தின்மின்‌', என்று அச்சுறுத்தினர்‌! ஒரு சிலர்‌, “எங்கள 
சன்‌ கூறியதில்‌ புன்மை ஒன்றுமில்லை? என்றனர்‌. வேறு இலர்‌ 
அச்சம்‌ விரவிய ஈகயமொழி கூறி, மறுபடியும்‌ ஆலோசிக்கும்படி 
கூறினர்‌. மற்றுஞ்‌ சிலர்‌ கடுமையாக அச்சுறுத்தினர்‌. பின்பு 
யாவரும்‌ ஒன்று கூடி, (இவள்‌ நெஞ்சுரத்தைப்‌ பார்‌”, என்று 
இடி.த்ன்சைக்கனர்‌. . ௮வ்வசக்கிமாருடைய மனோபாவத்தை 
மட்டுமன்றி, அன்னவர்‌ பேச்சின்‌ குரூரமான பண்பையும்‌, 
படையேர்தி முடுகிச்‌ சென்ற ஆரவார த்தையும்‌ செறித்துக்‌ 
காட்டுவன இப்பகுதிபிலே காணப்படும்‌ ஓலிமிக்க பாடல்கள்‌. 

மேலும்‌ பிராட்டி ௮டைக்த அன்பத்தின்‌ உச்சநிலையை 
இப்பகுதியிற்‌ காணலாகும்‌. 

(தெ. ப:--றிந்தனைப்‌ படலம்‌: 16—80.] 
64 முன்முன்‌ நின்றார்‌ கண்கனல்‌ சிந்த முடுகுற்றார்‌ 

மின்மின்‌ னென்னுஞ்‌ சூலமும்‌ வேலும்‌ இவையோச்சிக்‌ 

கெொன்மின்‌ கொன்மின்‌ கொன்று குறைத்துக்‌ குடராரத்‌ 

தின்மின்‌ 'தின்மின்‌ என்று தெழித்தார்‌ சிலரெல்லாம்‌. il 


64. முன்‌ முன்‌ நின்றார்‌ நான்‌ முன்‌ நீ முன்‌ என்று போட்டியிட்டு முற்‌ 
படலாயினர்‌; இராவணன்‌ இட்ட கட்டளையை நிை றவேற்றுவதில்‌ இருந்த 
வேகம்‌ இருந்தபடி. கண்‌ கனல்‌ சிந்த கண்கள்‌ தாமாகவே ரெருப்புப்பொறி 
தெற. முடுகுற்றார்‌-வீரையலானார்‌. மின்‌ மின்‌ என்னும்‌ குலமும்‌ வேலும்‌ 
இவை ஓச்சி மின்னல்‌ போன்று கண்‌ கூசும்படி ஒளி வீசுன்ற குலம்‌, வேல்‌ 
முதலிய ஆயுதங்களே உயர்த்தியபடி நின்று, (கட்டனையிடலாயினார்‌.] 
குறைத்‌ த கண்டங்‌ கண்டமாக வெட்டி. சிலரெல்லாம்‌ தெழித்தார்‌--ஒரு 
குழுவீனர்யாவரும்‌ அச்சுறுத்தும்‌ பொருட்டு அதட்டினர்‌. 


சுந்தர காண்டம்‌ 87 


95 வையம்‌ தந்த நான்முகன்‌ மைந்தன்‌ மகன்மைந்தன்‌ 

இயன்‌ வேதம்‌ ஆயிரம்‌ வல்லோன்‌ அறிவாளன்‌ 

மெய்யன்‌ புன்பால்‌ வைத்ததை யல்லால்‌ வினைவென்றோன்‌ 

செய்யும்‌ புன்மை யாது கொ லென்றார்‌ சிலரெல்லாம்‌. 2 
06 மண்ணில்‌ தீய மானுடர்‌ தத்தம்‌ வழியோடும்‌ 

பெண்ணில்‌ தீயோய்‌ நின்முதல்‌ மாயும்‌ பிணி செய்தாய்‌ 

புண்ணில்‌ கோலிட்‌ டாலன சொல்லிப்‌ பெொதுநோக்கால்‌ 

எண்ணிக்‌ காணாய்‌ மெய்ம்மையு மென்றார்‌ சிலசெல்லாம்‌, 8 
67 புக்க வழிக்கும்‌ போந்த வழிக்கும்‌ புகைவெந்தீ 

ஓக்க விதைப்பா யுற்றனை யன்றோ உணர்வீல்லாய்‌ 

இக்க ணமிற்றாய்‌ முந்தின மெல்லாம்‌ இனிவாழாய்‌ 

சிக்க வுசைத்தேம்‌ என்று தெழித்தார்‌ சிலரெல்லாம்‌. 4 


65. அவர்கள்‌ அப்படி. அச்சுறுத்த மற்றொரு குழுவினர்‌ தமக்கு இயல்‌ 
பாதிய மனோபாவம்‌ தோன்ற ஈயத்தாற்‌ காரியங்‌ கொள்வார்‌ போன்று பேச 
லுூற்றனர்‌. வையம்‌ தந்த நான்‌ முகன்‌ மைந்தன்‌ மகன்‌ மைந்தன்‌--'பூவிலோன்‌ 
புதல்வன்‌ மைந்தன்‌ புதல்வன்‌ புதல்வி' என்று குர்ப்பககை கூறியது போன்று 
குலப்பெருமையைச்‌ - சுட்டுகன்றனர்‌. ஐயன்‌--உலூற்குத்‌ தலைவன்‌. உன்‌ 
பால்‌ மெய்யன்பு வைத்தது ஏற்றமேயன்றி இழிதகவோ?! அவனோ தொடங்யெ 
செயலில்‌ வெற்றியன்‌ றி மற்றொன்று அறியான்‌. அப்படிப்பட்டவன்‌ செய்யும்‌ 
புன்மை யாது! என்று மற்றொரு குழுவினரில்‌ யாவரும்‌ ஒன்று சேர்ந்து 
கூறுவாராயினர்‌. 

66. மற்றொரு குழுவினர்‌ நீ செய்த பிழையை எண்ணிக்‌ காண்‌ 
என்றனர்‌. 

மானிடர்‌ தத்தம்‌ வழியோடும்‌ மண்ணில்‌ திய-மனித வருக்கம்‌ முழுவ 
தும்‌ அடியோடு இம்மண்ணேடுமண்ணாப்‌ அற்றுப்போகும்படி. பெண்களுள்‌ 
இயவளாஇிய நீ, உனது உடலும்‌ உயிரும்‌ மாயும்படியான நகோய்போற்‌ 
கொடிய செயலைச்‌ செய்துவிட்டாய்‌; எங்கனமெனின்‌, புண்ணிலே கோலை 
விட்டாற்போன்ற சொற்களைப்பே?ி, ஆகவே நடவு நிலை்மையோடு யோசித்‌ 
துப்பார்‌; அப்பொழுது நாங்கள்‌ சொன்ன உண்மை உனக்கு வீளங்கும்‌. 
என்றார்‌ சிலர்‌. 

67. அடுத்த குழுவினர்‌ கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றனர்‌. புகுந்த 
குலத்திற்கும்‌ பிறந்த குலத்திற்கும்‌ புகைன்ற கடு நெருப்பை ஏக காலத்தில்‌ 
வைத்தாயன்றோ!? அது உன்‌ அறிவுக்‌ கேட்டினால்‌ வந்ததன்றோ? இப்படியே 
பிடிவாதஞ்‌ செய்தால்‌ இக்கணமே உன்னைக்கொன்று விடுவோம்‌. ஆனால்‌ 
அங்ஙனஞ்‌ செய்யாமல்‌ ஆபத்து வருவதற்கு முன்னமேயே கூறுதின்றோம்‌: 
இனிமேலாவது வாழ்வதற்குரிய வழியைப்‌ பார்‌. உனக்குப்‌ படும்படி சொல்ல 
வேண்டுவனவற்றை யெல்லாம்‌ சொல்லிவிட்டோம்‌; எங்கள்‌ பாரந்தீர்ந்தது; 
இனி உன்பாடு'; என்று மற்றொரு குழுவினர்‌ அதட்டினர்கள்‌. 


88 கம்பர்‌ கவிதைச்‌ கோவை 


65 கொல்வா னுற்றோர்‌ பெற்றிமை யாதுங்‌ குறையாதாள்‌ 
வெல்வான்‌ நங்கோன்‌ தின்னுமின்‌ வம்மென்‌ பவர்மெய்யும்‌ 
வல்வாய்‌ வெய்யோன்‌ ஏவனு மெல்லாம்‌ மனம்வைத்தாளன்‌ 
நல்லாள்‌ நல்ல கண்கள்‌ கலுழ்ந்தே நகுகின்றாள்‌. 5 


68. அரம்யெர்‌ தன்னைப்‌ பேச்சினாலையே கொல்லுமாறு அச்சுறுத்திய 
கொடுந்தன்மையினாலும்‌ தன்‌ மனவுறுதி குறையாதவள்‌. அப்படி அவள்‌ 
நின்றதைக்கண்ட அரம்யெர்‌, ரீங்கள்‌' அஞ்சன்மின்‌; வெற்றி நம்மரசனுக்கே; 
சொன்னபடி. நடவாவிடின்‌ இவளைத்‌: இன்மின்‌ என்று எல்லாரும்‌ ஒன்று 
சேர்கீறு மறுபடியும்‌ கூறினர்‌. அப்படிக்‌ கூறியவரது உடலின்‌ பரபரப்பையும்‌ 
அதற்குக்‌ காரணமான இராவணன்‌ இட்டிருந்த கட்டனையையும்‌ எல்லாம்‌ 
மனத்தில்‌ எண்ணினாள்‌. எண்ணிய ஈல்லாளாயெ பிராட்டியின்‌ துயரம்‌ ஒரு 
படி. மிகுந்து, அஃது உள்ளடங்காமை கண்ணீராக வெளிப்பட, அழுகை 
சிரிப்பாக மாறித்‌ துன்பச்‌ சிரிப்புச்‌ சிரித்தாள்‌. 


40. உயீர்துறக்கத்‌ துணிந்த பிராட்டியை 
அனுமன்‌ சந்தித்தமை 


இராவணன்‌ வர்து போன பின்பு அரக்கியர்‌ வாய்க்கு வந்த 
படியெல்லாம்‌ பேசியது கேட்டுச்‌ அன்பத்தின்‌ உச்சநிலையை 
யடைந்த சிதா பிராட்டி விபீடணன்‌ மகள்‌ இரிசடை தேற்ற ஒரு 
வாஅ தேறியிருந்கனள்‌. அரக்கியர்‌ நெருக்குகலும்‌ ஒருவாறு 
அடங்கிற்று. அச்சமயம்‌ மறைவிலிருர்க அனுமன்‌ அதுவே 
பிராட்டியைக்‌ காண்டற்கொத்த காலம்‌ என்று கருதி ஒரு மர்‌ 
இச வித்தைசெய்ப, அரக்கியர்‌ யாவருந்‌ அஞ்சலுற்றனர்‌. ஒரு 
பொழுதுஞ்‌ அஞ்சா காரும்‌ அஞ்சு சல்கண்ட பிராட்டி, பழைய 
படி. அயரம்‌ கலையெடுப்ப, இராமபிரான்‌ வாராமையைக்‌ குறித்த 
மீண்டும்‌ பலவாறு சிச்திக்கலுற்று மனந்‌ களா, “உயிருள்ள 
வசையில்‌ அன்பமெயாம்‌' என்ற எண்ணம்‌ உள்ளுள்ளே எழ, 
அர்நிலையில்‌ தன்‌ உதவியற்ற நிலையைப்பற்றி ஆசாயலுற்று, மூன்‌ 
னைய அன்பமிகுதியினால்‌ அறிவு கலங்கி, உயிரை நீப்பான்‌ 
அணிர்து ஒரு மாதவிப்‌ பொ அம்பர்‌ எய்தினாள்‌. அன்னம்‌ 
அவள்‌ தன்னிலைமையை ஆராய்ந்தது முதல்‌ அனுமனைக்‌ கண்டு 
பெசிபஅவசையில்‌ நிகழ்க்தவற்றைக்‌ கூறுவது இப்பகுதி. 


சுந்தா காண்டம்‌ 89 


இராமடபிரானைப்‌ பிரிந்த நாள்‌ முதல்‌ அவனையே நினைந்து, 

அவன்‌ வசவு கோக்க, வாராமையால்‌ உயிர்‌ பதைத்து உணர்வு 
ஓய்ச் காள்‌. இராவணன்‌ வருகையும்‌ அரக்கியர்‌ கெழிப்பும்‌ அவ 
ளஅ அயமத்தைப்‌ பன்மடங்கு மிகுவிக்சு, அன்பத்தின்‌ உச்ச 
நிலையை எய்தினாள்‌. அனுமன்‌ செய்த விஞ்சையினால்‌ காவலர்‌ 
கியர்‌ அஞ்சக்‌ கண்டாள்‌. ஒரளவு திரிசடையின்‌ கேறுதலாற்‌ 
படிந்திருந்த அயம்‌ தலையெடுப்ப, பற்பல எண்ணி, எப்படியும்‌ 
அன்ப விடுகலை பெறவேண்டுமென்ற உணர்ச்சி மேலிட்ட நிலை 
யில்‌, கலங்கிய அறிவுடன்‌ தான்‌ அர்கிலையிற்‌ செயற்பாலது 
யாதென அசாயலுற்றனள்‌. அங்ஙனம்‌ அராய்க்தபொழுஅ உயிர்‌ 
அறத்தலே செயற்பாலது என்று அணிவதற்நிசைந்கு காரணம்‌ 
களே அவள்‌ இந்தனையில்‌ பெரிதும்‌ இடம்‌ பெற்றன. அதலால்‌ 
இறத்தலே அறத்தினாற என்ற முடிவிற்கு வந்து ஒரு தனியிடம்‌ 
நாடிச்‌ சென்றாள்‌. 


அவளது செயலையும்‌ நிலைமையையும்‌ அவதானிக்க மாருதி 
அவள்‌ உள்ளக்கருக்கை உய்த்‌அணர்ர்கு, கெஞ்சர் துணுக்குற்று, 
மெய்திண்டக்‌ கூசி, அவள்‌ முன்னே வெளிப்பட்டுத்தோன்றி, 
தான்‌ இராமதூதன்‌ என்று அறிவீத்து, அடிவணம்கி நின்றான்‌. 
சிதாபிராட்டி அவனை வேடம்‌ மாறிய வஞ்சனை அரக்கனோ 
என்று ஒரு கணம்‌ ஐயு.ற்றனளேனும்‌, அவன்‌ பேசிய சொற்க 
ளால்‌ அந்த ஐயம்‌ நீங்கி, முதலில்‌ கன்‌ அறிவினாலாராய்க்து 
அவன்‌ ஈவையிலன்போலும்‌ என்று கருதி, பின்பு அவனை எய்த 
மோக்யெவழித்‌ தன்‌ அசத்தெழுந்த அன்புணர்ச்சியால்‌, அவன்‌ 
தூயன்‌, வினவுதற்குரியன்‌ என்று துணிந்து, (விர! நியாவன்‌?' 


என்று கேட்டாள்‌. 


அப்பிராட்டியின பெருக்‌ அன்ப நில்மையையெல்லாவ்‌ 
கண்டுணர்ந்த மாருதி, தான்‌ கூறிய விடையில்‌, இராமபிரான்‌ பிரி 
வாற்றாது பட்ட அன்பம்‌; போர்க்கு ரிய முயற்கெள்‌ ஈடைபெறு 
கல்‌, வாலியைக்கொன்று சுக்ரீவனை த்‌ அணைபிடி த்தது முதலிய 
செய்திகளையும்‌ நுண்ணுணர்வினோடு ஈன்கு இசைவித்‌அக்கூறி, 
அவள அ கழிபெருர்‌ அயர த்தைப்‌ பெரும்‌ பேருவையாக மாற்றி 
னன்‌. முன்பு வெய்துந லொடுங்கும்‌ மேனி இப்பொழுது 
வானுற வளர்வதாயிற்று; மருந்தும்‌ உண்டுகொல்‌ யான்சொண்ட 
12 


00 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ரொய்க்கு என்று மெலிந்தவள்‌ இப்பொழு.அ உய்தல்‌ வந்துற 
றதொவென்று கனிகூர்க்தாள்‌; முன்பு கண்கள்‌ கலுழ்க்து ஈடும்‌ 
கனவள்‌ இப்பொழுது ஆனந்தம்‌ கண்ணீர்‌ சொரியலானாள்‌. ஒரு 
குணம்‌ அன்ப மலையின்‌ உச்சியில்‌ நின்று மே விழுந்து தன்னை 
மாய்க்க முற்பட்டவள்‌, சொல்லின்‌ செல்வனாகிய அனுமன்‌ வரு 
கையினாலும்‌ பேச்சினாலும்‌, மறுகணம்‌ இன்ப மலையின்‌ முடியில்‌ 
அனந்த அருவிபாய நின்ற நிலைமாற்றக்தை, ஆசிரியர்‌ இப்பகு 
தஇயிற்‌ சிரியகொரு முறையிற்‌ காட்டுஇன்றார்‌. 


[தெ. ப: உருக்காட்டு படலம்‌ 11-117; 19—38.] 


69 பொறையிருந்‌ தாற்றிஎன்‌ உயிரும்‌ போற்றினேன்‌ 
அறையிருங்‌ கழலவற்‌ காணும்‌ ஆசையால்‌ 
திறையிரும்‌ பல்பகல்‌ நிருதர்‌ நீள்நகர்‌ 
சிறையிருந்‌ தேனையப்‌ புனிதன்‌ தீண்டுமோ. 1 


70 உன்னினர்‌ பிறரென வுணர்ந்தும்‌ உய்ந்தவர்‌ 
சொன்னன சொன்னன செவியில்‌ தூங்கவும்‌ 


09. இதுமுதல்‌ பத்துச்‌ செய்யுள்கள்‌ சதாபிராட்டி தன்னுள்ளே 
சநத்து உயிர்‌ அறப்பதாக முடிவு செய்ததைக்கூறும்‌. 


பொறையிருந்‌.து ஆற்றி- வரவர வளர்ந்து வருன்ற பொறுக்க முடியாத 
துன்பமாகிய பெரும்‌ பாரத்தை நீண்டகாலம்‌ பொறுத்தலாகய செயலை 
ஆற்தியதோடு; என்‌ உயிரும்‌ போற்றினேன்‌--போகத்‌ அடி. துடிக்கின்ற என்‌ 
உயிரையும்‌ ஓடாமற்‌ காத்துவைத்தேன்‌. எதனால்‌ எனின்‌; அறை இரும்‌ 
கழலவன்‌ கானும்‌ ஆலசையால்‌-- தூரத்‌ தில்‌ வரும்பொழுதே, வருகையை அறி 
வீப்பது போன்று ஓலிக்கன்ற பெரிய வீரக்கழலையுடைய இராகவனை ஏறு 
சேவகத்தோடு .காணவேண்டுமென்னும்‌ ஆசையினால்‌, இவ்வளவு காலம்‌ 
இப்படிப்‌ பாடுபட்டும்‌ பயனற்றது போலாயிற்று; ஏனெனில்‌ நி ற இரும்‌ 
பல்‌ பகல்‌--ஒரு நாள்‌ ஓரூழியாக நீண்டு அவ்வளவு காலமும்‌ துன்பம்‌ நீ றந்த 
பல காள்களென்னும்‌ பல்லூழிக்காலம்‌; நிருதர்‌ நீள்‌ நகர்‌--அரக்கர து பெரிய 
நகரின்‌ கண்ணே; சிறையிருந்தேனை—ஒறையிலே மனந்தரித்திருந்து தூய்மை 
யிழந்த என்னை. அத்தூயவன்‌ ஏற்‌ அக்கொள்வானோ! கொள்ளான்‌. 


70. தன்‌ பிழைக்கு இரங்கி வருந்துகின்றாள்‌. பிறர்‌ நெஞ்ரிற்‌ புகத்‌ 
தகாத என்னைப்‌ பிறர்‌ விரும்பினர்‌ என்று தெரிந்தவுடனேயே என்‌ உ 
தானாகவே போயிருக்கவேண்டும்‌; அப்படிப்‌ போகாத உயிரோடு இருந்தது 
மன்றி அன்னார்‌ கூறிய சொற்களெல்லாம்‌ சொல்லி.ப பண்புடன்‌ என்‌ செவியை 


வீட்டு நீங்காது கெடிது கலிய, அதையும்‌ பொருட்படுத்தாமல்‌ கரே பெரி 


சுந்கர காண்டம்‌ 01 


மன்னுயிர்‌ காத்திருங்‌ காலம்‌ வைகினேன்‌ 
என்னின்வே றரக்கியர்‌ யாண்டை யார்கொலோ, 2 


71 சொற்பிரி யாப்பழி சுமந்து தூங்குவேன்‌ 

தற்பிறப்‌ புடைமையும்‌ நாணும்‌ நன்றரோ 

கற்புடை மடந்தையர்‌ கதையு ளோர்கள்தாம்‌ 

இற்பிரிந்‌ தய்த்தவர்‌ யாவர்‌ யானலால்‌. 3 
72 பிறர்மனை எய்திய பெண்ணைப்‌ பேணுதல்‌ 

திறனல: தென்றுயிர்க்‌ கிறைவன்‌ தீர்ந்தனன்‌ 

புறனலர்‌ அவனுறப்‌ போது போக்கியான்‌ 

அறனல தியற்றிவே றென்கொண் டாற்றுகேன்‌. மீ 
73 எப்பொழு திப்பெரும்‌ பழியின்‌ எய்தினேன்‌ 

அப்பொழு தேஉயிர்‌ துறக்கும்‌ ஆணையேன்‌ 

ஓப்பரும்‌ பெருமறு உலகம்‌ ஓதயான்‌ 

துப்பழிந்‌ துய்வது துறக்கத்‌ துன்னவோ. ம 


தென்றும்‌ அதனைப்‌ போகாமற்‌ காத்தலே பெரிய செயலென்றும்‌, இப்படி. ஒரு 
நாளன்று, சில நாளல்ல, நெடுங்காலம்‌ வாழ்வுகந்து இருந்தேன்‌: ஆதலால்‌ 
அரக்இயர்‌ யாவருள்ளும்‌ வல்லரக்கி யானே; என்னைப்போன்றவர்‌ அரக்யெருள்‌ 
வேறு யாருளர்‌? வேறு இடங்களிலும்‌ இலரே யாவர்‌. 

71. என்னைப்பற்றிப்‌ பேசத்தொடங்கனால்‌ புறியோடன்றி ஓரு சொல்‌ 
வாராது; அத்தகைய தாங்குதற்கரிய பெரும்‌ பழியைச்‌ சுமக்தபடு. கவலையற்று 
உயிர்‌ வாழ்பவளாகிய எனது நழ்பிறப்புடைமை, நாணம்‌ இவை நன்று 
மீருந்தன! இங்ஙனம்‌ பழியோடு வாழ்ந்த பின்பு குடிப்பிறப்பு நாணம்‌ முதலிய 
வற்றைப்பற்றி நினைக்கவும்‌ இடமுண்டோ இல்‌ பிரிந்த கணவனைப்‌ பிரிந்து, 
உய்ந்தவர்‌- உயிரோடு வாழ்ந்தவர்‌. 

£2. பிறனொருவனுடைய வீட்டில்‌ அட.வைத்த பெண்ணைத்‌ தான்‌ மறு 
படி ஏற்றுக்கொள்ளுதல்‌ அறத்திறனாகாது என்று என்னுயிர்த்‌ ல்‌ 
இராமபிரான்‌ கைவிட்டனனாதல்‌ வேண்டும்‌; அப்படி. அவன்‌ தட அர 
யான்‌ உயிர்‌ தரித்‌இருப்மீன்‌ தரயவனாய அவனுக்குப்‌ பழிவரும்‌/ அப்படி 
அவனுக்குப்‌ பழி வளரும்ப(. யான்‌ பொழு துபேரக்‌9 அறனல்லாத A லுவலஃபச்‌ 
செய்து, என்ன ஆதாரத்தைக்‌ கொண்டு இனி என்‌ பழியோடு அவன்‌ பழியை 
யும்‌ சித்‌ அக்கொண்டிருப்பேன்‌! 

ரர. எந்தக்கணம்‌ இப்பெரும்பழிக்கு ஆனாயினேனோ ein கணமே 
உயிர்‌ துறக்கவேண்டிய விதியையுடையேனாகய யான்‌, ஓப்பில்லா கீ பெ: ல 
குற்றத்தை உலகம்‌ கூற, உயிரை வீடுதற்காம்‌ ல்‌ டு உயிர்‌ 
தப்பி வாழ்வது எதன்‌ பொருட்டு! இறந்த பின்‌ சுவர்க்கத்தில்‌ என்‌ நாயகனை 
அடைதற்‌ பொருட்டா! 


09 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


74 ' அன்பழி சிந்தைய ராய ஆடவர்‌ 
வன்பழி ச௬ுமக்னுஞ்‌ சுமக்க வானுயர்‌ 
துன்பழி பெரும்புகழ்க்‌ குலத்துள்‌ தோன்றினேன்‌ 
என்பழி துடைப்பவர்‌ என்னின்‌ யாவரே, 6 


76 வஞ்சனை மானின்பின்‌ மன்னைப்‌ போக்ளென்‌ 
மஞ்சனை வைதுபின்‌ வழிக்கொள்‌ வாயெனா 
கஞ்சனை யானகம்‌ புகுந்த நங்கையான்‌ 
உஞ்சனெ ஸிருத்தலும்‌ உலகங்‌ கொள்ளுமோ. 7 


76 வருந்தலின்‌ மானமா அனைய மாட்சியர்‌ 
பெருந்தவ மடந்தையர்‌ முன்பு பேதையேன்‌ 
கருந்தனி முகிலினைப்‌ பிரிந்து கள்வருர்‌ 
இருந்தவள்‌ இவளென ஏச நிற்பனோ. 8 


£4. அங்ஙனம்‌ உயிரை விட்டாலும்‌, அதுவும்‌ இராமபிரானுக்கு ஒரு 
பழியாகுமே என்ற ஐயம்‌ எழ, அவர்களுக்கு அப்பி நேரினும்‌ நேர்க; என்‌ 
கடமையை யான்‌ செய்து முடிப்பேன்‌ என்று சிறிது கோபந்‌ தோன்றக்‌ கூறு 
கின்றாள்‌. 

அன்பாகிய பயிர்‌ தானே வாடி அழியும்படியான மனப்பான்மையை 
யுடையவர்‌ ஆடவர்‌. யான்‌ என்‌ பழிதுடைக்கும்‌ பொருட்டு உயிர்‌ விடுதலால்‌, 
உயிர்‌ வாழ்ந்து யானடையக்கூடிய பழியிலும்‌ வலியதாகிய பழியினை அவர்கள்‌ 
அடையினும்‌ அடைக; அவர்கள்‌ வீரத்திற்கு உற்ற பழியைத்‌ தீர்ப்பது அவர்‌ 
எள்‌ கடன்‌; எனக்குற்ற பழியைத்‌ துடைப்பது என்‌ கடனேயன்றிப்‌ பிறர்‌ 
கடனன்று. வானைப்போலப்‌ பெரியதா துன்பம்‌ என்பதை அனுபவித்தறி 
யாத புகழையுடைய குலம்‌. 

739. இங்ஙனம்‌ வேறுபாடு தோன்றத்‌ தன்னுள்ள மொழிந்தவமி, 
“இருதிறத் தப்‌ பழியினையும்‌ தீர்ப்பவன்‌ அவனன்றோ; ஏன்‌ உயிரைவிட இவ்‌ 
வளவு விரைவு?! என்று உள்ளுள்ளே'ஒரு வினா எழ, அதற்கு விடையிறுப்பது 
போன்று கூறுகின்றாள்‌. ம்‌ 

மஞ்சன்‌--மைத்துனன்‌. பின்வழிக்கொள்வாய்‌ இராமபிரான்‌ சென்ற 
வழியாகவே செல்வாய்‌. உய்ஞ்சனெனிருத்தலும்‌-- தப்பிப்‌ பீழைத்திருந்தாலும்‌. 
நஞ்சனையான்‌—இராவணன்‌. அகம்‌_— வீடு, 

76. தான்‌ உயிர்‌ விடுதற்கு மற்றொரு காரணம்‌ காட்டுகின்றாள்‌, 

வருந்‌ அம்படி ஓன்று நேர்ந்தால்‌ கவரிமானைப்‌ போன்று உயிர்விடுஇன்ற 
பெருமையுடையவர்‌; பெரிய கற்பாகிய தவவொழுக்கம்‌ பூண்டவர்கள்‌; இத்த 
கைய மடந்தையர்‌. முன்பு- முன்னிலையில்‌, இவள்‌ என ஏச நி 'ற்பனோ--இவள்‌ 
என்று சுட்டி ஏச அதையுங்‌ கேட்டுத்‌ தரித்தருப்பேனோ? இராமபிரானே 


என்னைக்‌ கழிப்பிலள்‌ என்றவிடத்தும்‌ உயிர்வாழ்தலுக்கு இடமல்ல, 


சுந்தர காண்டம்‌ 08 


77 அற்புதன்‌ அரக்கர்தம்‌ வருக்கம்‌ ஆசற 
விற்பணி கொண்டருஞ்‌ சிறையின்‌ மீட்டநாள்‌ 
இற்புஈத்‌ தக்கலை யென்னின்‌ யானுடைக்‌ 
கற்பினை எப்பரி சிழைத்துக்‌ காட்டுகேன்‌. 9 


78 ஆதலான்‌ இறத்தலே அறத்தின்‌ ஆறெஞனாச்‌ 
சாதல்காம்‌ பவருமென்‌ தவத்திற்‌ சாம்பினார்‌ 
ஈதலா திடமும்வே றில்லை என்றொரு 
போதுலாம்‌ மாதவிப்‌ பொதும்ப ரெய்தினாள்‌. 10 


79 கண்டனன்‌ அனுமனுங்‌ கருத்தும்‌ எண்ணினான்‌ 
கொண்டனன்‌ துணுக்கம்மெய்‌ தீண்டக்‌ கூசுவான்‌ 
அண்டர்தா யகனருள்‌ தூதன்‌ யானெனாத்‌ 
தொண்டைவாய்‌ மயிலினைத்‌ தொழுது தோன்றினான்‌. 11 


80 அடைந்தனென்‌ அடியனேன்‌ இராமன்‌ ஆணையால்‌ 
குடைந்துல கனைத்தையும்‌ நாடுங்‌ கொட்பினால்‌ 
மிடைந்தவர்‌ உலப்பிலர்‌ தவத்தை மேவலான்‌ 
மடந்தைநின்‌ சேவடி வந்து நோக்கினேன்‌. 12 


77.  அற்புதன்‌--இவ்வளவு காலஞ்‌ சென்றாலும்‌ வருவது திண்ணம்‌ என்‌ 
னும்‌ நம்பிக்கை தோன்றக்‌ கூறுகின்றாள்‌; வாராதவன்‌ போன்று வந்து நீ ற்ப 
வன்‌. ஆசு ௮ற--அ௮டியோடு அழிய. விற்பணி கொண்டு-வில்லின்‌ தொழிலை 
மேற்கொண்டு. இல்‌ புகத்தக்கலை என்னின்‌. இழைத்‌த--ஈம்பிக்கை வரும்படி 
சாதித்து, 2 


£8. அறத்தின்‌ ஆறு-அறம்‌ காட்டும்‌ வழி, சாதல்‌ காப்பவர்‌ காவல்‌ 
புரியும்‌ அரக்யர்‌. சாம்பினார்‌-உறங்னார்‌. இடம்‌--சமயம்‌, போது உலாம்‌ 
மாதவிப்‌ பொ.தும்பர்‌- மலர்கள்‌ அசை9ன்ற ஒரு குருக்கத்தி மரச்செறிவு. 

79. அப்படிச்‌ செல்வதை அனுமன்‌ கண்டனன்‌: உள்‌ நிவந்த சருத்‌ 
தையும்‌ உணர்ந்தான்‌; நெஞ்சம்‌ துணுக்குற்றான்‌. தொண்டை-ஆதொண்‌ 
டைக்கனி. அண்டர்‌ நாயகன்‌ - இராமன்‌. தொழுதபடி வெளிப்பட்டு 
நின்றான்‌. 


80. இராமபிரான்‌ கட்டஃரயால்‌ அடைதற்கரிய இந்த இடத்தை வம்‌ 
தடைந்தேன்‌. உன்னைத்‌ தேடிச்‌ சென்றவர்‌ பலர்‌. அவருள்‌ ன்‌ கொய்த 
தவப்பயனால்‌ நின்‌ மலர. வணங்கப்‌ பெற்றேன்‌. டத எல்லி அசை 
யும்‌ துருவி. கொட்பு-கோட்பாடு. மிடைந்தவர்‌- நெருங்கிச்‌ சென்றவர்‌. 


உலப்பீலர்‌- முடிவில்லா தவர்‌. 


04 கம்பர்‌ சுளிதைக்‌ கோவை 


81 ஈண்டுநீ இருந்ததை இடரின்‌ வைகுறும்‌ 
ஆண்டகை அறிந்திலன்‌ அதற்குக்‌ காரணம்‌ 
வேண்டுமே அரக்கர்தம்‌ வருக்கம்‌ வேரொடு 
மாண்டில ஈநலான்‌ மாறு வேறுண்டோ. 13 


82 ஐயுறல்‌ உளதடை யாளம்‌ ஆரியன்‌ 
மெய்யுற உணர்த்திய உரையும்‌ வேறுள 
கையுறு நெல்லியங்‌ கணியிற்‌ காண்டியால்‌ 
நெய்யுறு விளக்கனாய்‌ நினையல்‌ வேறென்றான்‌. 14 
வேறு 
83 என்றவன்‌ இறைஞ்ச நோக்கி 
இரக்கமும்‌ முனிவும்‌ எய்தி 
வன்றவன்‌ இருதன்‌ அல்லன்‌ 
நெறிநீன்று பொறிகள்‌ ஐந்தும்‌ 
வென்றவன்‌ அல்ல னாகில்‌ 
விண்ணவ னாக வேண்டும்‌ 
கன்றுணர்வு உரையன்‌ தரயன்‌ 
தவையிலன்‌ போலு மென்னா. 15 
81. மீ இந்த இடத்தில்‌ இருந்த விவரத்தை, உன்‌ பிரிவினால்‌ இடரின்‌ 
வைகும்‌ இராமபிரான்‌ அறிந்திலன்‌; அவன்‌ அறிந்திருந்தால்‌ இதுவரை அரக்‌ 
ஈர்‌ குலம்‌ வேரோடு மர.நீஇருக்குமன்றோ? அப்படி மடியாமலிருப்பதே அவன்‌ 
அறிந்திலன்‌ என்பதற்குச்‌ சான்‌. றுகும்‌, வேறு சான்றுகள்‌ கூற இடமுண்டோ? 
காரணம்‌-— சான்று. 


82. இங்ஙனம்‌ கூறுமளவில்‌ பிராட்டியின்‌ ஐயப்பாட்டி.னக்‌ குறிப்பானு 
ணர்ந்த அனுமன்‌ அது நீங்கும்‌ வண்ணம்‌ லெ கூறுகின்றான்‌. 

ஓயுறல்‌-ஓஐயுறவேண்டாம்‌, அடையாளம்‌--இராம தூதன்‌ என்பதை 
யுணர்த்தும்‌ அடையாளம்‌. மெய்யுற--£ மெய்ம்மை யறியும்பொருட்டு. உரை 
யும்‌ வேறு உள--செய்தியும்‌ வேறாக உள்ளன. _கெய்யுறு விளக்கனாய்‌--சான்‌ 
அள, உரையுள என்று கூறக்கேட்டதும்‌ முகத்திலே வெளிப்பட்டுத்‌ தோன்‌ ' 
ஜிய ஓனியையிட்டு இங்ஙனம்‌ விளிக்கின்றான்‌. நினயல்‌ வேறு--விபரிதமாக 
நினைக்கவேண்டாம்‌. 

88. என்று-என்று கூறி, அவன்‌ இறைஞ்ச அனுமன்‌ வணங்க; 
கோக்‌ பிராட்டி நோக்‌. இரக்கமும்‌ முனிவும்‌ எய்‌ -— இராமபிரான்‌ பெயர்‌ 

கூ றநியமையால்‌ ௧1 சுனையும்‌, முனைந்த செயலைத்‌ தடை செய்ததனால்‌ கோபமும்‌ 

அடைந்து. பின்பு தன்‌ நுண்ணறிவினாலே அனுமனப்பற்றித்‌ தன்னுள்‌ ஆரா 
யலுற்றுள்‌. நன்று உணர்வு அவனுடைய அறிவு நன்று, உரையன்‌--௮றி 
வைப்போலவே பேச்சும்‌ நல்லன்‌. தூயன்‌ மனம்‌ தூயவன்‌, ஈவையிலன்‌ 
போலும்‌--அதலாற்‌ குற்றமில்லாதவன்‌ போலும்‌. 


சந்த. காண்டம்‌ 95 


84 அரக்கனே யாக வேறோர்‌ 
அமரனே யாக அன்றிக்‌ 
குரக்கனத்‌ தலைவ னேதா 
னாகுக கொடுமை யாக 
இரக்கமே யாக வந்திய்‌ 
கெம்பிரான்‌ நாமஞ்‌ சொல்லி 
உருக்கன னஅுணர்வைத்‌ தந்தா 


,அமயிரிதின்‌ உதவி யுண்டோ. 10 


85 என நினைந்‌ தெய்த நோக்க 
இரங்குமென்‌ உள்ளம்‌ கள்ளம்‌ 
மனனகத்‌ துடைய ராய 
வஞ்சகர்‌ மாற்ற மல்லன்‌ 
நினைவுடைச்‌ சொற்கள்‌ கண்ணீர்‌ 
நிலம்புகப்‌ புலம்பா நின்றுன்‌ 
வினவுதற்‌ குரியன்‌ என்னா 
வீரநீ யாவன்‌ என்றாள்‌. 17 
86 ஆயசொல்‌ தலைமேற்‌ கொண்ட 
அங்கையன்‌ அன்னை நின்னைத்‌ 
தூயவன்‌ பிரிந்த பின்பு 
தேடிய துணைவன்‌ தொல்லைக்‌ 


84, இரக்கமே ஆக--இவன்‌ வந்த நோக்கம்‌ இரக்கம்‌ பற்றியதாகட்டும்‌; 
கொடுமையே ஆக அன்றிக்‌ கொடுமையின்‌ பாலதாகட்டும்‌; அதைப்பற்றிக்‌ 
காரியமில்லை. வந்து இங்கு-இந்த இடத்திற்குத்‌ தானே வந்து, எம்பிரான்‌ 
நாமஞ்‌ சொல்லி உருக்‌2னன்‌ என்‌ அறிவை; தந்தான்‌ நான்‌ அறப்பதாக நின்ற 
உயிரை; இதற்கு மேல்‌ ஒருவர்‌ ஒருவருக்குச்‌ செய்யும்‌ உதவீயுண்டோ? 

85, இப்படி, அறிவினலாராய்ந்து, பின்பு அனுமனை எய்த நோக்கிய 
வழித்‌ தன்‌ அகத்தெழும்‌ உணர்ச்சியினால்‌ ஆராய்ந்து, வினவு தற்‌ குரியன்‌ 
என்று தணிந்து வினவுகன்றாள்‌. எய்த நோக்‌ அவன்‌ நெஞ்சு நிலையறியும்‌ 
பொருட்டு உருவ நோக்‌. இர ங்கும்‌ ஏன்‌ உள்ளம்‌-—அங்ஙனம்‌ நோக்‌ சிய வழி 
தன்‌ மன நிலையிற்‌ கண்டது இரக்கம்‌, மாற்றம்‌--.பேச்சு. த்‌ ட்‌ ற்‌ 
கள்‌--கெஞ்சிலே எழும்‌ நினைவுகளையே பொருளாகவுடைய மல்லன்‌ ல்‌ 
நின்றான்‌-மெய்ம்மையான உணர்ச்சி மிகுதியினால்‌ பேச்சு புலம்பலாக வெளிப்‌ 
பட்டது. என்னா--என்று துணிந்து. க 

80. இது முதல்‌ எட்டுச்‌ செய்யுள்‌ அனுமன்‌ ல்ல படல்‌ ட 
வீனாவீற்கு விடைகூறு முகத்தான்‌ பீராட்‌$. அன்பம்‌ 8ல்‌? நம்பிக்கையும்‌ க 
சையும்‌ எய்‌தமாறு பலதிறப்பட்ட பொருளையும்‌ இசைவித்துக்‌ கூறுகின்றான்‌. 


06 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


காய்கதிர்ச்‌ செல்வன்‌ மைந்தன்‌ 
கவிக்குல மவற்றுக்‌ கெல்லாம்‌ 

நாயகன்‌ சக்‌ ரீவன்‌ ்‌ 
என்றுளன்‌ நவையில்‌ தீர்ந்தான்‌. 28 


87 மற்றவன்‌ முன்னோன்‌ அந்நாள்‌. 
இராவணன்‌ வலிதன்‌ வாலின்‌ 
இற்றுகக்‌ கட்டி எட்டுத்‌ 
திசையினும்‌ எழுந்து பாய்ந்த ~ 
வெற்றியன்‌ தேவர்‌ வேண்ட 
வேலையை விலங்கல்‌ மத்திற்‌ 
சுற்றிய தாகம்‌ தேய 
அமுதெழக்‌ கடைந்த தோளான்‌, 19 


88 அன்னவன்‌ தன்னை உங்கோன்‌ 
அம்பொன்றுல்‌ ஆவி வாங்கிப்‌ 
பின்னவற்‌ ௧ர௬ நல்கித்‌ 
துணையெனப்‌ பீடித்தான்‌ நங்கள்‌ 
மன்னவன்‌ தனக்கு நாயேன்‌ 
மந்திரத்‌ துள்ளேன்‌ வானின்‌ 
நன்னெடுங்‌ காலின்‌ மைந்தன்‌ 
காமமும்‌ அனுமன்‌ என்பேன்‌. 20 


89 எழுபது வெள்ளங்‌ கொண்ட எண்ணன உலக மெல்லாம்‌ 
கழுவிதின்‌ றெடுப்ப வேலை தனித்தனி கடக்குந்‌ தாள 


ஆய சொல்‌ தலைமேற்‌ கொண்ட அ௮ங்கையன்‌--அச்சொல்லைத்‌ தலைமேற்கொண்‌ 
டமைக்கு அறிகுறியாக அஞ்சலி செய்த சையினனாடய அனுமன்‌. நவையில்‌ 
இர்க்தான்‌—குற்றமில்லா தவன்‌. 


87. மற்று-அசை. அவன்‌ முன்னோன்‌-—அந்தச்‌ சுக்கிரிவன்‌ அண்ணன்‌. 
இராவணன்‌ வலி தன்‌ வாலில்‌ இற்று உகக்கட்டி-இராவணன்‌ வலிமை தன்‌ 
வாலின்‌ பிணிப்பினால்‌ இற்று உகும்படி இறுகப்‌ பிணித்து. விலங்கல்‌--மல்‌; 
எண்டு மந்தரமலை, மாகம்‌-— பாம்பு. 


88. பின்னவன்‌ சுக்கிரீவன்‌. நங்கள்‌ மன்னவன்‌ சுக்ரீவன்‌, மந்திரம்‌ 
ச்‌ 


89. எழுபது வெள்ளம்‌ என்னும்‌ தொகைகொண்டன. தழுவீ- 
கையால்‌ தூக்க. வேலை தனித்தனி கடக்கும்‌ தாள--கடல்ககா யெல்லாம்‌ 
எவ்வித உதவியுமின்‌ றிக்‌ கடக்கக்‌ கூடிய கால்களையுடையன. உங்கோன்‌ செய்‌ 
யக்குறித்த த--இராமபீரான்‌ செய்ம லேண்டுமென்று மனத்திலே நினைத்‌ ததை. 


சுந்தர காண்டம்‌ 97 


குழுவின்‌ உங்கோன்‌ செய்யக்‌ குறித்தது குறிப்பின்‌ உன்னி 
வழுவில செய்தற்‌ கொத்த வானரம்‌ வானின்‌ நீண்ட. 21 


90 துப்புறு பரவை ஏழுஞ்‌ சூழ்ந்தபார்‌ ஏழும்‌ ஆழ்ந்த 
ஒப்பு. று நாகர்‌ நாடும்‌ உம்பரும்‌ இம்பர்‌ காறும்‌ ்‌ 
இப்புறந்‌ தேடி நின்னை எதிர்ந்தில என்னின்‌ அண்டத்து 
அப்புறம்‌ போயுந்‌ தேட அவதியின்‌ அமைந்து போன. 22 


91 புன்றொழில்‌ அரக்கன்‌ கொண்டு போத்தநாள்‌ பொதிந்த 
தாசிற்‌. 
குன்றினெம்‌ மருங்கி ணீட்ட அணிகலக்‌ குறியி னாலே 
வென்றியான்‌ அடியன்‌ கன்னை வேறுகொண்: டிருந்து 
கூறித்‌ 
கென்றிசை சேறி என்றான்‌ அவனருள்‌ சிதைவ தாமோ.23 


92 கொற்றவற்‌ காண்டுக்‌ காட்டிக்‌ கொடுத்தபோ தடுத்த 
தன்மை 
பெற்றியின்‌ உணர்தற்‌ பாற்றோ உயிர்‌ நிலை பிறிது முண்டோ 


குறிப்பின்‌ உன்னி--முகக்‌ குறிப்பினா லறிந்து. வழுவில செய்தற்கு ஓத்த குழு 
வின்‌ வானரம்‌--௮தை எவ்விதமான பிழையுமின்றிர்‌ செய்தற்‌ கமைந்த கூட்ட 
மான வானரம்‌. வானின்‌ நீண்ட நின்னைத்தேர. ஆகாய வழியே எங்குஷ்‌ 
சென்றன. 


90. அப்படித்‌ தேடிச்சென்றனவாயெ வானரம்‌ ஏழு கடல்‌, ஏழு திவு, 
பாதலம்‌, தேவருலகம்‌, பூவுலகம்‌ முடயத்தேட. உன்னைக்‌ காணாவிடின்‌ இவ்வண்‌ 
டத்துக்கு அப்பாலும்‌ தேடுதற்கு ஓரு கால எல்லை குறித்துச்சென்றன. 
துப்பு-பவளம்‌. ஆழ்ந்த ஓப்புறு நாகர்‌ நாடு-ஆழமான தன்னைத்தானே 
ஓக்கும்‌ நரகர்‌ வாழும்‌ நாடு; பாதாளம்‌. அவ 2-—இரும்பி வருதற்குரிய தவனை; 
ஒரு மாத எல்லை. 


91. தூரில்‌-ஆடையில்‌; தரரிற்‌ பொழிந்த. அறரிதலக்குறியினலே- 
அணிகலன்களை நாங்கள்‌ காட்டிய குறிப்பில்‌. சேறி செல்லு]. அனி 
கலக்குறியினாலே என்னை வேறு கொண்டு தென்றிசை சேறி என்றான்‌; அவன 
ருளால்‌ உன்னைக்கண்டேன்‌. 


92. ஆண்டு-- அப்பொழுது. காட்டிக்கொடுத்த பொழுது - தூரிற்‌ 
பொதிந்த அணிகலன்களைக்‌ காட்டி அவனிடம்‌ கொடுத்த பொழுது. அடுத்த 
தன்மை-அப்‌ பிரானுக்கு ஏற்பட்ட நிலைமை. பெற்றியின்‌ உணர்தற்‌ 
பற்றோ யான்‌ அதைப்பற்றிக்‌ கூறுநீதன்மையினால்‌ அறியத்தக்கதோ? உயிர்‌ 


13 


08 கம்பர்‌ கவிகைச்‌ கோவை 


இற்றை நாள்‌ அளவும்‌ அன்னாய்‌ அன்றுநீ இழித்து நீத்த 
மற்றைநல்‌ லணிகள்‌ காண்‌உன்‌ மங்கலவ்‌ காத்த 


மன்னோ. 2ம்‌ 


93 ஆயவன்‌ தன்மை நிற்க அங்கதன்‌ வாலி மைந்தன்‌ 
ஏயவன்‌ நென்பால்‌ வெள்ளம்‌ இரண்டிலோே டெழுந்து சேனை 
்‌ மேயின படர்ந்து தீர அனையவன்‌ விடுத்தான்‌ என்னைப்‌ 
பாய்புனல்‌ இலங்கை மூதூர்க்கு என்றனன்‌ பழியை 
வென்றான்‌, 25 
04 எய்தவ னுரைத்த லோடும்‌ எழுந்துபே ருவகை ஏற 
வெய்துறல்‌ ஓடுங்க மேனி வானுற விம்மி யோங்‌ 
உய்தல்வந்‌ துற்ற தோவென்று அருவி நீர்‌ ஒழுகு கண்ணாள்‌ 
ஓயசொல்‌ ஐயன்‌ மேனி எப்படிக்‌ கறிதி என்றாள்‌. 806 
95 படியெடுத்‌ துரைத்துக்‌ காட்டும்‌ படித்தன்று படிவம்பண்பின்‌ 
பவ உவம மெல்லாம்‌ இஙகக ம்‌ ஓழியும்‌ முன்னர்த்‌ 


நிலை பிறிதும்‌ உண்டோ--போகூன்ற உயிரைப்‌ போகாமல்‌ நிலைபெறச்செய்‌ 
வது அதனைத்தவிர வேறொன்றும்‌ உண்டோ? இமித்து--கழித்‌து. மங்கலம்‌-- 
மங்கல அணி; இருமங்கலியம்‌. 

98. ஆயவன்‌--உன்‌ அலரீகலனால்‌ உயிர்தரிக்கப்‌ பெற்றவன்‌. வாலி 
மைந்தன்‌ அங்கதன்‌. ஏயவன்‌--இராமபிரானால்‌ ஏவப்பட்டவன்‌. மேயின— 
பொருந்தின. மேயின சேனை, படர்ந்து புறப்பட்டுச்‌ சென்று. தர--கடலக்‌ 
கண்டு பின்வாங்க. அனையவன்‌-—அந்த அங்கதன்‌. என்னை விடுத்தான்‌-- 
என்னை அனுப்பினான்‌. எங்கே எனின்‌:-- இலங்கை மூதார்க்கு. பழியை 
வென்றான்‌ -- பழிக்கு இடந்தருவனவற்றை யெல்லாம்‌ வென்றவனாய 
அனுமன்‌. 

94. எய்தவன்‌--எய்‌இயவன்‌; அனுமன்‌. எழுந்து பேருவகை ஏற-பேரு 
வகை கடல்போலப்‌ பொங்கிக்‌ கரையாகிய எல்லையையுங்‌ கடந்து ஏறுதலால்‌, 
வெய்துறல்‌ ஒடுங்கும்‌ மேனி--துன்ப ஆற்றாமையினால்‌ ஏற்பட்ட வெம்மை 
காரணமாக ஓடுங்க சரீரம்‌. வானுற விம்மி ஓங்‌ ஆகாயத்தை ௨ உறும்ப:. 
பூரித்து அதற்கு மேலும்‌ உயர்ந்து. உய்தல்‌ வந்துற்றதோ என்று துன்பம்‌ 
நீங்கப்பெற்று உய்யுங்காலமும்‌ வந்துவிட்டது போலும்‌ என்று எண்ணி. 
அருவி நீர்‌ ஓழுகு கண்ணாள்‌-அருவிபோல நீர்‌ இடையறாது வழிகின்ற 
கண்ணீனனாய்‌. “ஐயன்‌ மேனி எப்படிக்கு அறிதி! என்று கேட்டாள்‌. 
இராமன்‌ இருமேனியை எவ்வண்ணமாக அறிந்திருக்கின்றாய்‌. படி--தரம்‌; 
வண்ணம்‌. 

95. படிஉவமானம்‌. படித்தன்று--படு.த்தரத்தினாலமைந்ததன்று. 
படிவம்‌--இருமேனி. பண்பின்‌ முடிவு உளஉவமம்‌-ஒவ்வொன்றுக்குரிய பண்பு 


கள்‌ மீறைந்குள்ள 2 உவமானம்‌. இலக்கணம்‌ ஓழியும்‌ முன்னர்‌-உவமேயத்தின்‌ 


சுந்தம காண்டம்‌ 00 


துடியிடை அடையா எத்தின்‌ தொடரவை தொடர்தி என்னா 
அடிமுதன்‌ முடியின்‌ காறும்‌ அறிவுற அனுமன்‌ 
சொல்வான்‌, 27 
SE வ எனன வரக வள Serre rr AIR Te அவ்‌ 
முன்னிலையில்‌ தமது உவமையாந்‌ தன்மை இல்லையாய்‌ வீடும்‌, அடையாளத்‌ 
இன்‌ தொடர்‌ அவை-யான்‌ கூறத்தகும்‌ உவமானம்‌ என்பன உவமேயத்தை 
இரு சிறிது நினைவில்‌ எழுவிக்கும்‌ அடையாளங்களின்‌ கோவையாரும்‌, 
அவைதொடர்தி--அவற்றின்‌ உதவியினால்‌ எஞ்சியவற்றைத்‌ தொடர்பு செய்து 
உவமேயத்தை அறிவாயாக, 


47. கணையாழியைக்‌ கண்ட சீதாபிராட்டியின்‌ நிலை. 


அனுமன்‌ இராமபிரான்‌ திருமேனியியல்பை விரித்துக்‌ 
கூறக்கேட்ட சீதாபிராட்டி அனலிலிட்ட மெழுகுபோலுருதி 
நின்றாள்‌. அங்ஙனம்‌ நின்றவளை அனுமன்‌ மீண்டும்‌ வணங்கி, 
இராமபிரான்‌ சொல்லியனுப்பிய அடையாளங்கள்‌ சிலவற்றைக்‌ 
கூறி, அவன்‌ பெயர்‌ பொறித்த கைவிரலாழியையும்‌ ஈந்தான்‌. 
அம்மோ திரத்தைக்‌ கண்டபொழு அம்‌, பெற்றபொழுதம்‌ அப்‌ 
பிராட்டி அடைந்த சொல்லவிறற்த இன்ப நிலையை விவரிப்பன 
இச்செய்யுள்கள்‌. 

பிராட்டியின்‌ அன்ப நிலை மூன்று (படிகளில்‌ வளர்ந்தது. 
முதலில்‌ புலிக்குழாத்து அகப்பட்ட தன்னாள்‌ இராமபிரான்‌ 
வாசாமையை நினைந்து வருந்திப்‌ படருழர்‌ ஐ, ஆருயிர்‌ நின்றவா 
நில்லாது உணர்வழிந்னு தேம்புவாளாயினாள்‌. அடுத்தபடி அரக்‌ 
கன்‌ வருகையினால்‌ பொறிவரி எ௮ுழ்வலிப்‌ புகைக்கண்‌ காய்சின 
உழுவை தன்னிய வந்த கலையிளம்பினை யெனக்‌ கமைந்த, கூசி, 
ஆவி குலைவுற்றாள்‌. ஈற்றில்‌ ௮லகையின்‌ குழுவும்‌ அஞ்ச நெருக்‌ 
இய அரக்கியர்‌, சூலம்‌, வேல்‌ முதலிய ஓச்சி, கண்கனல்‌ சிந்த 
முடுகுற்றுத்‌ தாங்கவொண்ணா வன்சொற்‌ கூற, அவள்‌ கண்கள்‌ 
கலும்ர்க அன்பச்சிரிப்புச்‌ சிரித்தாள்‌. எல்லை கடந்த நீள்‌ தூய 
த்தால்‌ பின்னர்‌ தன்னுயிசையும்‌ மாய்க்கத்‌ அணிந்தாள்‌. அங்கி 
லயில்‌ அனுமன்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றினான்‌. அவனைக்கண்டு 
இராமபிரான்‌ செய்தி யறிந்தத முதல்‌, தன்னுயிரை மாய்க்கும்‌ 
எல்லைவசையில்‌ வளர்ந்த அயரம்‌ படிப்படியாகப்‌ பேரா ஆனந்த 


100 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


மாக மாறுநின்றது. முதலில்‌ அனுமன்‌ கூறிய இராமபிரான்‌ 
செய்தி கேட்டு, முன்பு மென்‌ மருங்குல்போல்‌ வெறுள அங்க 
மும்‌ மெலிந்து நின்றவள்‌, எழுத்து பேருவகை பொங்க மேனி 
வீங்கி வானுற விம்மினள்‌. அடுத்தபடி. இராமபிரான்‌ திருமேனி 
மிலையுணர்க்கு பரவசப்பட்டு நின்ற நிலையில்‌, அவன்‌ பெயர்‌ 
பொறித்த கணையாழி பெற்றதும்‌, முன்பு வெயிலிடைத்தந்த 
விளக்கென ஒளியிலர மெய்யளா கி நின்றவள்‌ மேனி மின்னின்‌ 

மிறமெல்லாம்‌ பொன்னின்‌ ஓளியாகப்‌ பொலிவுற்றது. ஈற்றில்‌ 
அனுமன்‌ பேருமுவங்கண்டு; தான்‌ எதிர்‌ நோக்கிய கருமம்‌ நிறை 
வேலியே க்கல்‌ ஐபமெல்லாம்‌ அகல, புத்துயிர்‌ பெற்று 

அகமிக மடிழ்ந்தாள்‌. இப்பகுதி கணையாழி பெற்றபொழுது 
சீதா நம அடைந்த அற கானாப்‌ பேரின்ப நிலையைக்‌ 
கூறு இன்ற. இப்பகுதியைப்‌ பசதன்‌ ஆழி பெற்றபொழுது 
ஆடை.ந்த களிப்புடன்‌ ஒப்பிடுக. (யுத்த: 980-898.) 


(தெ. ப;--உருக்காட்டு படலம்‌: 63-60, 08, 69.] 


96 மீட்டுமுரை வேண்டுவன இல்லையென மெய்ப்பேர்‌ 
நீட்டியது நீட்டரிய செய்கையது செவ்வே 
நீட்டி தென நேர்ந்தன னெனாநெடிய கையால்‌ 
காட்டின னொர்‌ஆழியது வாணுதலி கண்டான்‌. : il 


97 இறந்தனர்‌ பிறந்தபயன்‌ எய்தினர்கொல்‌ என்கோ 
மறந்தனர்‌ அறிற்துணர்வு வந்தனர்கொல்‌ என்கோ 
துறத்தவுயிர்‌ வந்திடை தொடர்ந்ததுகொல்‌ என்கோ 

திறந்தெரிவ தென்னைகொலி நன்னுதலி செய்கை. 2 


96. மெய்ப்பேர்‌-- உண்மையான பெயர்‌, திட்டரிய செய்கையது- 
எழுத முடியாத வேலைப்பாடமைந்த. ௫; போலியாக மற்றொன்று செய்ய முடி 
யாதது. செவ்வே நீட்டு- நேரே கையிற்‌ கொடு; நீட்டிய அளவிலேயே அடை 
யானம்‌ அறிந்து கொள்ளுவாள்‌. எனாஎன்று; இராமபிரான்‌ கூறி; *மெய்ப்‌ 
பெர்‌...நீட்டி௫'-—இராமபீரான்‌ கூற்றாக அனுமன்‌ கொண்டு மொழிந்தது. 
வாணுதலி--கண்ட மாத்திரத்திலேயே இன்னாருடையது என்றுணர்ந்த 
உவகை முகவொளியாக வெளிப்பட்டது. 


97. இறந்தனர்‌. தவம்‌ முதலியன செய்யாமல்‌ வீண்காலம்‌ போக்கிய 
வர்கள்‌. றந்த பயன்‌--இம்மை மறுமைப்‌ பயன்களை. மறந்தனர்‌ அறிவு 


லங்கி னத்‌ அல்‌ இடை--இடையிட்டு; சரீரத்தை ௮டக்கஞ்‌ செய்‌ 
தற்கு முன்னம்‌ இறம்‌-இவள்திறம்‌; அடைந்த மடூழ்ச்சியின்‌ தன்மையை. 
ஈன்னுத 


ல்லும்‌ ஒனிபெற்ற முகம்‌ இப்பொழுது பழைய முழு அழ 


Q 
டி 
6 
121 
i} 


சுந்தா காண்டம்‌ 10] 


98 இழந்தமணி புற்றரவு எதிர்ந்ததென லானாள்‌ 
பழந்தனம்‌ இழந்தன படைத்தவரை ஒத்தாள்‌ 
குழந்தையை உயிர்த்தமல டி.க்குவமை கொண்டாள்‌. 
உழத்துவிழி பெற்றதொர்‌ உயப்பொறையும்‌ ஓத்தாள்‌. 3 


99 வாங்கள்‌ நரற்குவையில்‌ வைத்தனன்‌ சிரத்தால்‌ 
தாங்கள்‌ மலர்க்கண்மிசை ஒற்றினன்‌ தடந்தோள்‌ 
வீங்கினள்‌ மெலிந்தனள்‌ குளிர்ந்தனள்‌ வெதுப்போடு 
ஏங்கினன்‌ உயிர்த்தனள்‌ இதுஇன்னதென லாமே, 4 


100 நீண்டவிழி நேரிழைதன்‌ மின்னின்நிற மெல்லாம்‌ 
பூண்டதொளிர்‌ பொன்னனைய பொம்மல்நிற மெய்யே 
ஆண்டகைதன்‌ மோதிரம்‌ அடுத்தபொருள்‌ எல்லாம்‌ 
தீண்டளவில்‌ வேதிகைசெய்‌ தெய்வமணி கொல்லோ. 5 


98. புற்றரவுபுற்றிலுள்ள பாம்பு, புற்றிலிரும்தபடியே இழந்த மலி 
யைப்‌ பெற்ற அரவு, மலடி-நெடுங்காலம்‌ மக்கட்பேறின்றிப்‌ பிற்றை 
நிலையில்‌ ஒரு மகனைப்‌ பெற்றவள்‌. உயிர்ப்பொறை--உடல்‌. 


99. சிரத்தால்‌ தாங்னைள்‌--தலையில்‌ வைத்துத்‌ தாங்கள்‌; தான்‌ 
கொண்ட பெருமஇதப்புத்‌ தோன்ற 'தாங்கினள்‌' எனப்பட்டது. தடந்தோள்‌ 
வீங்கெள்‌--மஇழ்ச்சியினால்‌ தோள்‌ பூரிக்கப்‌ பெற்றாள்‌. உணர்ச்சி மேலீட்‌ 
டால்‌ மனம்‌ மெலிவுற்றாள்‌. அதன்‌ பரிசத்தால்‌ மெய்‌ குளிர்நீதாள்‌. இவ்வள 
வும்‌ இராமபிரான்‌ மீதுள்ள ஆசையைக்‌ கிளற, உள்‌ வெறுப்போடு, அவ்வளவு 
காலமும்‌ அவனைப்பீரிந்‌,து,செய்தியறியா அ தவித்தமையை எஏண்லரி ஏங்கினாள்‌, 
இப்பொழுது அவனைக்கண்டது போன்ற உவகையினால்‌ போன உயிர்‌ மீண்டு 
வந்தது போன்று பெருமூச்சு விட்டாள்‌. இப்படி. அளவு படாத மூழ்ச்சி 
யினால்‌ பலப்பல உணர்ச்சிகளும்‌ கலசிநின்ற இந்த நிலைமையை இன்னது, இத 
னால்‌ வந்தது என்‌.று செயலிலிருந்து மனநிலையைக்‌ கூற முடியுமோ? 


100, நீண்ட வீழி கேரிழை--முன்பு நுதல்‌ ஓளி பெற்றது: கையிற்‌ 
பெற்ற நீலையில்‌ பார்த்த கண்ணும்‌ பழைய நலத்தைப்‌ பெற்றது; அதுபோல 
அணிந்த கலன்களும்‌ புதிய ஓளியைப்பெற்றன. அங்ஙனமே மேனியும்‌; மேனி 
யின்‌ மின்னல்போன்ற நிறம்‌ அழி தண்டியதால்‌, இப்பொழுது பொன்னின்‌ 
சோதியாகச்‌ சுடர்விட்டது. பொம்மல்‌—பொலிவு. (பால;93,164.) மெய்யே 
_ உண்மையாக. அடுத்த பொகுள்‌--சேர்ந்த பொருள்‌; தொட்ட பொருளை. 
இண்டு அளவில்‌-பட்ட மாத்திரத்தில்‌, வேதிகை செய்‌ தெய்வம்‌ 
கொல்லோ இரும்பு முதலிய பொருளை யெல்லாம்‌ மாற்றுயர்ந்த பொன்னாக 
மாற்றுகின்ற தெய்வப்‌ பண்பு வாய்ந்த இரத மணியோ? 


102 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


101 இருந்துபசி யாலிடர்‌ உழந்தவர்கள்‌ எய்தும்‌ 

அருந்துமமு தாயெது அறத்தவரை அண்மும்‌ 

விருந்து மென லாகியது வீயுமுயிர்‌ மீளும்‌ 

மருந்துமென லாயெது வாழிமணி யாழி. 0 

101. இருநீது- நடக்கவும்‌ முடியாமல்‌ தளர்ந்து இருந்த இடத்திலேயே 
இரும்‌ 3, அமுக உணவு, அறத்தவர்‌--இல்வாழ்வார்‌. ௮ண்மும்‌--௮ணுகும்‌. 
விருந்து விரும்இனர்‌. வியும்‌ உயிர்‌ மீளும்‌ மருந்து--இறந்த உயிர்‌ தானாகவே 
இிரும்பி வருதற்குக காரணமான மருந்து: வாழி--வாழ்வதாக, மணி ஆழி 
அழிய மோதிரம்‌, 


18. பிராட்டி அனுமன்‌ பேருருவங்கண்டு புகழ்ந்தமை, 


கனையாழியைப்‌ பெற்ற சோபிராட்டி இசாமபிரானைக்‌ 
கண்டனள்‌ போன்று களிகூர்க்கு, மாருதியை, (நீ எப்பொழு 
அம்‌ இன்று உள்ளது போலவே சிரஞ்சீவியாக வாழ்க” என்று 
மனமார வாழ்த்தினாள்‌. பின்பு, (நீ எவ்வாறு கடல்‌ கடந்து 
வந்தனை?” என்று வினாவ, அவன்‌ “காலினாற்‌ கடந்து வந்தேன்‌” 
என்று கூறிக்‌ தன்‌ பேருருவங்கொண்டு கின்றான்‌. அதனைக்‌ 
கண்ட பிராட்டி, “அரக்கர்‌ அழிவது இண்ணம்‌' என்று உவகை 
யோடு நின்று, ௮ப்பேருருவத்தைச்‌ சுருக்கும்படி. கூற, அவனும்‌ 
பழைய சிறிய உருவத்தொடு நின்றான்‌. அன்னவனுடைய வரம்‌ 
பிலா வலிமையைக்‌ கண்டு, பிராட்டி அவனைப்புகழ்ந்து கூறியன 
இச்செய்யுள்கள்‌. 

பிராட்டி அனுமனைக்‌ கண்டபின்‌ அடைந்த உவகையின்‌ 
உச்சமிலையை இப்பகுதியிற்‌ காணலாம்‌. மோதிரம்‌ பெற்றதும்‌ 
இராமனைக்‌ கண்டாலொத்த பேருவகை எய்தினாள்‌. அவன்‌ தூத 
னாக வந்த அனுமனஅ வசம்பிலாற்றலைக்‌ கண்கூடாகக்‌ கண்டு 
அறிக்கபொழுஅ அவ்விராமபிரான்‌ இலங்கை புக்கு நீடிய அக்‌ 
கர்‌ சேனை நீறுபட்டழிய வாகை சூடி, ஏறு சேவகத்தோடு நிற்‌ 
கும்‌ நிலையைக்‌ கண்டாலொத்த உள்ளக்‌ களிப்பில்‌ மூழ்கினாள்‌. 
தன்னை அப்பிரான்‌ சிறைவிடு செய்வது உறுதி என்னும்‌ ஈம்‌ 
பிக்கை வலியுற, தான்‌ மீட்சிபெற்றுலன்ன வெற்றிக்களி கூர்ந்து 
அச்சிலை தோன்றும்‌ வண்ணம்‌, எவ்லாவற்றிற்கும்‌ உற்ற அணை 
யாய்‌ உதவசின்ற மாருதியை மனமாரப்‌ புகழ்‌ன்றாள்‌, இராம 
பிரான்‌ அனுமனைப்‌ புகழ்்துசைத்த பகுதியோடு இதனை ஓப்‌ 
பிட்டறிக 


(தெ. ப: உருக்காட்டுப்‌ படலம்‌:- 109-118.] 


சர்ச காண்டம்‌ 103 


102 இடந்தாய்‌ உலகை மலையோடும்‌ 
எடுத்தாய்‌ விசும்யை இவைசமக்கும்‌ 
படந்தாம்‌ அரவை ஒருகரத்தாற்‌ 
பறித்தா யெனினும்‌ பயனின்றால்‌ 
கடந்தாய்‌ இடையே என்றாலும்‌ 
தானாம்‌ நினக்கு நளிர்கடலை& 
கடந்தாய்‌ என்றால்‌ என்னாகும்‌ 
காற்று மன்ன கடுமையாய்‌. 1 


103 ஆழி நெடுங்கை ஆண்டகைதன்‌ 

அருளும்‌ புகழும்‌ அழிவின்றி 

ஊழி பலவும்‌ நிலைநிறுத்தற்‌ 
கொருவன்‌ நீயே உளையானாய்‌ 

பாழி நெடுந்தோள்‌ வீராதின்‌ 
பெருமைக்‌ கேற்பப்‌ பகையிலங்கை 

எழு கடற்கும்‌ அப்புறத்த 
காகா திருந்த திழிபன்றோ. _ 8 


104 அறிவும்‌ ஈதே உருவீதே 
ஆற்றல்‌ ஈதே அரும்புலத்தின்‌ 
செறிவும்‌ ஈதே செயலீதே 
்‌ தேற்றம்‌ ஈதே தேற்றத்தின்‌ 


102. உலகை மலையோடும்‌ இடந்தாய்‌. இடந்தாய்‌--பெயர்த்‌ தெடும்‌ 
தாய்‌, எடுத்தாய்‌ விசும்பை, விசும்பு--தேவலோகம்‌. இவை-இவ்வுலகங்‌ 
களை. படம்‌ தாழ்‌ அரவு --ஆதிசேடன்‌; உலூன்‌ பாரமிகுதியானாற்‌ படம்‌ சற்‌ 
றுத்‌ தாழ்தின்ற அரவு, பறித்தாய்‌--பற்றி யிழுத்தாய்‌, பயன்‌ இன்று--உன்‌ 
னைப்‌ புகழ்தலாகிய பயன்‌ இன்றாய்‌ முடியும்‌. நடந்தாய்‌ இடையே என்றாலும்‌ 
காணாம்‌--கடலினூடே எளிதிலே நடந்து வந்தாய்‌ என்று கூறினாலும்‌ அதவும்‌ 
நாணமாய்‌ முடியும்‌. ஈளிர்‌- குளிர்ந்த. கடந்தாய்‌ என்றால்‌ முயன்று கடற்‌ 
வந்தாய்‌ என்றால்‌. என்‌ ஆம்‌-— உனக்கு வரும்‌ சிறப்பு யாது! அஃது உன்னை 
இழிவு படுத்துவதே யாகுமன்றோ? 
ஆழியையுடைய நீண்ட கையையுடைய 


108. ஆழி--ஆஞ்ஞாசக்கரம்‌. 
நீயே வேறு துணையின்றி நீ ஒருவனே. 


ஆண்தகையாயே இராமபீரான்‌. 
பரழி--மலை. இழிபு-குறைவு. 

104. ௨௫--தான்சண்ட பேருருவத்தை நீனைம்து சுட்டுின்றாள்‌. அரும்‌ 
புலத்தின்‌ செறிவு--அடக்குதற்‌ கரிய ஐம்புலங்களின்‌ அடக்கம்‌; பெயர்ந்து 
சிறிய யாக்கையிற்‌ பெரிய உருவத்தைச்‌ செறித்தத போலவே புலனடக்கமும்‌ 


1041 கம்பர்‌ கவிகைக்‌ கோவை 


நெறியும்‌ ஈதே நினைவீநே 
நீத ஈதே நீனக்கென்றால்‌ 
வெறிய ரன்றோ குணவ்களான்‌ 
விரிஞ்சன்‌ முதலாம்‌ மேலானோர்‌. 3 


105 மின்பீனர்‌ எயிற்று வல்லரக்கர்‌ 

வீக்கம்‌ நோக்கி வீரற்குப்‌ 

பின்னே பிறந்தான்‌ அல்லதோர்‌ 
துணையி லாத பிழைநோக்‌ி 

உன்னா நின்றே உடைகின்றேன்‌ 
ஒழிந்தேன்‌ ஐயம்‌ உயிருயிர்த்தேன்‌ 

என்னே நிருதர்‌ என்னாவர்‌ 
இவனே எங்கோன்‌ துணையென்றால்‌. 4 


106 மாண்டே னெனினும்‌ பழுதன்றே 
இன்றே இம்மாயச்‌ சிறைநின்றும்‌ 
மீண்டேன்‌ என்னை ஓறுத்தாரைக்‌ 
“குலங்க ளோடும்‌ வேரறுத்தேன்‌ 
பூண்டேன்‌ எங்கோன்‌ பொலங்கழலும்‌ 
புகழே யன்றிப்‌ புன்பழியுந்‌ 
தீண்டேன்‌ என்று மனமகிழ்ந்தாள்‌ 
திருவின்‌ முகத்துத்‌ திருவன்னாள்‌. 3 
ER வ ல பலத்து 
இருக்கும்‌ என்று கருதினாள்‌ போலும்‌. தேற்றம்‌- மனத்தெளிவு. தேற்றத்‌ 
தின்‌ தெறி தெளிவிற்‌ கேற்ற நன்னெறிபற்றிய ஒழுக்கம்‌. நினைவு-ரிந்தனைத்‌ 
திறம்‌. குணங்களான்‌ வெறிய ரன்றே குணங்கள்‌ அளவில்‌ உன்னோட 
ஓப்பிட்டுப்பார்க்குமிடத்து ஒன்றும்‌ அற்றவரன்றோ? விரிஞ்சன்‌--நான்முகன்‌. 


195. மின்கெர்‌எயிற்று--மீன்னலுக்கு ஒப்பான பற்களையுடைய. விக்‌ 
கம்‌--பெருக்கம்‌. பிழை--குறைபாடு, உன்னா நின்று-உன்னி. முன்பு 
மனம்‌ உடைக்தவளாதிய யான்‌ இப்பொழுது உயிர்திரும்பப்‌ பெற்றவ 
ளானேன்‌. என்‌ அவர்‌-என்ன கஇயரவர்‌? முற்றத்‌ அகளாவரன்றோ? 


106. பழுது-குற்றம்‌. மீண்டேன்‌, வேரறுத்தேன்‌, பூண்டேன்‌— கால 
வழுவமைதி; தேற்றம்‌. புன்பழி-றுபழி, இருவின்‌ முகத்துத்‌ இரு அன்னாள்‌ 
-இலக்குமிக்கு முன்னிலையில்‌ அவளுக்கும்‌ ஒரு திருவைப்‌ போன்றவள்‌. 
“இருவுக்கு்‌ இருவாிய செல்வி' போன்றவள்‌. (பெரிய இருமொழி: 1.6.1.) 


சுந்தர காண்டம்‌ 105 


49. அனுமன்‌ வேண்டுகோளும்‌ பிராட்டி விடையும்‌. 


சிகா பிராட்டி அனுமனைப்‌ பாராட்டிப்‌ புகழ அவன்‌ மிகுந்ச 
பணிவோடு, இராமபிரானுக்கு அடிமைசெய்ய நின்ற படைவீரர்‌ 
பல்லாயிரவருள்‌ தான்‌ ஓருவன்‌ என்று கூறி, வானசப்படையின்‌ 
பெருமையையும்‌ வலிமையையும்‌ எடுத்துரைத்தான்‌. அதன்‌ 
பின்‌ இருவருக்குமிடையே நடைபெற்ற பேச்சு இங்கே கூறப்‌ 
படுகின்றது. 

சீதாபிராட்டி. அனுபவித்த பெரும்‌ அன்பத்தை யெல்லாம்‌ 
அனுமன்‌ நேரிலே கண்டான்‌. இராவணன்‌ பிராட்டியிருக்கு 
மிடம்‌ வந்தபொழு.து, அவள்பட்டபாட்டை "ேரேோ கண்டனன்‌; 
அவள்‌ இசாமபிசானது பேராற்றலை எடுத்துக்கூறியவழி, அரக்‌ 
கன்‌ கடுஞ்சினம்‌ கொண்டு அவளை,த்‌ தின்பேன்‌ என்று அச்சுறுத்‌ 
இய பொழுது, அனுமன்‌ அவனது கலைபத்தினையும்‌ சிதஅும்படி 
சாக்‌, இலங்கையைத்‌ தலைழோக உருட்டி., பிராட்டியைச்‌ 
மந்து செல்வேன்‌ என்று எண்ணினான்‌; ஆனால்‌ இராமபிசான்‌ 
கட்டையன்‌ மையின்‌ அங்ஙனஞ்‌ செய்ய முற்படாஅ, கரம்பிசைங்‌ 
இருந்தான்‌. அதன்பின்‌ காவல்‌ அசக்கயர்‌ காட்டிய கொடுமை 
யையும்‌ சீதாபிராட்டி தன்‌ உயிரை மா ய்க்கக்‌ துணிந்‌ ததையும்‌ 
அறிக்க மாருதியின்‌ மனத்தில்‌ முன்பு ௮௨௱இ நின்ற வேகம்‌, 
இப்பொழு.து மறுபடி.யுர்‌ சலையெடுக்கலாயிற்று. எப்பாடுபட்‌ 
டும்‌ பிராட்டியை உடன்கொண்டு சென்று இராமபிரானிடம்‌ 
சேர்‌ த்தலே ஏற்றது என்ற அணிர்தனன்‌. . அனால்‌ ௮௮ இராம 
பிரான்‌ கட்டனையன்மையின்‌, பிராட்டியின்‌ கட்டளையாகச்‌ 
செய்து தன்‌ கருத்தை நிறைவேற்றத்‌ அணிர்து, அதனை அவ 
ளிடங்‌ கூறலுற்முன்‌. 

அனுமன்‌ தன்‌ கருத்தை மூன்று கூறாகப்‌ பிராட்டியிடம்‌ 
விரித்தசை த்தான்‌. (அசக்கர்‌ இடைமறித்தாலும்‌ அவர்களை யெல்‌ 
லாம்‌ விட்டி, உன்னை ஒரு நொடியில்‌ இசாமபிரானிடம்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்ப்பேன்‌; ௮து விருப்பமில்லையெனின்‌ இந்ககரை 
அடியோடு பெயர்த்தெடுத்துச்‌ செல்வேன்‌; அதவும்‌ பொருத்த 
மில்லை யெனின்‌ அரக்கரை யெல்லாம்‌ அழித்து விலைமுற்றிப்‌ 
பிறகு கொண்டு போகும்படி கட்டனையிட்டாலும்‌ அதனை 
இன்றைய தினமே கிறைவேற்‌.ஐவேன்‌,' என்று கூறி, பிராட்டி 
யின்‌ ஆணையை எதிர்பார்த்து நின்றான்‌. 

14 


100 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


இங்கனம்‌ அவன்‌ கூறியது கேவலம்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியினால்‌ 
வெளிவந்க பேச்சா, அன்றி உண்மையில்‌ நிறைவேற்றக்கூடி.ப 
செயலை வெளிப்படுத்திய பேச்சா என்பதை சாய்ந்த, இது 
அவனுக்கு அரியசன்‌.ஐ" என்ற முடிவிற்கு வர்‌.தாள்‌ சி காபிராட்டி. 
அதனோடு அனுமனது சொல்வன்மையைப்‌ பெரி.அம்‌ வியந்த 
வள்‌ அவனது உண்மையான மனநிலையை, காயின்‌ முன்னிய கன்‌ 
நனைய உள்ளப்பண்பினை, அவன்‌ பேச்சினால்‌ உணர்ந்தாள்‌. 
எனினும்‌ அவன்‌ கூறிய யோசனை அனக்கும்‌ ஏற்றகன்று; இராம 
பிரானுக்கும்‌ உகக்ககன்‌று; உண்மையில்‌ செவ்வியோனாகிய 
மாருதியின்‌ சால்புடைமைக்கும்‌ இசைந்கசன்்‌.று என்ற 
கருதி, கன்‌ கருத்தை அவன்‌. மனம்‌ வருந்தா வண்ணம்‌ 
மென்மையான சொற்களாற்‌ கூறலுற்றாள்‌. சொல்லின்‌ செல்வ 
னாகிய மாருதியின்‌ பேச்சுத்திறனையும்‌ வென்றுவிட்டது மிதிலைச்‌ 
செல்வியின்‌ உரை, அவன்‌ கூறிய யோசனை உரியதன்‌.று என்று 
கூறிய அளவில்‌ நில்லாது அவன்‌ மனத்திலிருந்து சங்கையும்‌ 
இடரும்‌ நீங்குமாறு பிரமனிட்ட சாபம்‌ முதலியவற்றைப்பற்றி 
யும்‌ பெய்துரைத்தாள்‌. 

அவள அ பேச்சைக்‌ கேட்ட மாருதி பிராட்டியின்‌ மனத்‌ 
தவத்தின்‌ மேன்மையை விபர்து களிப்பு மிக்கவனானான்‌. பின்பு 
இராமபிரானிடம்‌ தான்‌ கூறும்‌ செய்தி யாதென அவளை வினவி 
னன்‌. முன்பு தன்னுயிரை மாய்க்கத்‌ கொடங்கஇய- முயற்ி 
அனுமன்‌ வருகையால்‌ சுடையுண்ட வேகமும்‌, அதற்குக்‌ காரண 
மான சோக எண்ணங்களும்‌, அடியிலே மறைந்து கிடந்தவை, 
இப்பொழுது பேயே பேச்சின்‌ கொடர்பால்‌ மேலே எழ, 
பழைய அயசம்‌ மேலிட்ட பிராட்டி அனுமனை கோக்க, (இன்‌ 
னும்‌ ஒரு திங்கள்‌ உயிருடன்‌ இருப்பேன்‌; வருவசாயின்‌ அதற்‌ 
குள்‌ இங்கு வரவேண்டும்‌; இன்றேல்‌ கங்கைக்‌ கரையிலேயே 
எனக்கு நீர்க்கடன்‌ முதலிய செய்ய அமையும்‌ என்று கூறி? 
என்றனள்‌. 

இப்பகுதி முழுவதிலும்‌, காவிய பாத்திரங்களின்‌ மனோ 
பாவமும்‌ சிக்தனைச்‌ செலவும்‌ பேச்சு வல்லமையும்‌ அன்ப நிலை 
யும்‌ மிகச்‌ செவ்விய முறையில்‌ விளங்கும்படி அமைர்‌ அள்ள 
செஞ்சொற்றிறம்‌ ஆராய்ந்து இன்புறற்பால ௮. 


[தெ. ப:--குளாமணிப்‌ படலம்‌ : 1-$8.] 


சுந்தர காண்டம்‌ 107 


107 உண்டுதுணை யென்னவெளி தோவுலக னம்மா 
புண்டரிகை போலுமிவள்‌ இன்னல்புரி என்றாள்‌ 
அண்டமுதல்‌ நாயகன தாவியனை யானைக்‌ 
கொண்டகல்வ கேகருமம்‌ என்றுணர்வு கொண்டான்‌. 1 


108 கேட்டியடி. யேனுரை முனிந்தருளல்‌ கேளார்‌ 
வீட்டியிடும்‌ மேலவனை வேறல்வினை யன்றால்‌ 
சட்டியினி என்பல இராமனெதிர்‌ நின்னைக்‌ 
காட்டி யடி. தாழ்வெனிது காண்டியிது காலம்‌. 2 


109 பொன்றிணீ பொலங்கொடி. என்மென்மயிர்‌ பொருந்தித்‌ 
துன்றிய புயத்தினி திருத்திதுயர்‌ விட்டாய்‌ 


107. அனுமன்‌ பிராட்டியைத்‌ தன்னுடன்‌ கொண்டு செல்வதே கருமம்‌ 
என்று சிந்தித்தான்‌. முதலாமடி கவிக்‌ கூற்று. த’ணை-ஜஒப்பு. உலூல்‌ இவ்‌ 
வனுமனுக்கு ஒப்பாக ஒருவரைக்‌ கூறுதல்‌ எளிதன்று. புண்டரிகை-தாமரை 
மலரிலுள்ள இலக்குமி; கமலச்‌ செல்வி. இன்னல்‌ புரிஎன்றாள்‌-அன்பம்‌ அனு 
பவிக்நின்றாள்‌. அண்ட முதல்‌ நாயகன்‌--இராமபிரான்‌. கொண்டு அகல்வது- 
எடுத்துச்‌ செல்வது. 


108. முன்பு இராவணன்‌ பிராட்டியைக்‌ கொல்வேனென்று உடன்‌ 
றெழுந்ததை நினைந்து, (உன்னை இக்கணமே இராமபிரானிடம்‌ கொண்டு சேர்ப்‌ 
பேன்‌' என்று கூறுகின்றான்‌. 


மூனிந்தருளல்‌--கோபீயாஇிருக்க, அடியேன்‌ உரை-இராமபீரான்‌ ரக்‌ 
ததன்று என்பதைக்‌ குறிப்பாக உய்த்துணர வைத்தான்‌. கேளார்‌ வீட்டியீடும்‌ 
மேலஙவன்‌--இராவணன்‌; தான்‌ சொன்னபடி கேளாதவரைக்‌ கொன்‌ றுவிடும்‌ 
செருக்கு வலியுடையவனாதலால்‌ மறுபடியுங்‌ கோபங்கொண்டு தக கல்‌ 
லவுங்கூடும்‌, என்று குறிப்பாகச்‌ சுட்டினான்‌. வேறல்‌ விலைத்‌ தா அற. 
யழித்தல்‌ இது பொழுது செய்யுங்கருமமன்‌.று; உள்ளப்‌ பாதுகாத்தலே 
செயற்பாலது. இனி பல ஈட்டி என்‌--இப்பொழுது அதிகம்‌ பன்னிப்‌ ந 
தால்‌ என்ன பயன்‌? 'இராமனெதிர்‌ நின்னைக்‌ காட்டிப்பின்பு அவனை. க்க 
வேன்‌. இது காண்டி இதனை நீயே காண்பாய்‌. இது காலம்‌--இப்பொ 


முதே செய்வேன்‌. 


300. “இது காண்டி இது காலம்‌' என்று கூறியதை விரித்துரைக்கன்‌ 
றான்‌. பொன்‌ இணி பொலம்‌ கொடி-பொன்மயமான அழகிய பூங்கொடி 
போன்றவளே! மென்மயிர்‌ பொருந்தித்‌ துன்றிய கதம்‌ மயிர்‌ 
செறிந்த தோள்‌. இருத்தி துயர்‌ வீட்டாய்‌-- அப்படி ஏறியிருந்தது முதல்‌ 


108 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


இன்றுயில்‌ விளைக்கவொர்‌ இமைப்பினிறை வைகும்‌ 
இன்று H கு 
குன்றிடை உனைக்கொடு குதிப்பெனிடை கொள்ளேன்‌. 3 


110 அறிந்திடை அரக்கர்‌ தொடர்வார்கள்‌ உளராமேல்‌ 
ப மிந்துதிர நூ.றியெதஇர்‌ என்ன முடிப்பேன்‌ 
நெறிந்தகுழல்‌ நின்னிலைமை கண்டுநெடி யோன்பால்‌ 
வெறுங்கைபெய ரேனொருவ ரரலும்விளி யாதேன்‌. ல்‌ 


111 இலங்கையொடும்‌ ஏகுதிகொல்‌ என்னினும்‌ இடத்தென்‌ 
வலங்களொரு கைத்தலையில்‌ வைத்தெதிர்‌ தடுப்பான்‌ 
விலங்கினரை நூறிவரி வெஞ்சிலையி னோர்தம்‌ 
பொலங்கொள்‌ கழல்தாழ்குவெனி தன்னைபொரு என்றால்‌, 5 


112 அருந்ததி உரைத்தியழ கற்கருகு சென்றுன்‌ 
நக்‌ தேவிநெடு வஞ்சர்சிறை வைப்பிற்‌ 
பெருந்துயரி னோடுமொரு வீடுபெறல்‌ இல்லாது 
இருந்தனன்‌ எனப்பகரின்‌ என்னடிமை என்னாம்‌. 6 


3ுயரமெல்லாம்‌ வீடுபட்டவளாவாய்‌; இது இண்ணம்‌. எவ்வித இடையூறுமில்‌ 
லாமல்‌ ஓரு கணப்பொழுதில்‌ இராமபீரானிடம்‌ சேர்ப்பேன்‌: இடையில்‌ எங்கும்‌ 
தங்கமாட்டேன்‌. 


110. இடைவழியில்‌ நேரக்கடவ இடையூறுகளைக்‌ களைந்து கருமத்‌ 
தைச்‌ செய்துமுடிப்பேன்‌ என்கின்றான்‌. அறிந்து நான்‌்கொண்டு செல்வதை 
யறிந்து. இடை--இடைவழியிலே. என்னைப்‌ பின்னாலே தொடர்ந்து வரக்‌ 
த ஆற்றல்‌ பெற்றவர்‌ யாரேனு இருப்பரேல்‌, அவர்கள்‌ யாவரும்‌ அழிந்து 
சிதறும்படி காசஞ்‌ செய்து என்னுடைய கோபமும்‌ ஆறுவேன்‌. நெறிந்த 
குழஃ்‌--கெறிந்து சுருண்ட குழலினையுடையவளே! 


111. இனி இரண்டாவது யோசனையைக்‌ கூறுஇன்றான்‌. (111-113.) 
அதாவது முந்திய யோசனையை ஏற்காவிடின்‌, இலங்கையோடு பெயர்த்து 
எடுத்துச்செல்வேன்‌ என்று கூறுகின்றான்‌ இடந்து பெயர்த்தெடுத்து. 
கைத்தலையில்‌--கைத்தலத்தல்‌. எதிர்‌ தடுப்பான்‌ விலங்தனரை இடை மறிக்‌ 
கும்பொருட்டு வருகின்ற விலங்குகள்போன்ற அரக்கரை, இ.த-இக்கரு 
மத்தை நிறைவேற்றுதல்‌. அன்னை பொருளன்‌று-அன்னையே! எனக்கு ஒரு 


சிறு வினையாட்டுப்போன்ற து. அல்‌_-அசை. 


112. அழகன்‌-இராமபீரான்‌. வீடு பெறல்‌ இல்லா. அவிடுதலை பெற 
என்‌ அடி உமை என்னாம்‌-— யான்‌ அப்பிரானுக்கு அடிமை செய்யும்‌ 
வுடையதாய்விடும்‌; அஃது முற்றாக அழிந்துவிடுமன்றோ? 


சுந்தர காண்டம்‌ 109 


113 புண்டொடர்‌ வகற்றிய புயத்தினொடு புக்கேன்‌ 
விண்டவர்‌ வலத்தையும்‌ விரித்துரைசெய்‌ கேனோ 
கொண்டுவரு கிற்றிலென்‌ உயிர்க்குறுதி கொண்டேன்‌ 
கண்டுவரு கிற்றிலென்‌ எனக்கழறு கேனே. 7 


114 இருக்குமதில்‌ சூழ்கடி இலங்கையை இமைப்பின்‌ 
உருக்கியெரி யாவிகல்‌ அரக்கரையும்‌ ஒன்றா 
முருக்கிறிரு தக்குல முடித்துவினை முற்றிப்‌ 
பொருக்கவகல்‌ கென்னினுமது இன்றுபுரி கின்றேன்‌. 8 


119. இங்ஙனம்‌ பேசுகையில்‌ அனுமனுடைய சிந்தனை மகேந்திரமலை 
யிலுள்ள வானர வீரர்பாலும்‌, அதன்பின்‌ சுக்கிரீவன்பாலும்‌, முடிவில்‌ இராம 
பிரான்பாலும்‌ விரைந்து சென்றது. வெறுங்கையோடு சென்றவழி அம்மூவர்‌ 
பாலுங்‌ தான்‌ கூறக்கடவதாகக்‌ கற்பித்த மாற்றங்களையெல்லாம்‌ ஒருங்கு 
சேர்த்துப்‌ பொதுப்படக்‌ கூறுகின்றான்‌. 


புண்‌ தொடர்வு அகற்றிய புயத்தினொடு புக்கேள்‌-ஊறுபடாத தோள்‌ 
களோடு இரும்பிப்புக்க யான்‌; விண்டவர்‌ வலத்‌ை தயும்‌ விரித்துரை செய்‌ 
கேனோ-—பகைவர்‌ பெருவலியையும்‌ எனது வலியின்மையையும்பற்றி விரிவுரை 
நிகழ்த்‌ துவேனோ? இதுதான்‌ முன்னர்‌ காணக்கடவ வானர வீரரிடம்‌ 
கூறுவதாகக்‌ கற்பனை செய்தது. கொண்டு வருநிற்திலென்‌-— பிராட்டியை 
உடன்‌ கொண்டுவர இயலாதவனாயினேன்‌; (ஏனெனில்‌) உயிர்க்கு உறுதி 
கொண்டேன்‌--சென்ற கருமத்தைவீட என்னுயிர்‌ ஓம்பலையே பெரிதாக மதித்‌ 
தேன்‌; ஆதலால்‌ பெருவலி படைத்த பகைவரோடு பொர அஞ்சி வெறுங்‌ 
கையனாய்‌ வந்தேன்‌. இது, கொண்டுவரும்‌ என்றிருக்கும்‌ குவிகுலக்கோனீடம்‌ 
கூறுவதாகக்‌ கற்பித்த மாற்றம்‌. கண்டு வருற்றிலென்‌-ான்‌ நன்கு கண்டு 
மீலைமைகளையெல்லாம்‌ அறிந்து வரவும்‌ இயலாமற்‌ போயிற்று; ஓருவகையாகக்‌ 
கண்டேன்‌; பிராட்டியைக்‌ கண்டுவரும்‌ என்றிருக்கும்‌ காகுத்தனோடு கூறுவ 
தாகக்‌ கற்பித்தது; எனக்கழறுகேனோ- இப்படியெல்லாம்‌ அங்கே போய்ச்‌ 
சொல்லக்‌ கடவேனோ. 

.தண்டுவரு மென்றிருக்குங்‌ காகுத்தன்‌ கவிகுலக்கோன்‌ கொண்டுவரு 
மென்றிருக்கும்‌' என்பதை நோக்‌ இங்ஙனம்‌ பொருள்‌ ௯ றப்பட்டது 
(ஊர்தேடு படலம்‌ : 221.) 

114. இனி அனுமன்‌ தன்னுடைய மூன்றாம்‌ யோசனையைக்‌ கூறுகின்‌ 
றான்‌. முன்பு சொல்லியவண்ணம்‌ செய்வது பொருத்தமில்லையெனின்‌ அரக்‌ 
கரை அழித்து வீனைமுற்றி உன்னக்கொண்டு செல்வேன்‌” என்று கூறுகின்‌ 
முன்‌. இருக்கும்‌ இலங்கை; மதில்‌ குழ்‌ இலங்கை; கடி. இலங்கை. கடி-காவல்‌. 
கருக்கி எரியா--எரித்து உழக்கி... ஒன்றா முருக்கி--ஒரு சேர அழித்து. 
பொருக்க--விரைவாக. என்னினும்‌-- என்று கட்டனையிடி னும்‌. 


110 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


115 இந்துநுதல்‌ நின்னொடிவண்‌ எய்திஇகல்‌ வீரன்‌ 
சிந்தையுறு வெந்துயர்‌ தவிர்ந்து தெளிவோடும்‌ 
அந்தமில்‌ அரக்கர்குல மற்றவிய நாறி 
நந்தலில்‌ புவிக்கணிடர்‌ பிற்களை தல்‌ நன்றால்‌. டி 


110 வேறிணி விளம்பவுள நன்றுவிதி யாலிப்‌ 
பேறுபெற என்கணருள்‌ தந்தருளு பின்போய்‌ 
ஆறுதுயர்‌ அஞ்சொலின வஞ்சியடி யன்தோள்‌ 
ஏறுகடி. தென்றுகொழுது இன்னடி பணிந்தான்‌. 10 


வேறு 


117 ஏய நன்மொழி எப்தவி ளம்பிய 
தாயின்‌ முன்னிய கன்றனை யான்‌ தனை 


115. முதலிரண்டு வழிகளில்‌ ஒன்றை மேற்கொள்வதே நலம்‌; அரக்‌ 
கரை யழித்தலாகய கடமை பின்பு செயற்பாலது என்று கூறுகின்றான்‌. 


நின்னொடு இவண்‌ எய்‌த--உன்னோடு பின்பு இலங்கைக்கு வந்து. சிந்தை 
யுறு வெந்துயர்‌ தவிர்ந்து மனத்தை வருத்துின்‌ற பிரிவாகிய கொடுந்துயரம்‌ 
நீங்கப்பெற்று, தெளிவோடும்‌--பிரிவினால்‌ உண்டாய கலக்கம்‌ நீங்கிய வழிப்‌ 
பிறக்கும்‌ மனத்‌ தெளிவோடு கூடிய நிலையில்‌, அந்தம்‌ இல்‌--எல்லை யில்லாத. 
அற்று அழிய நூறி முழுவதும்‌ அற்றுச்‌ சாம்பலாகும்படி. செய்து. ஈந்தலில்‌ 
புவி-இச்சிறு காலத்‌ தாழ்ச்சியினால்‌ ஒரு பேரழிவும்‌ உலூற்கு வந்துவிடாது 
என்பது குறிப்பு, புவிக்கண்‌ இடர்‌ பின்‌ காதல்‌ ஈன்‌.று-இடர்‌ தீர்க்கின்ற 
தான்‌ தன்னிடர்‌ தரப்‌ பெற்ற பின்‌ உலகின்‌ இடரைத்‌ இர்த்தலே நலம்‌. 


116. விதியால்‌--உன.து கட்டனையினால்‌; இராமபிரான்‌ கண்டு வரும்படி 
கூறினனேயன்‌ றிக்‌ கொண்டு வரும்படி கூறிற்றிலன்‌; ஆதலால்‌ பிராட்டியின்‌ 
எட்டனைகொண்டு அதைச்‌ செய்யத்‌ துணிந்தான்‌. பின்‌ போய்‌ துயர்‌ ஆறு. 
வஞ்சி வினி, 


117. ஏய ஈன்மொழிீ-“விநியால்‌ இப்பேறு பெற என்கண்‌ அருள்‌ 
தக்தருளு' என்று வேண்டிய நன்மொழி. எய்த விளம்பிய மனதிற்‌ பதியும்‌ 
படி சொல்லிய; செலச்‌ சொல்லிய. தாயின்‌ முன்னிய கன்று அனையான்‌ தனை 
தாய்ப்‌ பசுவின்‌ முன்‌ கன்று போன்று தூய அன்புடைய ௮ னுமனை; அவன்‌ 
மன நிலையையும்‌ பண்பையும்‌ ஆராய்ந்து தோ பிராட்டி கண்ட முடிபுபற்றி 
இங்ஙனம்‌ கூறப்பட்டது. ஆயதன்மை அரிய தன்றாம்‌-அப்படிச்‌ செய்து நிறை 
வேற்றுதல்‌ அவன்‌ ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதன்றாகும்‌; பேசியது மெய்ம்‌ 
மையே என்று அறுதியிட்டாள்‌. தூய மென்‌ சொல்‌ தூய சொல்‌--தன்‌ 


சுந்தா காண்டம்‌ 111 


ஆய நன்மை அரியதன்‌ முமெனத்‌ 
தூய மென்சொல்‌ இனையன சொல்லினான்‌. il 


118 அரிய தன்றுநின்‌ ஆற்றலுக்‌ கேற்றதே 
தெரிய எண்ணினை செய்வதுஞ்‌ செய்தியே 


தூய்மையான நிலைமைக்கு அமைந்த சொல்‌; மென்‌ சொல்‌-அனுமன்‌ மனம்‌ 
வருந்தாவகை மென்மையாகிய சொல்‌: அதாவது பேசுன்ற தனக்கும்‌ கேட்‌ 
இன்ற மாருதிக்கும்‌ பொருந்திய சொல்‌. இனையன--பின்வருவன. 


118. அனுமனது தூய மனத்தை யுணர்ந்து, அவன்‌ மனம்‌ வருந்தா 
வகை வினயத்தோடு தன்‌ கருத்து வேறுபாட்டைக்‌ கூறுகின்றாள்‌; அங்ஙனம்‌ 
கூறுமிடத்து அவள்‌ கூற நின்ற பொருளெல்லாம்‌ ஆரம்பச்‌ சொற்களிலேயே 
தாமாக வந்து அமைந்து நின்றன. 


அரியதன்று--நீ சொல்லியபடி. யெல்லாஞ்‌ செய்து முடித்தல்‌ உன்போல்‌ 
வார்க்கு அரியதன்று; நின்‌ ஆற்றலுக்கு ஏற்றதே--உன்னுடைய பேராற்ற 
லுக்குப்‌ பெரிதும்‌ இசைவு ற்றதேயாம்‌. தெரிய எண்ணினை--செயற்‌ கூறுகளை 
யெல்லாம்‌ நன்கு ஆராய்ந்து சிந்தித்தனை; செய்வதும்‌ செய்தி-௮து வெறும்‌ 
முகமனன்று; செய்யும்படி. ஏவினால்‌ அங்ஙனமே செய்து முடிக்கவும்‌ முற்படு 
வாய்‌. இது அவள்‌ கருக்‌ கூறிய பொருள்‌. 


அனல்‌ பிராட்டி. கூறிய 'நின்னாற்றலுக்‌ கேற்றதே தெரிய எண்ணினை” 
என்ற சொல்லில்‌, அவள்‌ பேச்சின்‌ சாரம்‌ முழவதும்‌ குறிப்பாக அமைநீது 
நின்றது: எங்ஙனமெனின்‌:- நின்‌ ஆற்றலுக்கேற்றதே தெரிய 1 
உன்னுடைய ஆற்றல்‌ ஒன்றையே ௧௫. அதற்கு இசைவுற்ற செயல்களையே 
தெளிவாக ஆராய்ந்தாய்‌; எதிரிகளாயெ அரக்கரது ஆற்றலை, தா்‌ ன்‌ 
வஞ்சனையின்‌ வலிமையைப்பற்றி* இந்இத்திலை; (119.) கலால்‌ தர்ம 
கருதினாயே யன்றி உன்‌ மன நேர்மை முதலியன ற கத்தித்‌ கெத்து 
பெற்றியை நினைந்திலை; (129.) உன்னாற்றல்‌ ஓன்றையே நினைந்து ணவ 
யன்றி இராமபிரான்‌ வெஞ்சிலையின்‌ ஆற்றலைப்பற்றி மறந்தனை தத்‌ 
(120) மேலும்‌ என்னுடைய ஆற்றல்‌, ஆற்றலின்மை, க்‌ 
வண்ணம்‌ இயல்வது இன்னது ஆ இயவற்றைச்‌ சிந்தித்தாயல்லை; ன ரட்‌ 
இங்ஙனம்‌ மேல்வருஞ்‌ செய்யுள்களிற்‌ கூறப்படும்‌ பொருளெல்லாங்‌ குறிப்பாக 
௮மைந்து நின்றன. 


இனி, பின்னீரண்டடிகளில்‌ தன்‌ மனக்கருத்தை வெளிப்படையாகவும்‌ 
o © © 5 - ர்கன்றது: 
வினயமாகவும்‌ கூறுஇன்றாள்‌. உரியதன்று என ஓர க, ல்‌ ஏழ்‌ 
செய்தல்‌ தக்கதன்று என்று அலோரிக்கின்‌ற தன்மை; பத்தில்‌ மனத்தி 
5 ப அப்‌ த்‌ 3 றுவத 
ஓரு மூலையில்‌ தோன்‌ றுநன்றதென்ப! மெய்‌; ௮த--௮ப்படித்‌ தோன்‌ றுவது 


நீ. கூறியபடி 


112 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


உரிய நன்றென ஓர்கின்ற நுண்டதென்‌ 
பெரிய பேதைமைச்‌ சின்மதிப்‌ பெண்மையால்‌. 12 


119 வேலை மின்னிடை யேவந்து வெய்யவர்‌ 
கோலி வெஞ்சரம்‌ நின்னொடுங்‌ கோத்தபோது 
ஆலம்‌ அன்னவர்க்‌ கல்லையெற்‌ கல்லையால்‌ 
சால வுந்தடு மாறுந்‌ தனிமையோய்‌. 13 


120 அன்றி யும்பிறி துள்ளதொன்று ஆரியன்‌ 
வென்றி வெஞ்சிலை மராசுனும்‌ வேறினி 
நன்றி யென்பதம்‌ வஞ்சித்த நாய்களின்‌ 
நின்ற வஞ்சனை நீயும்‌ நினைத்தியோ, 14 


எதனால்‌ எனின்‌:-என்‌ பெரிய பேதைமைச்‌ சின்மதிப்‌ பெண்மையால்‌-— பெரிய 
அளவில்‌ அறியாமையும்‌ மிகச்சிறிய அளவில்‌ அறிவும்‌ இயல்பான பெண்மை 
யறிவோடு சேர்ந்து நின்றமையால்‌. 


119. அரக்கரது ஆற்றல்‌, வஞ்சனை முதலியவற்றைக்‌ கூறி, அதனால்‌ 
ஐ உரியதன்று என்று காட்டுகின்றாள்‌. வேலையின்‌ இடையே வந்து -ஈடுக்‌ 
கடலை நீ அடையும்வரை வாளா இருந்து, அடைந்த நிலையில்‌ உன்னை எதிர்த்து 
வற; வெய்யவர்‌ கோலி--கொடியவர்கள்‌ நாற்புறமும்‌ வளைத்‌ துக்கொண்டு; 
வெம்‌ சரம்‌ நின்னோடும்‌ கோத்தபோது--தனித்த உன்னோடு வில்‌ வாத்து 
அம்பு தொடுத்துப்‌ போர்‌ செய்யும்பொழுது; (உன்னுடைய நிலைமை யாதா 
கும்‌!) ஆலம்‌ அன்னவர்க்கு அல்லை-- என்னைப்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டால்‌, 
ஆலகால விடம்போன்று சறுகன்ற அரக்கருடன்‌ போர்செய்ய இயலுமா 
றில்லை; எற்கு அல்லை-என்னைப்‌ பாதுகாக்கவும்‌ இயலுமாறில்லை. தனிமை 


ஜு 


றையும்‌ சரிவரச்செய்ய இயலாமல்‌ தவிப்பாயன்றோ? 


120. இராமபிரான்‌ ஆற்றலுக்கும்‌ உகந்ததன்று; நின்‌ சீரிய குணத்‌ 
இற்கும்‌ இசைந்ததன்று என்று கூறுகின்றாள்‌. அன்றியும்‌ பிறிதொன்று 
உளது; அஃது என்னையெனின்‌ இராமபிரானது வெற்றியன்றிப்‌ பிறிதொன்‌ 
றஐறியாத வெஞ்சிலை பழிப்புறும்‌. வேறு இனி நன்றி என்‌- இராமபிரான்‌ வீரத்‌ 
இற்கு ஓரு குறைவும்‌ வாராதபடி ஒன்றைச்‌ செய்வதைவிட, நீ அவனுக்கு ஆற்‌ 
றத்தகும்‌ அடிமைத்திறம்‌ வேறு யாதுளது? என்னைக்கொண்டு சேர்ப்பதை 
வீட அவன்‌ வீரப்புகழைப்‌ பாதுகாப்பதே பெரிய உதவி. (மே லும்‌) பதம்‌ 
வஞ்சித்த காய்களில்‌ நின்ற வஞ்சனை-பதமான உணவைக்‌ களவாக எடுத்துச்‌ 
செல்லும்‌ கடைப்பட்ட நாய்களாகிய அரக்கரிடம்‌ நிலைநின்‌ ற வஞ்சனையை 
யாவரினும்‌ செவ்வியோனாயெ நீ நினைக்கலாமோ! அரக்கர்‌ வீரரில்லாத சமயம்‌ 
என்னைக்‌ களவாக எடுத்து வந்ததற்கும்‌ இதற்கும்‌ வேறுபாடின்றி யொழியு 
மன்றோ? ஆதலால்‌ இராமபிரான்‌ தூதனாயெ நீ இங்ஙனமெல்லாம்‌ நினைத்தல்‌ 
தகுதியே? 


சுந்தா காண்டம்‌ 118 


121 கொண்ட போரினுங்‌ கொற்றவன்‌ விற்றொழில்‌ 
அண்ட ரேவரும்‌ நோக்கவென்‌ னாக்கையைக்‌ 
கண்ட போரரக்‌ கன்விழி காகங்கள்‌ 
உண்ட போதன்றி யானுளெ னாவெனோ. 15 


122 வெற்றி நாணுடை வில்லீயர்‌ விற்றொழில்‌ 
முற்ற நாணில்‌ அரக்கியர்‌ மூக்‌ கொடும்‌ 
அற்ற நாணினர்‌ ஆயின போதன்றிப்‌ 
பெற்ற நாணமும்‌ பெற்றிய தாகுமோ. . 1G 


123 பொற்பி றங்க லிலங்கை பொருந்தலர்‌ 
எற்பு மால்வரை யாலெ தேயெனின்‌ 
இற்பி றப்புமொ முக்குமி முக்கமில்‌ 
கற்பும்‌ யான்பிறர்க்‌ கெங்ஙனங்‌ காட்டுகேன்‌. 17 


124 அல்லன்‌ மாக்கள்‌ இலங்கைய தாகுமோ 
எல்லை நீத்த உலகங்கள்‌ யாவுமென்‌ 
சொல்லி னாற்சுடு வேனது தூயவன்‌ 
வில்லின்‌ ஆற்றற்கு மாசென்று வீசினேன்‌. 18 


பப ப்பட்ட பட்ட டட்டட்ட்ட்ட்‌ 
121. தன்னுடைய நிலைமைக்கும்‌ உரியதன்று என்று கூறுகின்றாள்‌. 
அண்டர்‌ ஏவரும்‌--தேவர்கள்‌ எல்லோரும்‌. உளனாவெனோ--உயிரோடுள்ள 
வளாவேனோ? இராமபிரானாற்‌ கொல்லப்பட்டு அரக்கன்‌ விழியைக்‌ காகங்கள்‌ 
உண்டபொழுதே யானுளனாவேன்‌; அதுவரை ஈடைப்பீணம்‌. 


199, வெற்றி காணுடை வில்லியரீ--இராம லக்குமணர்‌. வில்‌ தொழில்‌ 
முற்ற-வில்லின்‌ வீரச்செயல்‌ படிப்படியே நிறைவேற. நாணமில்லாத அரக்‌ 
கியர்‌ குர்ப்பககையைப்‌ போல மூக்கறுபட்டு மங்கல நாணையும்‌ இழந்த 
பொழுதே எனது நாணமும்‌ நிலைபெறும்‌; அதுவரை என்‌ நாணம்‌ நிறம்பெறா து. 

123. பொன்‌ பிறங்கல்‌ இலங்கை--பொன்மயமான மலையிலுள்ள 
இலங்கை நகர்‌. அரக்கர்‌ எலும்பினாலாகிய மலை மயமாக ஆகவில்லையென்றால்‌, 
இப்பொன்‌ மலை என்பு மலையாக மாறவேண்டும்‌; அங்ஙனம்‌ மாறாவிடின்‌ என்‌ 
உயர்‌ குடிப்பிறப்பும்‌, ஒழுக்கமும்‌, இழுக்கமில்‌ கற்பும்‌ இருந்தும்‌ இல்லாத தற்கு 
ஓப்பாவன. 

124. அல்லல்‌ மாக்களது இலங்கை ஆகுமோ--துன்பம்‌ விளைக்கின்ற 
மாக்களையுடைய இலங்கை நிற்கலாற்றுமோ? வீரன்‌ சுடுசரம்‌ போன்ற 
என்னுடைய சொல்லுக்கு முன்‌ அழியாமல்‌ நிற்குமோ? நில்லாது. மாச 
குற்றம்‌. வீஒனேன்‌— அப்படி அழிக்கும்‌ எண்ணத்தை முற்றாக ஓழித்துவிட்‌ 
டேன்‌. 


15 


114 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


120 வேறும்‌ உண்டுரை கேளது மெய்ம்மையோய்‌ 
ஏறு சேவகன்‌ மேனியல்‌ லாலிடை 
ஆறும்‌ ஐம்பொறி நின்னையும்‌ ஆணெனக்‌ 
கூறும்‌ இவ்வுருத்‌ தீண்டுதல்‌ கூடுமோ. 19 


420 தண்டு வானெனின்‌ இத்தனை சேண்பகல்‌ 
ஈண்டு மோவுயிர்‌ மெய்யின்‌ இமைப்பின்முன்‌ 
மாண்டு தீர்வெனென்‌ நேதிலம்‌ வன்மையாற்‌ 
மீண்டு கொண்டெழுந்‌ தேனென்‌ கீழ்மையான்‌. 20 


187 மேவு சிந்தையின்‌ மாதரை மெய்தொடின்‌ 
தேவு வன்தலை சிந்துக தீதெனப்‌ 
பூவின்‌ வந்த புராதன னேபுகல்‌ ்‌ 
சாவ முண்டென தாருயிர்‌ தந்ததால்‌. ்‌ 21 


128 அன்ன சாவம்‌ உளதென ஆண்மையான்‌ 
மின்னும்‌ மெளலியன்‌ மெய்ம்மையன்‌ வீடணன்‌ 


125. ஏறு சேவகன்‌-வரவர வலிமை மிகுின்ற வீரத்தையுடைய இராம 
பிரான்‌. இடை--இடையிட்டு. ஆறும்‌--அடங்கிய, ஆணெனக்கூறும்‌ நின்னை 
யும்‌. இவ்வுரு-இச்சரீரம்‌. தீண்டுதல்‌ கூடுமோ--இண்டுதல்‌ சாத்தியமோ? 


126. இதுவரை அனுமன்‌ கூற்றிற்கு விடை கூறினாள்‌. இனி அவன்‌ 
மனத்திலுள்ள இடரும்‌ சங்கையும்‌ நீங்கும்பொருட்டுச்‌ சில கூறுகின்றாள்‌. 


சேண்‌ பகல்‌ மீண்ட காலம்‌. மெய்யின்‌ உயிர்‌ ஈண்டுமோ-- என்னுடைய 
சரிரத்திலே உயிர்‌ தரித்து நிற்குமோ? ஒரு நொடியில்‌ நானிறந்துபடுவேன்‌ 
என்று எண்ணியே, நிலத்தொடு தன்‌ வலிமையாற்‌ பெயர்த்துக்கொண்டெழுர்‌ 
தனன்‌ ௮க£ழ்மையான்‌. 


127. மேவு சிந்தை இல்‌ மாதர்‌--தான்‌ விரும்பிய, ஆனால்‌ தன்னை விரும்‌ 
பாத பெண்கள்‌. மெய்‌--சரீரம்‌. தேவு வன்தலை--தெய்வத்தன்மை பொரும்‌ 
இய வலிய தலை; அறுக்க அறுக்க முளைக்கும்‌ தலை. இது சிந்துக என--அக்குற்‌ 
ஐத்தினால்‌ பெயர்ந்தும்‌ முளைக்காதபடி. சிதறுக என்று. பூவின்‌ வந்த புராத 
னன்‌--மலரோன்‌. சாபம்‌ உண்டு; அந்தச்சாபமே என்னுயிர்‌ தரிக்கச்‌ செய்‌ 
த்து. ஆல்‌-௮சை. 


128. மின்னும்‌ மெளலியன்‌ வீடணன்‌-—பீராட்டியின்‌ அகக்கண்ணுக்கு 
விபீடணன்‌ தோன்றியபடி இத. இராமபிரான்‌ 'என்னிலங்கு ஈாமத்தளவும்‌ 


௩ சுந்தா காண்டம்‌ 115 


கன்னி என்வயின்‌ வைத்த கருணையரள்‌ 
சொன்ன துண்டு துணுக்க மகற்றுவாள்‌. 22 


129 ஆய துண்மையி னும்‌ அதன்றெனின்‌ 
மாய்வென்‌ மன்ற அற.ம்வழு வாகென்றும்‌ 
தாய கன்வலி எண்ணியும்‌ தானுடைத்‌ 
தூய்மை காட்டவும்‌ இத்துணை தாங்களேன்‌. 32 


130 ஆண்டு நின்றும்‌ அரக்கன்‌ அகழ்த்துகொண்டு 
ஈண்டு வைத்தது இளவல்‌ இயற்றிய 
தீண்ட சாலை யொடுதிலை நின்றது 
காண்டி ஐயநின்‌ மெய்யுணர்‌ கண்களால்‌. 24 


131 தீர்வி லேனிதெொ ருபக லுஞ்சிலை 
வீரன்‌ மேனியை மானுமிவ்‌ வீங்கு நீர்‌ 
நார நாண்மலர்ப்‌ பொய்கையை நண்ணுவேன்‌ 
சோரும்‌ ஆருயிர்‌ காக்குந்‌ துணிவினால்‌. 2ம்‌ 


அரசு என்று கூறுதற்கு முன்னமேயே அவன்‌ வேரியங்கமலை நோக்கம்‌ 
பெற்றுவிட்டான்‌. கன்னி மகள்‌. சொன்னதுண்டு; ஏன்‌ எனில்‌ துணுக்கம்‌ 
்‌ அகற்றும்பொருட்டு. 


129. ௮து அன்று எனின்‌ மாய்வென்‌ மன்ற--இடைப்பிறவால்‌, மன்ற 
_தேற்றப்பொருள்‌. ஆயது உண்மையினானும்‌--௮ப்படிப்பட்ட சாபம்‌ ஒன்று 
உள்ளபடியினாலும்‌-— அப்படி யொன்றில்லையெனின்‌ நிச்சயம்‌ இறந்‌இிருப்பேன்‌ 
_-௮றம்‌ பிழையாது என்ற உறுதியான ஈம்பிக்கையினாலும்‌, நாயகன்‌ வலிமை 
அரக்கர்‌ வலிமையை அ௮ழிக்குமென்றெண்ணியும்‌, அதனால்‌ என்‌ தரய்மையைக்‌ 
காட்டலாம்‌ என ஈம்பீயும்‌ இவ்வளவு காலமும்‌ உயிர்‌ தரித்திருந்தேன்‌. 


150. சாலை -- பன்னசாலை. வைத்தது நில்‌ நின்றது. அதனை நீ 
காண்டி. 


- தீர்வீலேன்‌--இவ்விடத்தை வீட்டு நீங்கேன்‌. ஒரு பகலும்‌-ஒரு 
ட மானும்‌--ஓக்கின்ற. வீங்கு நீர்‌ நாரம்‌--வீங்குகன்ற நீர்மையை 
யுடைய தண்ணீர்‌: பொய்கையிலுள்ள தாமரையிலை இராமபிரான்‌ மேனியை 
யும்‌ காண்‌ மலர்‌ கைகால்‌ முதலிய உறுப்புக்களையும்‌ ஓக்கும்‌. நண்ணுவேன்‌- 
அடைவேன்‌. அவனுக்குப்‌ போலியான பொய்கையைக்‌ கண்டாவது பிரவ 
னாலே தளர்கன்ற உயிரைக்‌ காக்கலாம்‌ என்னும்‌ அணிவினால்‌. 


116 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


132 ஆத லானது காரிய மன்றைய 
வேர நாயகன்‌ யாலீனி மீண்டனை 
போதல்‌ காரியம்‌ என்றனள்‌ பூவையக்‌ 
கோதி லானும்‌ இனையன கூறினான்‌. 86 


133 நன்று நன்றிவ்‌ வுலகுடை நாயகன்‌ 
கன்று ணைப்பெருத்‌ தேவி நவத்தொழில்‌ 
என்று சிந்தை களித்துவந்‌ தேத்தினான்‌ 
நின்ற சங்கை இடரொடு நீங்கினான்‌. 27 


194 இருளும்‌ ஞாலம்‌ இராவண னாவிது 

தெருளும்‌ நீஇனிச்‌ சில்பீகல்‌ தங்குறின்‌ 

மருளும்‌ மன்னவற்‌ கியான்சொலும்‌ வாசகம்‌ 

அருளு வாயென்‌ றடியின்‌ இறைஞ்சினான்‌. 28 
135 இன்னும்‌ ஈண்டொரு திங்கள்‌ இருப்பல்யான்‌ 


கின்னை நேோக்பெ்‌ பகர்ந்தது நீதியோய்‌ 


195. அத--என்‌ கட்டனையினால்‌ 8 என்னைக்‌ கொண்டு செல்வது. மீண்‌ 
டனை-மீண்டு. பூவை ளிபோல்பவளாயெ பிராட்டி.  கோதிலான்‌-— 
அனுமன்‌. 


193. ஈன்று நன்று-உவகை மேலீட்டாற்‌ கூறியது. உலகுடை நாயக 
அக்கு ஏற்ற துணையாக உள்ள பெருமை பொருந்திய தேவி, தவத்தொழில்‌- . 
இராமபிரான்‌ வரும்‌ வரையில்‌ பொறையிருந்தாற்றும்‌ தவத்தொழில்‌, களித்து 
உவநீது-- அவள்‌ உயிருக்கும்‌ பெருமைக்கும்‌ ஆபத்தில்லை யென்றமையால்‌ மட்‌ 
டற்ற மூழ்ச்சியோடு. ஏத்‌ தினான்‌--துஇத்தான்‌. சங்கை--தன்னுயிரைத்‌ 
தானே மாய்த்துக்‌ கொள்வாளோ என்னும்‌ ஐயம்‌. இடர்‌--அரக்கன்‌ தீண்டு 
தலால்‌ உயிர்விட நேருமோ என்ற துன்பம்‌. ்‌ பத 


184. ஞாலம்‌ இராவணனால்‌ இருளும்‌-இல்வுலகம்‌ முழுவதும்‌ இராவ 
ணன்‌ செயலாற்‌ பாழ்பட்டுவிடும்‌: அதாவது நீ உனது உயிரைப்‌ பாதுகரவா 
விடின்‌, இராவணன்‌ மீதெழுங்‌ கோபத்தினால்‌ உலகம்‌ மூழுவதுமே இராமனம்‌ 
பால்‌ அழிக்துவீடும்‌, இது தெருளும்‌ 87--இதனைத்‌ தெளிவாக அறிந்த நீ, இனி 
ஏல்‌ பகல்‌ தங்குதின்‌-இன்னுஞ்‌ லெ காள்‌ இங்கே தங்குவதாகத்‌ தீர்மானித்‌ 
தால்‌. மருளும்‌ மன்னவற்கு--உன்னைப்பிறிந்து மயங்கும்‌ நிலையிலுள்ள அவ்‌ 
வீராமபிரானுக்கு. யான்‌ சொல்லவேண்டிய செய்தியைக்‌ கூ றியருளுவாயாக 
என்று வணங்கினான்‌. 

185. அனுமனிடம்‌ பேரியபொழுது இராவணன்‌, ௧ர வலரக்கியர்‌ முதலி 
யோரால்‌ கேர்த்த கொடுமைகளைச்‌ சுட்டிய பிராட்டி, இப்பொழுது, அப்பேச்‌ 
சின்‌ தொடர்பால்‌ பழைய துன்பம்‌ நினைவில்‌ எற்‌, அதனையடுத்‌ அ: அனுமன்‌ 


சுந்தா காண்டம்‌ ்‌ 117 


பின்னை ஆவி பிடிக்கின்றி லேனந்த 
மன்ன னாணை இதனை மனக்கொள்்‌ நீ, 29 


136 ஆரம்‌ தாழ்திரு மார்பற்‌ கமைந்ததோர்‌ 
தாரந்‌ தான்‌அல ளேனுந்‌ தயாவெனும்‌ 
சரந்‌ தானகத்‌ தில்லனென்‌ முலுந்தன்‌ 
வீரங்‌ காத்தலை வேண்டென்று வேண்டுவாய்‌. 90 


187 ஏத்தும்‌ வென்றி இனையவற்கு. ஈதொரு 
வார்த்தை கூறுதி மன்னரு ளாலெனைக்‌ 
காத்தி ருந்தவற்‌ கேகட னென்றிடை 
கோத்த வெஞ்சிறை வீடென்று கூறுவாய்‌. al 


வெளிப்பாட்டினால்‌ தடையுற்ற தற்கொலை செய்யும்‌ வேகமும்‌ தலையெடுப்ப, ' 
சோகம்‌ மிகுந்த பேச்சுப்‌ பேசுகின்றாள்‌. 


இச்செய்யுளில்‌ இன்னும்‌ ஒரு மாதத்திற்குமேல்‌ உயிர்தரித்தல்‌ இயலுவ 
தன்று என்று கூறுகின்றாள்‌. 

இன்னும்‌--இவ்வளவு காலமும்‌ உறாத அயரம்‌ ௮, னுபவித்தேன்‌; இதற்கு 
மேலும்‌. ஒரு திங்கள்‌-ஒரு திங்கள்‌ எல்லை வரையிலுமே. இருப்பல்‌ யான்‌ 
அரும்பாடுபட்டு உயிரோடு இருப்பேன்‌ யான்‌. நீ 'இயோய்‌--ஈடுவு நிலைமை 
இறம்பாத உனக்கு யான்‌ கூறுவது உண்மை யென்பது விளங்கும்‌. பின்னை 
ஒரு இங்கள்‌ கடந்த பின்பு. அவி பிடிக்கின்‌்றிலேன்‌--கட்புலனாகாத அவி 
போன்று மேலேபறந்து செல்லத்‌ துடிக்கின்ற உயிரை என்‌ ஆற்றல்‌ கொண்டு 
இது காலம்‌ வரையில்‌ மறித்து நிறுத்தியதுபோன்று, தடுத்‌ துவைக்கும்‌ வலி 
மையில்லேன்‌; நான்‌ முயன்றாலும்‌ மெல்லிய உயிர்‌ நில்லாது, தன்‌ மன உறு 
இயைப்‌ புலப்படுத்த இராமபிரான்‌ மீது ஆணையிட்டுக்‌ கூறுன்றாள்‌. இது 
அனுமனை நோக்கக்‌ கூறியது. 

186. இது இராமபிரானுக்குக்‌ கூறும்‌ செய்தி. அக்கால எல்லைக்குள்‌ 
என்‌ பொருட்டு வாராவிடினும்‌ தன்‌ வீரங்காக்கும்‌ பொருட்டு வரும்படி 
வேண்டுக என்இன்றாள்‌. 

ஆரந்தாழ்‌.......- அலளேஜும்‌--*இற்புகத்தக்கல்‌" என்று என்னத்‌ தீண்‌ 
டாது கழிப்பினும்‌; தயாவெனும்‌ சசககக என்றாலும்‌-என்‌ பிழை பொருது 
ஓறுக்கனும்‌: தன்‌ வீரங்‌ காத்தலை வேண்டு என்னை மீட்க வாராவிடினும்‌, 
தன்னை மீட்கும்‌ பொருட்டு வரும்படி. வேண்டு. வேண்டு--விரும்புவாயாக- 

137. இது இலக்குவற்குக்‌ கூறும்‌ செய்தி. மன்‌--இராமபிரான்‌. அருள்‌ 
_தட்டளை. என்று அசை: இடை கோத்த வெம்‌ சிறை--தான்‌ பன்ன 
சாலையிற்‌ காத்திருந்தபொழுத! இடையிட்டு நேர்ந்த கொடிய சிறை. சிறை 
வீடு-6றையினின்றும்‌ விடுவித்தல்‌. 


118 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


198 திங்கள்‌ ஒன்றிலென்‌ செய்தவந்‌ தீர்ந்ததால்‌ 
இங்கு வந்தில னேயெனின்‌ யாணர்‌ நீர்க்‌ 
கங்கை யாற்றங்‌ கரைஅடி. யேற்குத்தன்‌ 
செங்கை யாற்கடன்‌ செய்கென்று செப்புவாய்‌, 32 


139 சிறக்கும்‌ மாமியர்‌ மூவர்க்கும்‌ £தையாண்டு 
இறக்கின்‌.முள்தகொழு காளெனும்‌ இன்னசொல்‌ . 
அறத்தின்‌ நாயகன்‌ பாலரு ளின்மையால்‌ 
மறக்கு மாயினும்‌ நீமற வேல்‌ ஐயா. 33 


140 வந்தெ னைக்கரம்‌ பற்றிய வைகல்வாய்‌ 
இந்த இப்பிற விக்கிரு மாதரைச்‌ 


perm வட்ட படட. 


198. அவ்வொரு மாத எல்லைக்குள்‌ ஈண்டு வாராவிடின்‌ பின்பு என்ன 
செய்யவேண்டும்‌ என்ப த இராமபீரானிடம்‌ கூறும்படி. சொல்லுஇன்றாள்‌. 


தீர்ந்தது நிச்சயம்‌ முடிவடையும்‌; கால வழுவமைதி, ஒரு திங்கள்‌ எல்லை 
யில்‌ போகின்ற உயிரைத்‌ தடுத்து நிறுத்தலாகிய என்செய்‌ தவம்‌ முடிவடை 
வது இண்ணம்‌; வருவதானால்‌ அக்காலவெல்லைக்குள்‌ இங்கு வந்துவீடவேண்‌ 
டும்‌. (அப்படி) இங்கு வந்திலனே எனில்‌--இங்கு வந்திலனேயானால்‌ பின்பு 
இங்கு வரத்தேவையில்லை; அங்குச்‌ செல்க: எங்கே எனின்‌; யாணர்‌ நீர்க்‌ 
கங்கையாற்‌றங்கரை— புதிய நீர்‌ எப்பொழுதும்‌ ஓடுகின்‌ ௮ கங்கையாற்றங்கரை: 
பழைய கும்பி நாற்றம்‌ மிக்க கடலைத்தாண்டி வரவேண்டியதில்லை: கங்கை 
ஆற்றின்‌ கரையளவில்‌ செல்ல அமையும்‌: அக்கரையிலே செய்வது யாது 
எனின்‌ அடியேற்குத்‌ தன்‌ செங்கையாற்‌ கடன்‌ செய்க மனைவி யென்று 
என்னை மீட்கும்‌ பொருட்டு, கைசிவக்கும்படி விற்பிடித்துப்‌ போர்செய்யவும்‌ 
வேண்டா; அடிமை என்ற முறையில்‌ இயல்பாகவே சிவந்த தன்‌ அழகிய 
கைகளால்‌ நீர்க்கடன்‌ முதலியன செய்தருளுக; என்று கூறுவாய்‌. 


189. கங்கையாற்றங்கரை என்றதும்‌ மனம்‌ ௮ங்கே சென்றது; ஒருமாத 
எல்லை தவறியதால்‌, தான்‌ இறந்துபடுவதாகவும்‌, கங்கைக்‌ கரையில்‌ யாவரும்‌ 
இரண்டிருப்பதாகவும்‌ கற்பனை செய்தவள்‌, அந்நிலையில்‌ தன்‌ மாமியர்க்குஞ்‌ 
சொல்லுஞ்‌ செய்தி இன்னதெனக்‌ கூறுகின்றாள்‌. 


இறக்கன்றுள்‌-- ஒருமாதம்‌ முடியும்‌ கால எல்லையிற்‌ கூறுஞ்‌ சொல்‌. 


அறத்தின்‌ ஈரயகன்பால்‌-இராமபிரானிடத்து, அவனிடம்‌ அருளில்லாமையால்‌ 
மறந்தாலும்‌ என்‌ நிலைமையைக்‌ கண்ணாற்‌ கண்ட நீ மறவாதே. 


140. இதுவும்‌ அடுத்த கவியும்‌ நீர்க்கடன்‌ முதலியன நீ றவேறிய பின்‌ 
தனியே சோகத்துடனிருக்கும்‌ இராமபிரானீடம்‌ கூறும்‌ செய்தி இன்னவெனக்‌ 
கூறும்‌. 


சுந்தர காண்டம்‌ 110 


சிந்தை யாலுந்தொ டேனென்ற செவ்வரம்‌ 
தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய்‌. 34 


141 ஈண்டு நானிருந்‌ இன்னுயிர்‌ மாயினும்‌ 
மீண்டு வந்துபி றந்துதன்‌ மேனியைத்‌ 
தீண்ட லாவதோர்‌ தீவினை தீர்வரம்‌ 
வேண்டி னாள்தொழு தென்று விளம்புவாய்‌. 9ம்‌ 


142 அரச வீற்றிருந்‌ தாளவும்‌ ஆய்மணிப்‌ 
புரசை யானையில்‌ வீதியிற்‌ போகவும்‌ 
விரசு கோலங்கள்‌ காண விதியிலேன்‌ 
உரைசெய்‌ தென்னைஎன்‌ ஊழ்வினை உன்னுவேன்‌. 36 


143 தன்னை நோக்கி உலகந்‌ தளர்தற்கும்‌ 
அன்னை நோய்க்கும்‌ பரதனங்‌ காற்றுறும்‌ 
. இன்னல்‌ நேரய்க்குமஙய்‌ கேகுவ தன்றியே 
என்னை நோக்கி இங்கு எங்ஙனம்‌ எய்துமோ. 37 


வைகல்‌--இனம்‌. தொடேன்‌-ரிறிதும்‌ நினையேன்‌. இருச்செவி சாற்று 
வாய்‌--தனிமையில்‌ விண்ணப்பஞ்‌ செய்‌. 

141. தீவினை தீர்‌ வரம்‌--இப்பிறவீயிற்‌ பிரிந்ததுபோலப்‌ பிரிதற்குஃ 
காரணமான தீவினையினின்றும்‌ நீங்கும்‌ வரம்‌. இன்னுயிர்‌ மாயினும்‌ என்ற 
உம்மையால்‌ இம்மையிலேயே அடையும்‌ நம்பிக்கையை முற்றும்‌ கைவிட்ட 
லள்‌ என்பது விளங்கும்‌. 

149, துன்ப மிகுதியினால்‌ உயிர்விடும்‌ எண்ணத்தை இராமபிரானிடம்‌ 
உள்ள அன்பு சிறிது அசைக்க, முடி.புனைவு முதலிய காட்சிகளைக்‌ காணாமலே 
உயிர்விட கேருின்றமையைக்‌ குறித்து ஏங்குநன்றாள்‌. ்‌ 

புரசை--கழுத்திற்‌ கட்டும்‌ கயிறு, வீரசு கோலம்‌--அப்பொழுதைக்கப்‌ 
பொழுது செய்யும்‌ அலங்காரங்கள்‌. என்‌ ஊழ்வினை உன்‌ -னஅுவேன்‌— பிறர்மீது 
குறை கூறுவதில்‌ பயனில்லை. என்னுடைய ஊழ்வினையை நினைந்து வருந்து 
வதைத்‌ தவீர வேறு செயற்பாலது ஒன்றில்லை. 

149.  *அறையிருங்‌ கழலவன்‌ கர, ணுமாசை', சிறிது வலியுற, அந்த 
ஆசை நீறைவேறுமோ அன்றி உயிர்‌ துறக்கும்‌ ஊழ்வினைதான்‌ பலிக்குமா 
என்ற போராட்டம்‌ நிகழ, ஆராய்ச்சியின்‌ முடிவில்‌ இராமபீரான்‌ வர விரும்பி 
னாலும்‌ நிலைமைகள்‌ இடங்கொடா என்று சொல்லி ஏங்குஇன்றாள்‌. 
கோய்‌--தான்‌ இங்கே சில இங்கள்‌ 


பரதன்‌ அங்கு ஆற்றுறும்‌ இன்னல்‌ ன்ட்‌ 
ப்‌ பரதன்‌ அயோத்தியில்‌ அனுப 


அனுபவித்ததுபோன்று பல ஆண்டுகளாக 
விக்கும்‌ துன்பமயமான மனப்பில. 


120 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


வேறு 

144 எந்தையாய்‌ முதலிய கஇ௲ஞர்‌ யார்க்குமென்‌ 

வந்தனை விளம்புதி கவியின்‌ மன்னனைச்‌ 

சுந்தரத்‌ தோளனைத்‌ தொடர்ந்து காத்துப்போய்‌ 

அந்தமில்‌ நெடுநகர்க்‌ கரசனாக்‌ கென்பாய்‌. 38 
NS 

144. ஈற்றில்‌ இறத்தலெ நிகழக்கூடியது என்று முடிவுகட்டி, அர்நிலே 
மைக்குத்‌ தன்‌ மனத்தை இடப்படுத்‌இிக்கொண்டு, தன்‌ உறவினருக்கும்‌ சகர 
வனுக்கும்‌, செய்திசொல்லியனுப்புன்றாள்‌. ஏற்றவாறு சந்தமும்மாறுகின்ற த. 


அந்தம்‌ இல்‌ நெடு நகர்‌ அழிவில்லாத பெரிய நகரம்‌, தொடர்ந்து காத்‌ 
அப்போய்‌ அரசனாக்கு என்பாய்‌, 


வெவ்‌ அவகையயயைய வையை, 


90. அனுமன்‌ அரக்கர்‌ கோனிடம்‌ தூதுரைத்தமை. - 


பிராட்டியிடம்‌ விடைபெற்று மீண்ட அனுமன்‌ கடிகாவினை 
யழித்த, தின்னோடு பொரவர்க கின்கரர்‌, சம்புமாலி, பஞ்ச 
சேனாபதிகள்‌, இராவணன்‌ மகன்‌ அக்கன்‌ முதலியோரை உடன்‌ 
வந்த படைகளுடன்‌ கொன்று களைந்து, ஈற்றில்‌ மேகசாதன்‌ 
விட்ட மலசோன்‌ படையினாற்‌ பிணிப்புண்டு, இராவணன்‌ 
இருக்க அவைபினை அடைந்கான்‌. பெருமிகத்துடன்‌ கொலு 
விற்றிருந்க அரக்கர்‌ வேக்கனைக்‌ கண்டதும்‌ அவன்‌ கடுஞ்சனெங்‌ 
கொண்டனன்‌; எனினும்‌ பிராட்டி கூறியவற்றை நினைந்து தூத 
னார்சுன்மையே ஏற்றது என்றெண்ணி அரக்கனிருக்குமிடம்‌ 
எய்‌ அசலும்‌ இந்திரசித்து அவனை இன்னானென இசாவணனுக்‌ 
உரைத்தனன்‌. அக்கக்இனாலும்‌ அவமானத்தினாலும்‌ சாம்பு 
இன்ற அரக்கன்‌ அனுமனைக்‌ கனற்பொறி சூம கோக்க வினவ 
லானான்‌. அவன்‌ வினவிபதுமுகல்‌ விடிடணன்‌ ,லையிடு வரை 
யில்‌ இருவருக்குமிடையே நிகழ்ச்‌ கபேச்‌* இப்பகுதியிற்‌ காணப்‌ 
படும்‌. 

திசையானைகளை மருப்பொடிக்து, கயிலையைப்‌ பெயர த 
தெடுத்து, தேவர்களையெல்லாம்‌ அடிமைப்படுத்தி, கோல்வி என்‌ 
பதறியாப்‌ பெரும்புகழ்படைத்த இரா வணன்‌, அனுமன்‌ செய்த 
விசச்செயலால்‌ தனக்குற்ற பெரும்‌ பழியை நினைந்து மனம்‌ 


சுந்தா காண்டம்‌ 121 


மா ழ்நியவன்‌ னுமனைக்‌ 6 ச ச ம ன்‌ 
(றி ei? த ரியல்‌ ன்‌! வ்‌ வ 
வ ட்‌ லப அ வினாவினான்‌, அவன்‌ 
மண ட கொர சளிப்பினால்‌, இரூ வினாவைப்‌ பலப்பலவாகப்‌ 
பல்க வினாவினான்‌, அவற்றிற்கெல்லாம்‌ மாருதி சுருக்கமாக ஒரு 
சொல்லில்‌ “சொல்லிய அனைவருமல்லன்‌' என்று விடையிறுத்து, 
தான்‌ இராமபிரானடிமை என்று கூறி, அப்பிரானது பெரு 
மையை உமைக்குமா ற்முல்‌ அரக்கன்‌ வலியும்‌ வரங்களும்‌ அவன்‌ 
அம்பின்‌ முன்‌ இற்றொழியும்‌ என்பதையுமுணர்‌த்தினான்‌. அவற்‌ 
றையெல்லாம்‌ சேட்கவிரும்பாக அசக்கன்‌ வாலி மகன்‌ அங்கதன்‌ 
ஏவலால்‌ தேவியைச்‌ தேடிவர்‌ தமை கூ.றக்கேட்டதும்‌ வாலியைப்‌ 
பற்றி விசாரிக்கலானான்‌. அன்னவன்‌ மனநிலையையறிந்த மாருதி 
முன்னம்‌ இராவணன்‌ வாலியினாற்‌ பிணிப்புண்டதை ஞாபகப்‌ 
படுத்தி, (வாலி மீளான்‌; அவன்‌ வாலும்‌ போயிற்று” என்று 
உளையக்‌ கூறினான்‌. பின்பு அரக்கன்‌ இராமபிரான்‌ வாலியைக்‌ 
கொன்ற காரணம்‌ முதலியன பற்றி உசாவி, தூ அவந்த தன்மை 
யையும்‌ வினவினான்‌. அனுமன்‌ சுக்கிரீவன்‌ கூறியதாகச்‌ லை 
ஈன்மஇி கூறித்‌ தேவியை விடுவித்து உயிர்‌ தப்பி வாழும்படி 
கூறினான்‌. தன்‌ பிழையைச்சுட்டி, பகைவர்‌ வலிமையைப்பற்றிக்‌ 
கூறு தலைச்‌ கேட்கப்‌ பொறாத அரக்கன்‌ மறுபடியுங்‌ கடுஞ்சினங்‌ 
கொண்டு, தாது வந்த நீ அரக்கரைக்‌ கொன்றதென்‌?” என்று 
வினவ, மாருதி அதற்குக்‌ கூறிய விடையினாற்‌ பின்னும்‌ மன 
முனைந்து, சனம்‌ விஞ்ச, 'கொன்மின்‌' என்று கட்டரேயிட, 
கொல்பவரும்‌ அனுமனை நெருங்கினர்‌. அர்கிலையில்‌ விபீடணன்‌ 
அவசைத்தடுத்‌.து மிறுத்தி இசாவணற்குச்‌ இலை ஈன்மதி கூறலா 
யினன்‌. இவ்வசலாற்றில்‌ அனுமனஅ பேச்சு வல்லமையும்‌, 
இராவணன அ அக்கம்‌, கோபம்‌, கலக்கம்‌ முதலிய விரவிய மன 
நிலையும்‌ விளங்கும்படி. ஆசிரியர்‌ கூறுர்திறன்‌ நூணுஇயறியற்‌ 
பாலது. 
இராமபிரான்‌ பெருமையைப்பற்றிக்‌ 


மேலும்‌ அனுமன்‌, 
இன்‌ இயல்பைப்‌ 


கூறும்‌ செய்யுள்கள்‌ அப்பிரானது அவதாரத்தின்‌ 
பற்றிக்‌ கம்பர்‌ கருத்தை ஆராய்தற்குத்‌ அனையாகும்‌- இர்தாலில்‌ 
வேறு இடங்களில்‌ வரும்‌ இவைபோன்ற செய்யுள்கஃ ளாடு இசை 
வித்து ஆராய்ந்‌ ஆசிரியர்‌ கருத்தை உய்த்துணரலாம்‌. 
[தெ. ப: பிணி வீட்டு படலம்‌: 68-90; 92, 95, 96, 102, 108, 
105—110.] 
16 


128 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


145 நோக்யெ கட்பொறி நுவன்ற வாய்களில்‌ 

தூக்யெ பொறியொடு மயிர்சு றுக்கொளத்‌ 

தகாக்யெ உமிர்ப்பொடுந்‌ தவழ வெம்புகை 

வீக்கனென்‌ அவனுடல்‌ விரித்த பாம்பினே. 1 
146 அன்னவோர்‌ வெருளியன்‌ அமர ராதியர்‌ 

துன்னிய துன்னலர்த்‌ துணூக்கஞ்‌ சுற்றுற 

என்னிவண்‌ வரவுநீ யாரை என்றவன்‌ 

தன்மையை வீனாயினான்‌ கூற்றின்‌ தன்மையான்‌. a 
147 நேமியோ குலிசியோ நெடுங்க ணிச்சியோ 

நாமரைக்‌ கிழவனே தறுகட்‌ பஃறலைப்‌ 

பூமிதாங்‌ கொருவனோ பொருது முற்றுற 

நாமமும்‌ உருவமுங்‌ கரந்து தண்ணிஞனய்‌. 3 
148 நின்றிசைத்‌ நுயிர்கவர்‌ நீலக்‌ காலனோ 
குன்றிசைத்‌ தயிலுற எறிந்த கொற்றனோ 


146. கண்‌ பொறி--சண்களினின்றும்‌ வெளிப்பட்ட தீப்பொறி, பேசிய 
வாய்களினின்றும்‌ புறப்பட்டு மேலே எழுந்த பொறிகளோடு, மயிர்‌ சுறுக்‌ 
கொள-அனுமன்‌ உடம்பிலுள்ள உரோமங்கள்‌ தீப்பற்றும்படி, தாக்கிய 
உயிர்ப்பொடும்‌--௮ங்ஙகனம்‌ தாக்குவதுபோன்று வலியுடன்‌ சென்ற பெருமூச்‌ 
சடன்‌: வெம்புகை தவழ--பற்றிய நெருப்பின்மீது வெம்மையாடிய புகை 
தவழ்வது போன்று மேலெழும்படி; வீக்கனன்‌-—அனுமனை இறுகக்‌ கட்டி 
னன்‌; அதாவது அவ்வளவு கோபக்கனலோடு கோக்‌ னன்‌. எதைப்போல 
எனின்‌:- அவனுடலை இந்திரசித்து ஏவிய நாகபாசம்‌ இறுகப்பிணித்தது போல. 

கட்பொறி, வாய்களில்‌ தூக்யெ பொறியொடு மயிர்‌ சுறுக்கொளும்ப 4. 
தால்யெ உயிர்ப்பு; அவ்வுயிர்ப்பு வெம்புகை தவழ (அனுமனை) வீக்‌னன்‌. 

146. அன்னிய அன்னலர்‌-— நெருங்ியிருந்த பகைவர்‌, தேவர்கள்‌ முத 
லிய பகைவரை அச்சம்‌ குழும்படி அனுமனை வினாவினான்‌. அனுக்கம்‌-அச்சம்‌. 
யாரை-ஐ, சாரியை. என்று அவன்‌ தன்மையை வினாவினான்‌. தன்மை-இயல்பு. 
கூற்றின்‌ தன்மையான்‌--கோக்இிய பொழு, தய வெகுளி விஞ்சி, வினாயவழிக்‌ 
கூற்றுவன்‌ போலத்‌ தோன்றினால்‌. 

147. இது முதல்‌ முன்று கவிகள்‌ 2 யார்‌" என்பதன்‌ விரி. 

கேமியோ--சக்கரப்‌ படையை யுடைய திருமாலோ? குலிசியோ--வச்9ரப்‌ 
படையினனாகிய இந்திரனோ! நெடும்‌ கணீச்யோட நீண்டதாக சூலப்‌ 
படையை யுடைய சிவபீரானோ? தாமரைக்‌ கிழவஜனோ--மலரவனோ? தறுகண்‌ 
அஞ்சாமை; பல்‌ தல்‌ பஃறலை. பொருது முற்றுற- போர்‌ செய்து அழி 
யூம்படி, நாமம்‌-பெயர்‌. கரந்து மறைத்து, 

148. இசைத்து பாசத்தாற்‌ கட்டி, நீலக்காலன்‌— கரிய நி 'றமுள்ள 
யம தாதன்‌. குன்று இசைத்து அயில்‌ உற எரிந்த கொற்றனோ-ரெளஞ்ச 


லையிற்‌ பட்டு வேற்படை உருவீப்‌ புகும்படி. வீசிய வெற்றியையுடை ய முருக 


சுச்தா காண்டம்‌ 193 


கென்றிசைக்‌ கழவனோ இசைதின்‌ ருட்சியர்‌ 

என்றிசைக்‌ கின்றவர்‌ யாருள்‌ யாவன்‌ நீ, த்‌ 
149 அந்தணர்‌ வேள்வியின்‌ ஆக்கி ஆணையின்‌ 

வத்துற விடுத்ததோர்‌ வயவெம்‌ பூதமோ 

மூதீதொரு மலருளோன்‌ இலங்கை முற்றுறச்‌ 

சிந்தெனத்‌ திருத்திய தறுகண்‌ தெய்வமோ. é 
150 ஆசைநீ யென்னையிங்‌ கெய்து காரணம்‌ 

ஆருனை விடுத்தவர்‌ அறிய ஆணையால்‌ 

சோர்விலை சொல்லுதி என்னச்‌ சொல்லினான்‌ 

வேரொடும்‌ அமரர்தம்‌ புகழ்வி முங்கினான்‌. [i] 
151 சொல்லிய அனைவரும்‌ அல்லன்‌ சொன்னவப்‌ 

புல்லிய வலியினோர்‌ ஏவல்‌ பூண்டிலேன்‌ 

அல்லியங்‌ கமலமே யனைய செங்கஷோர்‌ 

வில்லிதன்‌ நூதன்யான்‌ இலங்கை மேயினேன்‌. 7 
152 அனையவன்‌ யாரென அறிதி யாதியேன்‌ 

முனைவரும்‌ அமரரும்‌ மூவர்‌ தேவரும்‌ 
வேளோ? தெற்குத்‌ இசைக்கு இறைவனாஇய யமதர்ம ராசனோ! இசை நின்று 
ஆட்சியர்‌--ஏனைத் இசைகளில்‌ நின்று ஆள்பவர்‌, யாருள்‌ யாவன்‌ நீ- என்று 
சொல்லப்பட்டவர்‌ எல்லாருள்ளும்‌ யாவன்‌ நீ? 

149. வேள்வியின்‌—யாகத்தினின்‌ று. ஆக்‌-தோற்றுவித்து. ஆணையின்‌ 
மந்திர வல்லமையினால்‌. முந்து ஒரு மலருளோன்- முன்பு இருந்த ஒரு 
பிரமன்‌. சிந்து என அழிப்பாய்‌ என. திருத்திய புதிதாகச்‌ செய்தனுப்பிய. 
அஞ்சாமையை யுடைய தெய்வமோ? 

150. இச்செய்யுள்‌ 'என்‌ இவண்‌ வரவு! என்பதன்‌ வீரி. 

ஆரை நீ-முந்திய செய்யுள்களிற்‌ கூறியதைத்‌ தொகுத்து மறுபடியும்‌ 
வினாவுதின்றான்‌: இராவணன்‌ மனக்கொதிப்பு இருந்தபடி. அறியச்சொல்லுத; 
அணையாற்‌ சொல்லுதி; சோர்விலை சொல்லு]. ஆனணை-என்‌ கட்டன்‌. ல்‌ 
விலைஒன்றையும்‌ தவறவிடாமல்‌, முன்பு அமரர்‌ புகழ்‌ விழுங்கினான்‌; இப்‌ 
பொழுது அவன்‌ புகழ்‌ அனுமனால்‌ விழுங்கப்பட்ட து; அதை நினைந்து அவ 
மானத்தாற்‌ புழுங்கனான்‌ என்பது குதிப்பு. 


ள்‌ அனுமன்‌ கூறிய விடை. 
கேட்ட பதினொரு வினாத்‌ 
௬ சொல்விடை. அல்லி 


151. இது முதல்‌ ஒன்பது செய்யுட்க 
சொல்லிய அனைவருமல்லன்‌--இராவணன்‌ 
களுக்குச்‌ சொல்லின்‌ செல்வனா2ய அனுமன்‌ கூறிய ஓ 9 
அகவிதழ்‌. வில்லி--வில்‌ வீரன்‌. மேயினேன்‌— வந்தேன்‌. 
எவ்வளவு மேம்பட்டவர்‌ எத்தனைபேர்‌ 
ம்‌. யரவையும்‌--மற்றும்‌ உயிர்களும்‌, மனத்‌ 
நீனைத்தற்கும்‌ அரிய பெநஞ்செயல்களை, 


152. முனைவர்‌ -- முனிவர்‌. 
உண்டோ அவர்கள்‌ அத்தனைபேரு 
இனாலும்‌ செய்துமுடிக்கலாம்‌ என்று 


124 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


எனையவர்‌ எனையவர்‌ யாவர்‌ யாவையும்‌ 
நினைவரும்‌ இருவினை முடிக்க நின்றுளோன்‌. 8 
வேறு 
153 ஈட்டிய வலியும்‌ மேனாள்‌ இயற்றிய தவமும்‌ யாணர்க்‌ 
கூட்டிய படையுந்‌ தேவர்‌ கொடுத்தநல்‌ வரமுங்‌ கொட்டும்‌ 
தீட்டிய பிறவும்‌ எய்தித்‌ திருத்திய வாழ்வு மெல்லாம்‌ 
நீட்டிய பகழி யொன்றான்‌ முதலொடு நீக்க நின்றான்‌. 9 
154 தேவரும்‌ பிறரு மல்லன்‌ இசைக்களி றல்லன்‌ திக்கிற்‌ 
காவல ரல்லன்‌ ஈசன்‌ கயிலையங்‌ கிரியுமல்லன்‌ 
மூவரு மல்லன்‌ மற்றை முனிவரு மல்லன்‌ எல்லைப்‌ 
பூவல யத்தை யாண்ட புரவலன்‌ புதல்வன்‌ போலாம்‌, 70 
155 போதமும்‌ பொருந்து கேள்விப்‌ புசையறு பயனும்‌ பொய்தீர்‌ 
மாதவஞ்‌ சார்ந்த தீரா வரங்களும்‌ மற்றும்‌ முற்றும்‌ 
யாதவன்‌ நினைந்தான்‌ அன்ன பயத்தன ஏது வேண்டின்‌ 
வேதமும்‌ அறனுஞ்‌ சொல்லும்‌ மெய்யற மூர்த்தி 
வில்லோன்‌. 11 
156 காரணர்‌ கேட்டி யாமிற்‌ கடையிலா மறையின்‌ கண்ணும்‌ 
ஆசணங்‌ காட்ட மாட்டா அறிவினுக்‌ கறிவு மன்னோன்‌ 
யோரணஙய்‌ டெங்கர்‌ கவ்வப்‌ பெரதுநின்ற முதலே என்ற 
வாரணங்்‌ காக்க வந்தான்‌ அமரரைக்‌ காக்க வந்தான்‌. 18 


நிறைவேற்றுதற்கென்று உலூல்‌ தோன்‌ றிநின்றவன்‌. அரக்கரை அழித்தற்‌ 
கென்றே தோன்றினன்‌ என்று குறிப்பாகக்‌ கூறுதின்றான்‌. 

159. ஈட்டிய வலி--௮ரிஇன்‌ வருந்‌இப்‌ பெற்ற மிருக பலம்‌. (ஆரணிய: 
140.) யாணர்‌--புஇிதாக. கொட்பு--ஏனைய சிறப்புக்கள்‌. திட்டிய பிறவும்‌-- 
கல்லின்மேல்‌ எழுத்‌ துப்போல நிலையாகப்‌ பெற்ற புகழ்‌ முதலியனவெல்லாம்‌. 
இருத்திய வாழ்வு நுங்கள்‌ மனங்கொண்டபடி. புதுக்கணிப்புப்‌ பெற்ற வாழ்வு 
நலன்‌. எல்லாம்‌--எல்லாவற்றையும்‌ ஒன்று சேர. நீட்டிய பகழி-புகாத இட 
மெல்லாஞ்‌ செல்லும்‌ அம்பு. (சுந்தர : 21.) முதலொடு--வேரோடு. 

154 முன்பு உன்னால்‌ வெல்லப்பட்டவரும்‌ பங்கப்பட்டவரும்‌ அல்லன்‌. 
ஓரு அரசன்‌ மகன்‌. போல்‌--௮சை. f 

155, போதம்‌-—ஞானம்‌. நூற்‌ கேள்வியினாற்‌ பெறும்‌ குற்றமற்ற 
பயன்‌. பொய்தீர்‌ மாதவம்‌; அம்மாதவத்தாற்‌ பெற்ற நீங்காத வரங்கள்‌. 
இவைகளெல்லாம்‌ அவன்‌ நினைத்த அளவு பயனையே தருவன, காரணம்‌ அவ்‌ 
வீல்லோன்‌ வேதங்கூறும்‌ மெய்யற மூர்த்தியாவான்‌ (என்பதே) 

156. கரரணம்‌-—அத்தகையோன்‌ இப்பொழுது அவதரித்த காரணம்‌. 
கடை-முஃவு. ஆரணம்‌ காட்டமாட்டா அறிவு-வேதத்தையுங்‌ கடந்த 
அறிவு; ௮ 'நிவினுக்கறிவு-அறிவினுக்கும்‌ அப்பாற்பட்ட வாலறிவு; *ஓங்கிய 
உணர்வு. (சுந்தர : 181.) இப்படி நின்றவன்‌. போர்‌ அணங்கு இடங்கர்‌ 
போர்த்‌ தொழில்‌ புறிந்து வருத்தஞ்‌ செய்கின்ற முதலை. வாரணம்‌--யாளை) 

கஜேந்திரன்‌. வாரணம்‌ காக்க வந்தான்‌ எழுவாய்‌. 


சுந்தா காண்டம்‌ 195 


157 மூலமும்‌ நடுவும்‌ ஈறும்‌ இல்லதோர்‌ மும்மைத்‌ தாய 
காலமுங்‌ கணக்கும்‌ நீத்த காரணன்‌ கைவி லேத்திச்‌ 
சூலமுத்‌ திகிரி சங்கும்‌ கரகமுந்‌ துறந்து தொல்லை - 
ஆலமும்‌ மலரும்‌ வெள்ளிப்‌ பொருப்பும்விட்‌ டயோத்தி 

வந்தான்‌, 18 

158 அறந்தலை நிறுத்தி வேதம்‌ அருள் சுரம்‌ தறைந்த நீதித்‌ 
திறத்தெரிந்து உலகம்‌ பூணச்‌ செந்தெறி செலுத்தித்‌ தீயோர்‌ 
இறந்துக நாறித்‌ தக்கோர்‌ இடர்‌ துடைத்‌ தேக ஈண்டுப்‌ 
பிறந்தனன்‌ தன்பொற்‌ பாதம்‌ ஏத்துவார்‌ பிறப்ப றுப்பான்‌. 14 

159 அன்னவற்‌ கடிமை செய்வேன்‌ நாமமும்‌ அனும னென்பேன்‌ 
நன்னுதல்‌ தன்னைத்‌ தேடி நாற்பெருந்‌ திசையும்‌ போந்த 
மன்னரில்‌ தென்பால்‌ வந்த தானைக்கு மன்னன்‌ வாலி 
தன்மகன்‌ அவன்தன்‌ தூதன்‌ வந்தனென்‌ தனியேன்‌ 

ச என்றான்‌, 15 

160 என்றலும்‌ இலங்கை வேந்தன்‌ எயிற்றீனம்‌ எழிலி நாப்பண்‌ 
மின்றிரிந்‌ தென்ன நக்கு வாலிசேய்‌ விடுத்த தூத 
வன்றிற லாய வாலி வலியன்கொல்‌ அரசின்‌ வாழ்க்கை 
நன்றுகொல்‌ என்ன லோடும்‌ நாயகன்‌ தூதன்‌ நக்கான்‌. 10 

161 அஞ்சலை அரக்க பார்விட்‌ டந்தா மடைந்தா னன்றே 
வெஞ்சின வாலி மீளான்‌ வாலும்போய்‌ விளிந்த தன்றே 
அஞ்சன மேனி யான்தன்‌ அடுகணை யொன்றான்‌ மாழ்தெ்‌ 
துஞ்சினன்‌ எங்கள்‌ வேந்தன்‌ சூரியன்‌ தோன்ற த்‌ 


157. மூலம்‌-ஆதி. ஈறு-முட்வு. காலம்‌--கால எல்லை, கணக்கு 
ஆற்றல்‌ முதலியவற்றின்‌ அளவு; காரணன்‌--ஏல்லாவற்றிற்கும்‌ மூல காரண 
மாய்‌ நின்றவன்‌. (முதல்‌ இருவந்தாதி : 98.) 

158. தலை நிறுத்தி--நில நாட்டி, வேதம்‌ கூறிய நெறியை உலகம்‌ 
மேற்‌ கொள்ளும்படி. நூறி அழித்து. ஏக-பின்பு தன்னுடைச்‌ சோதிக்‌ 
கெழுந்தருள, 2 

159. அன்னவற்கு-அத்தகையோனுக்கு. தென்பால்‌ வந்த தானைக்குத்‌ 
தலைவனாய வாலி மகன்‌. இராமனுக்கு அடிமை; அங்கதன்‌ தாதன்‌; தனியனாக 
வந்தேன்‌. 

160. எயிற்றினம்‌-— பல்‌ வரிசைகள்‌. 
நடுவே. இரிதல்‌--உலாவுதல்‌. ப்‌ ல்‌ - 

161. அஞ்சலை அஞ்சாதே. அந்தரம்‌-வானுலகம்‌. அவனோடு அது, 
வாலும்‌ போய்விட்டது. அஞ்சனமேனியான்‌--இராமபீரான்‌. மாழ்‌2 
வருந்தி, தஞ்சினன்‌— இறந்தான்‌. (புத்த: 109.) இப்பொழுது சூரியன்‌ 
மகனாூய சுக்கிரீவனே எங்களரசன்‌. 


எழிலி நாப்பண்‌ மேகங்களின்‌ 


126 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


102 என்னுடை ஈட்டி னஞாலவ்‌ வாலியை எறுழ்வாய்‌ அம்பால்‌ 
இன்னுயி ருண்ட இப்பேோதி யாண்டையான்‌ இராம 
னென்பான்‌ 
அன்னவன்‌ தேவி தன்னை அங்கதன்‌ நாட லுற்ற 
தன்மையை உரைசெய்‌ கென்னச்‌ சமீரணன்‌ தனயன்‌ 
சொல்வான்‌. 18 


163 தேவியை நாடி வந்த செங்கணாற்‌ கெங்கள்‌ கோமான்‌ 
ஆவியொன்‌ முக நட்டான்‌ அருந்துயர்‌ துடைத்தி யென்ன 
ஓவியர்க்‌ கெழுந வொண்ணா உருவத்தன்‌ உருமை யோடுங்‌ 
கோவியற்‌ செல்வம்‌ முன்னே கொடுத்து வாவியையுங்‌ 

கொன்றான்‌. 19 


164 ஆயவன்‌ தன்னோ டாண்டுத்‌ திங்களோர்‌ நான்கும்‌ வைக 
மேய வெஞ்‌ சேனை சூழ வீற்றினி இருந்த வீசண்‌ 
போயிணி நாடு மென்னப்‌ போந்தனம்‌ புகுந்த தீதென்று 
ஏயவன்‌ தூதன்‌ சொன்னான்‌ இராவணன்‌ இதனைச்‌ 
சொன்னான்‌. 20 


165 உங்குலத்‌ தலைவன்‌ தன்னோடு ஒப்பிலா உயர்ச்சி யோனை 
வெங்கொலை அம்பிற்‌ கொன்றாற்‌ காட்டொழின்‌ 
மேற்கொண்‌ டீரேல்‌ 
எங்குலப்‌ புறுநும்‌ சீர்த்தி நும்மொடு மியைந்த தென்றால்‌ 
மங்குலிற்‌ பொலிந்த ஞாலம்‌ மாதுமை யுடைத்து 
மாதோ, 21 


162, ஈட்டினால்‌-காரணத்தினால்‌. எறுழ்வாய்‌ அம்பு-வாலியின்‌ மார்‌ 
பையும்‌ உருவவல்ல வலிமையான அம்பு. யாண்டையான்‌-எங்குளன்‌? நாட 
லுற்றது--தேடலுற்றத. சமீரணன்‌ தனயன்‌— வாயு குமாரனான அனுமன்‌. 

168. என்ன-என்று சுக்கிரீவன்‌ இராமபிரானிடங்‌ கூற. உருவத்தன்‌ 
இராமபிரான்‌. (ட்ந்தா: 84.) உருமை--சுக்கிரீவன்‌ மனைவி: வாலியினாற்‌ 
வரப்பட்டவள்‌. முன்னே கொடுத்து முன்னமேயே கொடுப்பதாக வாக்‌ 
களித்து. 

164. ஆண்டு- அவ்விடத்தில்‌, புகுந்தது ஈது-ஈடந்தது இது, ஏயவன்‌ 
ஏவி யனுப்பிய இராமபிரான்‌. 

165. ஓப்பிலா உயர்ச்சியோனை--வாலியை. ஆள்‌ தொழில்‌— அடிமைத்‌ 
தொழில்‌. £ர்த்‌தி8ர்த்தி. எங்கு உலப்புறும்‌-- எங்கே அழியப்‌ போகின்றது; 
ஏளனமாகக்‌ கூறுகின்றான்‌. நும்மோடு இயைந்தது என்றால்‌--இத்தகைய 
அடிமைத்‌ தொழில்‌ வானரங்களாகிய உங்களுக்குப்‌ பொருத்தமானது என்று 
நஇனால்‌, மங்குல்‌- மேகம்‌. மாதமை-பெண்‌ தன்மை. ஆண்மைக்குப்‌ 


~~ 


தலாக பெண்மையையே யுடையது. மாத, ஓ-அசைகள்‌. 


ச்‌ 


[1 


(௫ 


சுந்தர காண்டம்‌ 197 


106 தல்ல கொல்வித்‌ தன்னாற்‌ கொன்றவர்‌ கன்பு சான்ற 
உம்மினத்‌ தலைவன்‌ ஏவ யாதெனக்‌ குணர்த்த லுற்றது 
எம்முனைத்‌ தூது வந்தாய்‌ இகல்புரி தன்மை என்னை 
தும்மினைக்‌ கொல்லாம்‌ நெஞ்சம்‌ அஞ்சலை நுவறி 

என்றுன்‌. 22 
வேறு 

167 துணர்த்த தாரவன்‌ சொல்லிய சொற்களைப்‌ 
புணர்த்து தோக்டுப்‌ பொதுநின்ற நீதியை 
உணர்த்தி னாலது உறுமென உன்னருங்‌ 
குணத்தி னானும்‌ இனையன கூறினான்‌. 23 

168 வறிது வீழ்த்தனை வாழ்க்கையை மன்னறஞ்‌ 
சிறிதும்‌ நோக்கலை தீமை திருத்தினாய்‌ 
இறுதி யுற்றுள தாயினும்‌ இன்னுமோர்‌ 
உறுதி கேட்டி உயிர்நெடி தோம்புவாய்‌. இல்‌ 

169 தீமை நன்மையைத்‌ தீர்த்தலொல்‌ லாதெனும்‌ 
வாய்மை நீக்கனை மாதவத்‌ தால்வந்த 

தூய்மை தூயவள்‌ தன்வயின்‌ தோன்றிய 
நோய்மை யால்‌ துடைக்‌ கின்றனை நோக்கலாம்‌. ட] 

170 திறந்தி றம்பிய காமச்‌ செருக்கினால்‌ 
மறந்து தத்தம்‌ மதியின்‌ மயங்கினார்‌ 
இறந்தி றந்திழிற்‌ தேறுவ தேயலால்‌ 
அறந்தி றம்பினர்‌ ஆருள ராயினார்‌. 26 


166. அன்னான்‌ கொன்றவற்கு. எம்முனை--எமக்கு முன்பாக, இகல்‌- 
போர்‌. நுவறி--சொல்லுதி. 

167. துணர்‌ பூங்கொத்து; அவற்றலாிய மாலையினை யணிந்தவன்‌; 
இராவணன்‌. புணர்த்து கோக்‌2-இசைவித்து ஆராய்ந்து. உறும்‌-பபன்படும்‌. 

108. வறிது வீழ்த்தனை-வீனணாதக்‌ கழித்தனை; ' வீழ்‌ நாளாக்னை. மன்‌ 
அறம்‌--அரசர்க்குரிய அறம்‌. தீமையைப்‌ புதுப்புது வழிகளிற்‌ செய்தாய்‌. 
உனக்கு அழிவு நெருங்கியுள்ளது. ஆயினும்‌--இனிமேலாயினும்‌ ஓர்‌ உறுதி 
மொழியைக்‌ கேட்பாய்‌; அப்படிக்‌ கேட்டு ஓழும்‌ நெடுங்காலம்‌ வாழ்வாய்‌; 
இன்றேல்‌ அழிவு நிச்சயம்‌. ்‌ 

169. தர்த்தல்‌-வெல்லுதல்‌. ஒல்லா. நடைபெறு... வாய்மை. 
மெய்ம்‌ மொழி. நீக்கனை-முற்றாகப்‌ புறக்களித்‌ துவிட்டாய்‌. பெரிய தவழ்‌ 
செய்துபெற்ற தூய்மையை. தூயவள்‌-- சீதாபிராட்டி அவன்‌. டப 
வந்த நோயினால்‌. துடைக்கன்றனை-எச்சமின்றி முற்றாகக்‌. கனைகன்றாய்‌, 
நோக்கலாய்‌--உன்‌ தூய்மை பறியுண்பதையும்‌ ஆர்ய. ல 

170. திறம்‌ இறம்பிய-- நன்மையாகிய திறத்தினின்றும்‌ பிறழ்ந்த. 
காமச்‌ செருக்கினால்‌ காமத்தோடு கூடிய அகம்பாவத்‌ னால்‌. ப ற! றி 
விலே. செத்துச்‌ செத்துக்‌ இழ்நிலையுற்று அதிலேயே மேலுஞ்‌ செல்வு தல்லா 
மல்‌, அறத்தினின்றும்‌ வழுவியவருள்‌ அழியாமல்‌ தப்பினவர்‌ ஒருவருமிலர்‌. 


128 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


171 பாரைஞ்‌ நூறுவ பற்பல யொற்புயம்‌ 

ஈரைஞ்‌ ஞாறு தலையுள வென்னினும்‌ 

ஊரைஞ்‌ ஞாறுங்‌ கடுங்கன லுட்பொதி 

சீரைஞ்‌ ஞாறவை சேமஞ்‌ செலுத்துமோ. 27 
172 புரம்பி ழைப்பரும்‌ தீப்புகப்‌ பொங்கியோன்‌ 

நரம்பி மைத்தன பாடலின்‌ நல்கிய 

வரம்பி மழைக்கும்‌ மறைபிழை யாதவன்‌ 

சரம்பி ழைக்குமென்‌ றெண்னுதல்‌ சாலுமோ. 28 
173 பிறந்து ளார்பிற வாத பெரும்பதம்‌ 

சிறந்து ளார்மற்றுந்‌ தேவர்க்குந்‌ தேவராய்‌ 

இறந்து ளார்பிறர்‌ யாரும்‌ இராமனை 

மறந்து ளாருள ரரலெர்‌ வாய்மையால்‌. 29 
174 ஆத லால்தன்‌ அரும்பெறற்‌ செல்வமும்‌ 

ஓது பல்கிளை யும்முயி ரும்பெறச்‌ 

சதை யைத்தரு கென்றெனச்‌ செப்பினான்‌ 

சோதி யான்மகன்‌ நிற்கெனச்‌ சொல்லினான்‌ 30 
175 என்ற லும்மிவை சொல்லியது எற்கொரு 

குன்‌, நில்‌ Rl குரங்குகொ லாமிது 


171. பாரை ஞாறுவ-- உலகை யெல்லாம்‌ க்சச்‌ வ்்ன்வ்‌்‌: 
பொன்‌--அழகு. பல புயங்களும்‌ ஆயிரந்தலைகளு முளவெனினும்‌ அவற்றினுத 
வியால்‌ அழியக்கடவ உயிரை அழியாமற்‌ காக்கமுயுமோ? அவைகளெல்லாம்‌ 
நெருப்பிலிட்ட ஆடைகள்‌ போன்று உருவத்தோடு தோன்றினும்‌ இற்றனவே 
யன்றோ! ஊரை ஞாறும்‌--ஊர்‌ முழுவதையும்‌ சாம்பலாக்கும்‌ (கனல்‌, பொதி- 
பொந்து வைக்கப்பட்ட; அன்றி, அகப்பட்ட. 

172. புரம்‌ முப்புரம்‌; முப்புரங்களினின்றும்‌ எவருந்‌ தப்ப ஒண்ணாத 
வாறு நெருப்புப்‌ புகும்பட. கோபங்கொண்ட சிவபெருமான்‌; அதுபோலவே 
உன்னுடைய நகரம்‌ முதலிய அழியும்‌ என்பது குறிப்பு. ஈரம்பு இழைத்த பாட 
லில்‌-கைநரம்பே வீணையின்‌ நரம்பாகக்கொண்டு இழைத்த பாடலினாலே. 
ஈல்யெ வரம்‌ தப்பும்‌, உனது செருக்கினால்‌. ஆதலால்‌ இராமனம்பு ஒருபொழு 
தும்‌ பிழைபடாது. ௮ பிழைக்கும்‌ என்று எண்ணுதல்‌ சாலாது. மறை 
பிழையாதவன்‌--இராமபீரான்‌. 

178. இனிமேல்‌ பிறவி எடுக்கவேண்டியிராது, பெரிய முத்தி யின்பத்‌ 
இலே வாழ்பவர்‌. இறக்துளார்‌--மிக மேலான பதவியை யடைந்துள்ளவர்‌. 
இவர்கள்‌ யாவரும்‌ இராமனை மறந்தவரல்லர்‌; இது உண்மை, 

174. பெற-- பெறும்‌ பொருட்டு. தருக என்று என-—தருக என்பதாக. 
நிற்கு எனச்‌ சொல்லினான்‌. 

175. எற்கு-எனக்கு, வெற்றியை யன்றித்‌ தோல்வியை அதுவரையில்‌ 
அடையாதவன்‌: அனுமன்‌ பேச்சைக்‌ கேட்டபொழுது இராவணன்‌ இத்‌ 
ததை யொட்டி இங்கனம்‌ கூறப்பட்டது. 


சும்கர காண்டம்‌ 190 


நன்று நன்றென மாநகை செய்தனன்‌ 
வென்றி அன்றொன்று தானன்றி வேறிலான்‌. 94 


176 குரக்கு வார்த்தையும்‌ மானிடம்‌ கொற்றமும்‌ 
இருக்க நிற்கநீ என்கொ லடாவிரும்‌ 
புரத்தி அன்தருந்‌ தாது புகுந்தரின்‌ 
அரக்க ரைக்கொன்ற தஃதுசை யாயென்றான்‌, 32 


177 காட்டு வாரின்மை யாற்கடி காவினை 
வாட்டி னேன்‌என்னைக்‌ கொல்லவந்‌ தார்களை 
வீட்டி னேன்பின்‌. னும்‌ மென்மையி னாலுன்தன்‌ 
மாட்டு வந்தது காணும்‌ மதியினால்‌. 33 


178 என்னு மாத்திரத்து ஈண்டெரி நீண்டுக 
மின்னும்‌ வாளெயிற்‌ றன்சினம்‌ வீங்கனான்‌ 
கொன்மீன்‌ என்றனனன்‌ கொல்லியர்‌ சேர்தலும்‌ 
நின்மின்‌ என்றனன்‌ வீடணன்‌ நீதியான்‌. மச்‌ 


176. இரும்புரத்தினுள்‌--இப்பெரிய ஈகரத்தினுள்‌. தரும்‌ தூது புகுந்த 
பின்‌—அனுப்பீய தூது வந்த பின்பு. 

177,  காட்டுவாரின்மையால்‌--உன்னைக்‌ காண்பிப்பாரில்லாதபடியால்‌. 
கடி. கா--வாசனை பொருந்திய சோலையை. வாட்டினேன்‌--அழித்தேன்‌. வீட்டி 
னேன்‌--கொன்றேன்‌. மென்மையினால்‌--அடக்கத்தோடு. காணும்‌ மதியில்‌ 
_ காணவேண்டும்‌ என்ற எண்ணத்தினால்‌. 

178. ஈண்டு எரிளெர்ந்த நெருப்பு. நீண்டு ௨௧--முந்திய எல்லையையுங்‌ 
கடந்து அப்பால்‌ உகும்படி, மின்னும்‌ வாளெயிற்றன்‌-—னெம்‌ எல்லை கடந்த 
நில,  வீங்இனான்‌--மிக்கான்‌. கொல்லியர்‌-கொலை செய்வோர்‌. நின்மின்‌-- 
நில்லுமின்‌. (யுத்த: 16.) 


51. அனுமன்‌ பிராட்டி செய்தி உணர்த்தியமை. 


சென்றிசைக்கண்‌ மிராட்டியைத்‌ தெடிச்சென்ற sit 
வீரர்‌ இரும்பி வாராதது குறிக்க இராமபிரான்‌ அக்‌ இரிவனை 
வீனவுங்‌ காலயில்‌, கதிமுகன்‌ உதர மொழுக ஓடிவர்‌அ வானக்‌ 
கோன்‌ காலில்‌ விழுந்து) மதுவனத்தை, அங்ககுன்‌ அனுமதி 
யினால்‌ வானர வீரர்‌ அழித்த செய்தியைக்‌ கூறினான்‌... தென்‌ 
இசைச்‌ சென்ற அவ்கீரர்‌ தன்‌ ஆணையையும்‌ மீறிச்‌ செய்த ௮ச்‌ 
17 


180 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


செய்கையால்‌ அவர்கள்‌ பிசாட்டியைக்‌ கண்டனரா தல்‌ வேண்டும்‌ 
என்று சுக்ரவன்‌ நிச்சயித்து, தன்‌ கருச்தை இராமபிரானுக்‌ 
குச்‌ சொல்லிக்‌ தேற்றினான்‌. அப்பிரான்‌ வானரவிரர்‌ என்ன 
செய்தி கூறுவாசோ என்று சுக்கிரீவனை வினவும்‌ பொழு.௫, 
அனுமன்‌ முன்னே கொன்றினான்‌. இராமபிரானும்‌ அவனை 
அன்புகூர நோக்கினான்‌. வந்த அனுமன்‌ முதலில்‌ செய்கையால்‌ 
பிராட்டியின்‌ நிலைமை முதலியவற்றை உணர்த்தினான்‌. பின்பு 
கான்‌ நேரிற்‌ கண்ட அவள்‌ பெருமையை விரித்துசைத்கு, தான்‌ 
சென்ற கண்டு வந்த வரலாற்றையுங்‌ கூறலுற்றான்‌. இப்பாடக்‌ 
தில்‌ அனுமன்‌ குறிப்பாக உணர்த்தியது, பிராட்டியின்‌ கற்பின்‌ 
சிறப்பைக்‌ கூறியது-இவற்றைக்கூறும்‌ செய்யுள்கள்‌ அடங்கி 
யுள்ளன. 


சிகாபிராட்டியின்‌ வரம்பில்‌ பேரழகு, சேர்த்தியழகு முத 
லியனவற்றைப்‌ பலபடியாகக்‌ கூறிய கவி அவளது உயர்‌ குணங்‌ 
களின்‌ அழகை, இப்பகுதியில்‌, அவற்றை யெல்லாம்‌ கா ணச்‌ 
தரும்‌ சந்தர்ப்பங்களில்‌ தன்‌ கண்களே சான்றெனக்சண்ட 
அனுமன்‌ இசாமபிசானிடல்‌ கூறும்‌ கூற்றாகக்‌ கூறு இன்றார்‌. 
அவளுடைய கற்பு நிலை சொல்லின்‌ பதத்திற்கு அப்பாற்பட்ட 
இயல்பினை யறிந்து மாருதி வந்தவுடன்‌ முதலில்‌ இராமடிரா லை 
வணங்காது, பிசாட்டியிருந்க தென்திசை கோக்க கெடி.து 
வணங்கி, உயர்புகழ்க்‌ கொருத்தியான தவஞ்‌ செய்க தவமாம்‌ 
தையலினது கற்பு, பொறை, இற்பிறப்பு முதலிய பண்புகளை 
வாயார வாழ்த்தலுற்றான்‌. சோகத்தாளாய ஈங்கையின்‌ நற்‌ 
பெருர்‌ தவத்கைச்சுட்டி, அவள்‌ கற்பினுக்கு௮ணி என்பதற்குத்‌ 
கான்‌ கண்ட சான்றுகளைக்‌ காட்டி, அப்பிராட்டியின த அருந்த 
வத்தால்‌ இரகுவின்‌ குலமும்‌, சனகன்‌ குலமும்‌, வானரர்‌ குலமும்‌ 
பெருமையுற்றகோடு, தேவர்‌ குலமும்‌ வாழ்ச்சியுற்று அவர்‌ 
தேவிமாரும்‌ வான்சிறப்புற்றார்‌ என்று மூடிக்கின்றான்‌. இப்படி 
அலை உலகமும்‌ வாழ்வும்‌ சிறப்பும்‌ பெறும்படி விளங்கிய சிறை 
யிருந்த செல்வியின்‌ ஏற்றத்தை அனுமன்‌ வாய்மொழி வாயி 
லாக ஆசிரியர்‌ இப்‌ பகுதியில்‌ செஞ்‌ சொற்றிறத்திற்கு எடுத்‌ இக்‌ 
காட்டாக விளங்கும்‌ செய்யுளிற்‌ கூறுஇன்றார்‌. 


[தெ. ப:--இருவடி. தொழுத படலம்‌: 55-62; 04--07.] 


சுந்தா காண்டம்‌ 131 


179 எய்‌இனன்‌ அனுமனும்‌ எய்தி ஏந்தல்தன்‌ 

மொய்கழல்‌ தொழுகிலன்‌ முளரி நீங்கிய: 

தையலை நோக்யெ தலையன்‌ கையினன்‌ 

வையகத்‌ தழீஇநெடி இறைஞ்சி வாழ்த்தினான்‌. 2 
280 திண்டிறல்‌ அவன்செயல்‌ தெரிய நோக்கினான்‌ 

வண்டிய லோதியும்‌ வலியன்‌ மற்றிவன்‌ 

கண்டதும்‌ உண்டவள்‌ கற்பும்‌ நன்றெனக்‌ 

கொண்டனன்‌ குறிப்பினால்‌ உணருங்‌ கொள்கையான்‌. 2 
181 ஆங்கவன்‌ செய்கையை அளவை யாமெனா 

ஓங்கிய உணர்வினால்‌ விளைந்த துன்னினான்‌ 


179. வந்த அனுமன்‌ இராமபிரானை யடைதலும்‌ பீராட்டியின்‌ சோக 
நிலைமை துன்பம்‌ முதலியன நினைவிலெழ, உணர்ச்‌? மிகுதியினால்‌ வாய்பேச 
இயலா து, இராமபிரானை வணங்கவும்‌ மறந்து, தென்றிசை நோக்க இறைஞ்சி 
வாழ்த்தினான்‌. 

ஏநீதல்‌--இராமபிரான்‌. மொய்கழல்‌--வலிய பாதங்கள்‌. முளரி நீங்கிய 
தையலை-- தாமரையை விட்டு நீங்கிய இலக்குமியைப்‌ போன்று இராமபிரானைப்‌ 
பிரிந்து தத்தளித்த பிராட்டியை; நோக்கிய தலையன்‌ கையன்‌--நோக்கயெ, 
வணங்யெ தலையன்‌; சரமேற்‌ குவித்த கையன்‌. வையகம்‌ தழீஇ--பூமியைத்‌ 
தழுவுவது போன்று எட்டு அங்கமும்‌ படிய, நீட்டிய கைகளோடு வணங்க; 
நெடிது இறைஞ்சி நெடுநேரம்‌ வணங்கியபடி. பூமியிலே கிடந்து. வாழ்த்தி 
னான்‌--பின்பு தன்‌ உணர்ச்சியை வசப்படுத்‌,திக்கொண்டு மனமார வாழ்த்தினான்‌. 
இங்ஙனம்‌ மனமொழி மெய்களால்‌ பிராட்டியை வழிபட்டுத்‌ தான்கூறும்‌ செய்‌ 
இயைக்‌ குறிப்பாக உணர்த்தினான்‌. 

180. அவன்‌ செயலை நோக்கிய இராமபிரான்‌ அதன்‌ பொருளை உய்த்‌ 
அணர்ந்தான்‌. 

இண்‌ திறல்‌ அவன்‌ செயல்‌ தெரிய நோக்கினான்‌--மனத்திண்மை வாய்ந்த 
அவன்‌ பரவசமுற்ற நிலையிற்‌ செய்ததன்‌ பொருளை ஆராய்ந்து பார்த்தான்‌: 
பார்தது இராமபிரான்‌ கொண்ட முடிபு: -—வாழ்த்தினமையால்‌ வுகள்‌ 
தங்கெ கூந்தலாள்‌ உயிருடன்‌ இருக்கின்றாள்‌; திசை நோக்கி வணக கை 
யால்‌ கண்டதும்‌ உண்டு. தன்னை வணங்காது அவளையே நெடிது இறைஞ்சின 
மையின்‌ அவள்‌ உயிர்‌ நிலையோடு கற்பும்‌ ஈன்று என்று மனத்துட்‌ கொண்‌ 
குறிப்பினால்‌ உணரும்‌ கொள்கையான்‌-முகக்குறி, 


ன்‌. மற்று-அசை. 
டக ல்‌ தே நிகழும்‌ சிந்தனை முதலியவற்றை 


செயல்வகை முதலியவற்றால்‌ அகத்‌ 
உணர்ந்துகொள்ள வல்ல இராமபிரான்‌. 

181. அனுமன்‌ செய்கை முதலியவற்றால்‌ இவ்வளவும்‌ உய்த்‌ அணர்க்‌ 3, 
தனது ஓங்கய உணர்வினால்‌ நிகழ்ந்த வரலாறுகளையும்‌ ஒருவாறு ஆராய்ந்த றிந்‌ 


ததிந்தான்‌. 
அளவை-௮ 


ளவு கருவி: நிகழ்ச்கெளின்‌ போக்கை அறிதற்குதவியான 
அளவு கருவி, ஓங்கிய உணர்வு _ செய்கை, 


முகக்குறிப்பு முதலியவற்றை 


192 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


விங்னென்‌ தோன்புனல்‌ கண்கள்‌ விம்மினன்‌ : 
நீங்யெ தருந்துயர்‌ காதல்‌ நீண்டதே. 3 


182 கண்டனென்‌ கற்பினுக்‌ கணியைக்‌ கண்களால்‌ 
தெண்டிரை அலைகடல்‌ இலங்கைத்‌ தென்னகர்‌ 
அண்டர்நர யகஇனித்‌ நுறத்தி ஜயமும்‌ 

பண்டுள சத கதற! அதல்‌ பன்னுவான்‌. 4 


இசைவித்து உய்த்துணரும்‌ நுண்‌ ர்வ எல்லம்‌ மிக ௮ப்பாற்பட்ட 
பேரறிவு. விளைந்தது உன்னினான்‌--நடந்த நிகழ்ச்சி எத்தகையது என்பதை 
யும்‌ கூர்ந்து ஆராய்ந்தான்‌. உன்னி அனுமன்‌ பிராட்டியை ஒரு தெய்வமாகக்‌ 
கொண்டு மனமொழி மெய்களால்‌ அவசமுற்று வழிபட்டமை ஆதியவற்றையும்‌ 
தான்‌ குறிப்பினால்‌ உய்த்‌ துணர்ந்ததையும்‌ இசைவித்து, பீராட்டிக்குப்‌ பெரிய 
தொரு ஆபத்து நேர நின்ற சமயம்‌ சென்ற அனுமனால்‌ ௮.௮ ஓராற்றான்‌ 
விலூற்று, என்பதுபோன்று நிகழ்ந்தவற்றை ஊடுத்துணர்நீதான்‌. இனி அச்ச 
மில்லை யென்று கருதினமையால்‌, தோள்கள்‌ பூரிக்கப்பெற்றான்‌, கண்கள்‌ நீர்‌ 
மல்னான்‌. பொறுத்தற்கரிய துயரம்‌ நீங்கிற்று. காதல்‌ நீண்ட அ பீராட்டி 
யைக்‌ காணவேண்டுமென்னும்‌ அவல்‌ எழுந்தது, 


182. செய்கை மூலம்‌ உணர்த்திய பொருளை இது முதல்‌ சொற்களாற்‌ 
கூறுின்றான்‌. அனுமன்‌ கூறும்‌ பொருளையெல்லாந்‌ தொகுத்‌ துணர்த்‌ துன்‌ 
றது இச்செய்யுள்‌. 


கண்டனென்‌-'தலையினன்‌, கையினன்‌” என்பதன்‌ விரி; கண்டு வரு 
மென்றிருக்குங்‌ காகுத்தன்‌' ஆதலின்‌ முன்னர்‌ கண்டனன்‌ என்றான்‌. 
கற்பினுக்கு அணியை--*வையகந்‌ தழீஇ நெடிநிறைஞ்சினான்‌' என்பதன்‌ வீரி; 
கற்பு என்னும்‌ உயர்குணத்திற்கு ஒரு அணிகலன்‌ போன்று விளங்கும்‌ பிராட்‌ 
யை, அது விளங்கநின்ற நிலைமையிற்‌ கண்டேன்‌; கண்களால்‌--௮வள்‌ அன்ன 
ளாதலை, அனுமானத்தாலும்‌ பிறர்‌ கூறிய சான்றானுமன்றி என்‌ கண்கள்‌ சான்‌ 
றெனக்‌ கண்டனன்‌. (சுந்தர: 68.) எங்கே எனின்‌:--தெண்டிரை அலை கடல்‌ 
இலங்கைத்‌ தென்னகர்‌-—'தையலை நோக்கிய" என்பதன்‌ வீரி: தெள்ளிய திரை 
கள்‌ அலைக்கின்ற கடலாற்‌ குழப்பட்ட இலங்கை என்னும்‌ கட்டப்பட்ட 
நகரின்‌ கண்ணே; நான்கு புறமும்‌ அன்ப அலைகள்‌ மோத அரக்கியர்‌ அளவற்‌ 
றார்கள்‌ நெருக்க, கண்ணநீர்க்கடலின்‌ நடுவிலே மன உறுதி குன்றாமல்‌ நின்ற 
மையை இங்ஙனம்‌ குறிப்பாக உணர்த்தினான்‌. அண்டர்‌ ஈாயக- பிராட்டி 
கற்பினுக்கணியாய்‌ மன உறுதி குலையாத அயிர்‌ தரித்திருந்தமையின்‌, தேவர்‌ 
அயர்‌ நீங்க, உனது ஒரு நாயகம்‌ நிலை பெறலாயிற்று; ஆதலால்‌ நீ அண்டர்‌ 
நாயகன்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இனி துறத்தி--இனி விட்டுவீடுதி; எவற்றை 
எனின்‌:--ஐயமும்‌--பிராட்டி உளளோ இலளோ என்னும்‌ ஐயத்தையும்‌; 
பண்டு உன அயரமும்‌-— அவளைப்‌ பிரிந்து பட்ட துயரத்தையும்‌; என்று 
என்று தான்‌ கூறப்புகும்‌ பொருளைத்‌ தொகுத்தரைத்‌து; அனுமன்‌ பன்னு 
வான்‌-—அனுமன்‌ பெயர்த்தும்‌ அவற்றைச்‌ சற்று விரித்‌துரைப்பானாயினான்‌. 


சுந்தர காண்டம்‌ 195 


வேறு 
183 உன்பெருத்‌ தேவி என்னும்‌ 
உரிமைக்கும்‌ உன்னைப்‌ பெற்ற 
மன்பெரு மருக என்னும்‌. 
வாய்மைக்கும்‌ மிதிலை வேந்தன்‌ 
தன்பெருந்‌ தனையை என்னுந்‌ 
தகைமைக்கும்‌ தலைமை சான்றாள்‌ 
என்பெருந்‌ தெய்வ மையா 
இன்னமுங்‌ கேட்டி. என்றான்‌. 5 


184 பொன்னல தில்லைப்‌ பொன்னை 
யொப்பெனப்‌ பொறையில்‌ நின்றுள்‌ 
தன்னல தில்லைத்‌ தன்னை 
யொப்பெனத்‌ தனக்கு வந்த 
நீன்னல தில்லை நின்னை 
யொப்பென நினக்கு நேர்ந்தான்‌ 
என்னல தில்லை என்னை 
யொப்பென எனக்கு மீந்தாள்‌. 0 


- ப - ப ப டப்ப பபப யப யயயயயயயயயயயயய யமக கைதக 


188. உன்‌ பெருக்‌ தேவி, தயரதன்‌ மருக, சனகன்‌ தனயை யாகிய தா 
பிராட்டி என்‌ பெரும்‌ தெய்வம்‌ என்று கூறுகின்றான்‌, அவளை மனமொழி 
மெய்களால்‌ வழீபட்ட செய்கையின்‌ பொருளைச்‌ சொற்களாற்‌ கூறுகின்றான்‌. 


உரிமைக்கும்‌. வாய்மைக்கும்‌, தகைமைக்கும்‌ தலைமை சான்ற அப்பெரி 
யாள்‌ என்‌ பெரும்‌ தெய்வம்‌. கற்பு, இரும்‌ பொறை, இற்பிறப்பு ்‌ ஆதிய 
மூன்று குணங்களால்‌ உலதற்கே தலைமை சான்றவள்‌ ஒரு பெரும்‌ தெய்வமாக 
வைத்து வணங்கத்‌ தக்கவள்‌; ஏந்தல்‌ தன்‌ மொய்கழல்‌ வணங்காமைக்குரிய 


காரணம்‌ சுட்டப்பட்டது. 


184, இவ்வளவு பெருமையும்‌ அவள்‌ பொறையினாலாய து என்று கூறு 
இன்றான்‌. 

பொறை--பொறுமை நேர்ந்தாள்‌--கொடுத்தாள்‌. ஈந்தாள்‌ “வாகக்‌ 
தாள்‌. பொன்னுக்கு ஒப்பு பொன்‌; அது போலத்‌ தன்‌ பொ. அமைக்க நிகர்‌ 
தன்‌ பொறுமையே என்று கூறும்படி உறாத அயரத்தைப்‌ பொல றயிருந்தா, ல்‌ றி 
னாள்‌. தனக்கு நிகர்‌ தானே யாயதுபோலத்‌ அன்னை தவியாய்‌! பெற்‌ 2 
நினக்கு நிகர்‌ நீயே என்னும்படி உயர்குணம்‌ சான்றவள்‌. ள்‌ ட்‌. கா, னும்‌ 
அசையால்‌ சோரும்‌ ஆருயிர்‌ காத்துத்‌ தன்னை உனக்கு ஈல்கனாள்‌. எனக்கும்‌ 
அங்கனமே வேறு யாரும்‌ ஓப்பில்லையாம்படி என்னைப்‌ பஸீகொண்டு, எழி 
யோர்‌ பகலா யோதும்‌ யாண்‌ டலாம்‌ உலகமேழும்‌ ஏழும்வீவுற்ற ஞான்றும்‌ 
இன்றென இருத்தி' என்று வரம்‌ முதலியன அளித்தாள்‌. 


134 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


185 உன்குல முன்ன தாக்கி 

உயர்புகழ்க்‌ கொருத்தி யாய 

மன்குலந்‌ தன்ன தாக்கித்‌ 
தன்னையித்‌ தனிமை செய்த 

மன்குல மறலிக்‌ கீந்து 
வானவர்‌ குலமுங்‌ காத்தின்று 

என்குல மெனக்குத்‌ தந்தான்‌ 
என்னினிச்‌ செய்வ தெம்மோய்‌. 7 


186 விற்பெருந்‌ நட ந்தோள்‌ வீர 
வீங்குநீர்‌ இலங்கை வெற்பின்‌ 
தற்பெருந்‌ தவத்த ளாய 
நங்கையைக்‌ கண்டே னல்லேன்‌ 


185. உயர்‌ புகழ்க்‌ கொருத்தியாய பிராட்டியின்‌ நிறையே தீயோர்‌ 
இறந்துகத்‌ தக்கோரிடர்‌ துடைத்து வானவரையும்‌ வாழ்வித்தது என்று 
கூறுகின்றான்‌. 


உன்ருலம்‌--உன்‌ குலப்பெருமை, தன்‌ குலம்‌ தன்‌ குலப்புகழ்‌, ஒருத்தி 
இரண்டாவது பெயர்‌ இல்லாத தனிச்‌ றெப்பினள்‌. தன்னை இத்தனிமை 
செய்தமன்‌--இராவணன்‌. வானவர்‌ குலத்தைக்‌ காத்து--சிறையிருநீது தேவர்‌ 
கூட்டங்களுக்கெல்லாம்‌ வீடுதலையளித்துப்‌ பாதுகாத்து. என்‌ குலம்‌--வானரப்‌ 
பெருமை; பிராட்டியை மீட்டளித்தலாலாகிய புகழ்‌. எம்மோய்‌--எமது தாய்‌. 


186. பிராட்டி. செய்த மனத்தவத்தை வியந்து கூறுகின்றான்‌. கற்பி 
னக்கணி' என்பதன்‌ வீரி, இவ்வளவு பெருமை, சிறப்புக்களுக்கெல்லாம்‌ கார 
ணம்‌ அவள்‌ ஆற்றுகின்ற நற்‌ பெருந்தவம்‌; அதாவது இற்பிறப்பு, இரும்‌ 
பொறு, கற்பு என்னும்‌ மூன்று பண்புகளும்‌ ஒருங்கு இசைந்து விளங்க நின்ற 
தவம்‌ என்று கூறுகின்றான்‌. 


வில்‌ பெருந்‌ தடந்தோள்‌ வீர வில்லை ஏந்திய ௨ யர்ந்த பருத்த தோளினை 
யுடைய வீரனே! அவள்‌ நற்‌ பெருந்தவத்தளாய ஈங்கை; நீவிற்‌ பெருந்தடம்‌ 
தோள்‌ வீரன்‌. அவள்மாட்டுக்‌ கற்பினுக்குரிய பண்புகள்‌ நிறைந்திருத்தல்‌ 
போன்று வீரத்திற்குரிய வலிமை முதலியனவெல்லாம்‌ நிரம்பிய பெருவிறல்‌ 
வீரனே! அனுமன்‌ பீராட்டியினது உயர்புகழ்‌ முதலியவற்றைக்‌ கேட்ட 
இராமபிரான்‌, தோள்‌ அடைந்த பூரிப்பைக்‌ கண்டு இங்ஙனம்‌ விளித்தனன்‌ 
போலும்‌. வீங்கு நீர்‌ இலங்கை வெற்பின்‌—பெரிய கடல்‌ குழ்ந்த இலங்கை 
யின்‌ கண்ணதாயெ குன்றில்‌: நற்‌ பெருந்தவத்தளாய கங்கையைக்கண்டேன்‌ 
அல்லேன்‌: தவம்‌-கற்பு; பெருந்தவம்‌--இரும்‌ பொறையோடு கூடிய கற்பு; 
நல்‌ பெரும்‌ தவம்‌--இற்‌ பிறப்பு, இரும்‌ பொறை இவற்றோடு கூடிய கற்பு; 
தோன்றியது வெளிப்டார்வைக்கு நற்பெருந்‌ தவத்தளாகிய நங்கை உருவமே 
யாயினும்‌ உண்மையில்‌ அவ்வுருவத்தில்‌ யான்‌ கண்டது அவள்‌ மாட்டு விளங்‌ 
இய தவத்தின்‌ ௮ங்கமாகிய பண்புகளேயாம்‌: எப்பண்புககாக்‌ கண்டேன்‌ 


சுந்தர காண்டம்‌ 135 


இற்பிறப்‌ பென்ப தொன்றும்‌ 

இரும்பொறை யென்ப தென்றும்‌ 
கற்பெனும்‌ பெயர தொன்றும்‌ 

களிநடம்‌ புரியக்‌ கண்டேன்‌. 8 


187 வேலையு ளிலங்கை என்னும்‌ விரிநக சொருசார்‌ விண்தோய்‌ 
காலையு மாலை தானு மில்லதோர்‌ கனகக்‌ கற்பச்‌ 
சோலையங்‌ கதனின்‌ உம்பி புல்லீனால்‌ தொடுத்த தூய 
சாலையி ணீருந்தாள்‌ ஐய தவஞ்செய்த நவமாந்‌ தையல்‌, 9 


188 மண்ணொடுங்‌ கொண்டு போனான்‌ வானுயர்‌ கற்பி னாள்தன்‌ 
பூண்ணிய மேணி தீண்ட அஞ்சுவான்‌ உலகம்‌ பூத்த 


என்னில்‌:-- இற்‌ பிறப்பு என்பதொன்று களி நடம்‌ புரியக்கண்டேன்‌; இரும்‌ 
பொறை என்பதொன்று களி நடம்‌ புரியக்கண்டேன்‌; கற்பெனும்‌ பெயர 
தொன்று களி நடம்‌ புரியக்கண்டேன்‌; இம்‌ மூன்றும்‌ ஓருருக்கொண்டாற்‌ 
போன்ற நற்பெரும்‌ தவத்தையே கண்னாற்கண்டேன்‌. அத்தவத்தின்‌ பகுதி 
களாயெ இம்‌ மூன்றும்‌ தனித்தனியாகவும்‌ சமுதாயமாகவும்‌ சிறந்து விளங்கு 
தலைக்கண்டேன்‌. இரும்‌ பொறை--பெரிய பொறை. களி நடம்‌-ஆனரந்தக்‌ 
கூத்து: அம்மூன்று பண்புகளும்‌, ஏற்றதோரிடம்‌ பெற்றமையாற்‌ களிப்புடன்‌ 
நடனஞ்‌ செய்வது போன்று காணப்பட்டன; அவை பூரண அமைதிபெற்று 
இயல்பாக விளங்கி நின்றமையை இங்ஙனம்‌ கூறினான்‌. 

187. இது முதல்‌ மூன்று செய்யுட்களில்‌ ஈ.ற்பெருந்தவ முண்மைக்குச்‌ 
சான்று கூறுகின்றான்‌. இச்செய்யுளில்‌ இராவணன்‌ மண்ணொடுங்‌ கொண்டு 
போனான்‌; ஆதலால்‌ 'தவஞ்செய்த தவமாந்‌ தையலைத்‌' தீண்டிலன்‌ என்று 
கூறுகின்றான்‌. 


வேலையுள்‌ இலங்கை--கடலின்‌ நடுவிலுள்ள இலங்கை, ஒரு சார்‌--ஒரு 
பக்கம்‌. காலையும்‌ மாலைதானும்‌ இல்லதோர்‌ சோலை—குரியன்‌ ஒளி உட்‌ புகாத 
சோலை, சனகக்‌ கற்பச்சோலை-பொன்மயமான கற்பக மரச்சோலை. தூய 
சாலை--இராவணன்‌ உட்புகாத பன்னசாலை, தவம்‌ செய்த தவமாம்‌ ௮ தமல்‌: 
நற்‌ பெருந்தவத்தைப்‌ பிராட்டி மேற்கொண்டமை தவத்திற்கே ஓர்‌ அழியாப்‌ 
பெருமை யளித்தது; ஆகவே இவள்‌ தவத்தை மேற்கொள்ளுதற்கு 'தவம்‌ 
என்ற தெய்வமும்‌ பெரிய தவஞ்‌ செய்தலாலே பிறந்தவள்‌ என்று கூறும்படி 
தோன்றிய ௪ 'தாபீராட்டி... 

188. இராவணனுக்குப்‌ பீரமனிட்ட சாப முண்மையால்‌ தீண்டிலன்‌ 
என்று கூறுன்றான்‌. 


136 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கண்ணகன்‌ கமலத்‌ தண்ணல்‌ கருத்திலாள்‌ தொடுதல்‌ 
கண்ணின்‌ 

எண்ணருங்‌ கூறாய்‌ மாய்தி என்பதோர்‌ மொழுியுண்‌ 
டென்பான்‌, ]0 


189 இண்டிலன்‌ என்னுந்‌ தன்மை திசை முகன்‌ செய்க முட்டை 
கீண்டில தனந்த னுச்சி கிழிந்தில தெழுத்து வேலை 
மீண்டில சுடர்கள்‌ யாவும்‌ விழுந்தில வேதஞ்‌ செய்கை 
மாண்டில தென்னுந்‌ தன்மை வாய்மையரன்‌ உணர்தி 
மன்னோ 11 


190 சேோகத்நா ளாய நங்கை கற்பினால்‌ தொழுதற்‌ கொத்த 
மாகத்தார்‌ தேவி மாரும்‌ வான்சிறப்‌ புற்றார்‌ மற்றைப்‌ 
பாகத்தாள்‌ இப்போ தீசன்‌ மகுடத்தாள்‌ பதுமத்‌ தாளும்‌ 
ஆசுத்தாள்‌ அல்லள்‌ மாயன்‌ ஆயிரம்‌ மெளலி மேலான்‌. 12 


ப 


மண்ணொடுங்‌ கொண்டு போனான்‌; ஏன்‌? மேனி நீண்ட அஞ்சுவானா?; 
எதனால்‌? பிரமனிட்ட சாபத்தினால்‌. கண்‌ அகல்‌ கமலத்து அண்ணல்‌ பிரமன்‌. 
கண்ணின்‌] செய்தால்‌. எண்ணரும்‌ கூறாய்‌ மாய்‌தி--கணக்கில்லாத சிறு 
பிளவுகளாய்த்‌ தலை வெடித்து இறப்பாய்‌, என்பான்‌--என்று அனுமன்‌ கூறு 
வான்‌. 


189. இண்டிலன்‌ என்பதற்கு மற்றொரு சான்று காட்டுகின்றான்‌. 

வாய்மை--சொல்‌, முட்டை--௮ண்ட கோளம்‌. கீண்டில.து--பிளந்து 
போகவில்லை. அனந்தன்‌ உச்சி கழிந்தலது--ஆஇசேடன்‌ தலை வெடித்திலது. 
வேலை மீண்டில--ஏழு கடல்களும்‌ பூமியை நோக்கி மேல்‌ எழுந்தில: வேதம்‌ 
செய்கை மாண்டிலத--வேத மந்திரங்களின்‌ வலிமை அழிந்திலது. வாய்மை 
யான்‌--கேர்‌ முகமாய்க்‌ கானுமுண்மையால்‌. மன்‌, ஓஅசைகள்‌. 


190. பிராட்டியின்‌ ஈற்பெருந்தவம்‌ பெண்‌ பிறந்தார்‌ யாவரையுமே பல 
படி உயர்த்திவிட்டது என்று கூறுகின்றான்‌. 

மாகம்‌-வானுலகம்‌, யாவரும்‌ வணங்கும்‌ வானுலலுள்ள தேவி மாரும்‌ 
சிதாபிராட்டியின்‌ கற்பினால்‌, உயர்நீத பெருமை எய்தினர்‌. அதற்கு உதார 
ணம்‌:-முன்பு ஈசன்‌ பாகத்திலிருந்தவள்‌ இப்பொழுது தல்யிலுள்ளாள்‌, 
தாமரையாள்‌ முன்பு மாயன்‌ மார்பிலிருந்தவள்‌ இப்பொழுது ஆயிரம்‌ மகுடங்‌ 
களின்‌ மேல்‌ இருக்கின்றாள்‌. 


6. புத்த காண்டம்‌, 


92. இராவணன்‌ தனந்தற்ற பரிபலங்‌ கூறல்‌, 


இலங்கை ஈகரம்‌ முழுவதும்‌ எரியுண்டபின்‌, மந்திரி சபை 
கூட்டி, இராவணன்‌ தனக்கு சேர்ந்த பேசவமானத்தைக்‌ கூறி 
னான்‌. அவன்‌ அங்ஙனம்‌ கூறியவற்றை இப்‌ பாடத்திற்‌ கர்ணலாம்‌. 


தனக்கு சேர்ந்த ஆற்றொணா அவமானத்தை உணர்ச்சி 
மேலிட்ட இராவணன்‌ மிகச்‌ சுருக்கமாகக்‌ கூறுதின்றான்‌. அவன்‌ 
பேச்சில்‌ மான உணர்ச்சி வவர மிகுந்து செல்கின்ற.து. முதலில்‌ 
இட்ட இவ்‌ வரியணை இருக்கது என்னுடல்‌' என்முன்‌. பின்பு 
 நூகர்ந்திருந்தம்‌ நாமெலாம்‌” என்று கூறியவன்‌, “முற்றுவது 
என்னினி? பழியின்‌ மூழ்கினாம்‌' என்று சொல்லி முடித்தான்‌. 


ஒரு குரன்கனொல்‌ தன்‌ மாட்சி மாண்டதை இராவணன்‌ 
கூறுவதாயுள்ள இப்பகுதி அனுமன அ வீரச்‌ செயலை ஒப்புயர்‌ 
வற்ற முறையில்‌ தெரித்துக்‌ காட்டுவதாகவும்‌ அமைந்கள அ. 


[தெ. ப:-- இராவணன்‌ மந்திரப்‌ படலம்‌ : 11 So 


1 தாழ்ச்சியில்‌ தெனின்மேல்‌ தருவ தென்னினி 
மாட்சியோர்‌ குரங்கினால்‌ மறுகி மாண்டதால்‌ 
ஆட்சியும்‌ அரசுமென்‌ னமைவும்‌ நன்றொனாச்‌ 
சூழ்ச்சியின்‌ கிழவரை தோக்கச்‌ சொல்லுவான்‌. 
EF 2 TE EE 

1. தாழ்ச்சி தாழ்வு; இப்பொழுது அனுமலல்‌ வந்த தாழ்வு. இதனின்‌ 
மேல்‌ தருவது இனி என்‌ (உளத]? மாட்‌ பெருமை. மறு-கலக்குண்டு, 
மாண்டது முற்றாக அழிந்தது. என்‌ அமைதும்‌-என்‌ சேனையின்‌ அமையும்‌. 
குழ்ச்சியின்‌ தஇழவர்‌-—மந்திரிமார்‌. 


3 


198 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


2 சுட்டது குரங்கெரி ரூறை யாடிடக்‌ 
கெட்டது கொடிநகர்‌ இகயும்‌ நண்பரும்‌ 
பட்டனர்‌ பரிபவம்‌ பரந்த தெங்கணும்‌ 
இட்டஇவ்‌ வரியனை இருந்த தென்னுடல்‌. 2 


3 ஊறுனெ றனணெ றுதிரம்‌ ஒண்ணகர்‌ 
ஆறுின்‌ நிலதழல்‌ அகிலின்‌ ஆவியொத்து 
யறுமங்‌ கையர்நறுங்‌ கூந்த லீன்சுறு 
தாறுகின்‌ றதுநுகர்த்‌ இருந்தம்‌ நாமெலாம்‌, 3 


4 மற்றில தாயினும்‌ மலைந்த வானரம்‌ 
இற்றில தாகிய தென்னும்‌ வார்த்தையும்‌ 
பெற்றிலம்‌ பிறந்தில மென்னும்‌ பேரலால்‌ 
முற்றுவ தென்னினிப்‌ பழியின்‌ மூழ்கினாம்‌. தீ 


2. எரி குறையாடிடக்‌ குரங்கு சுட்டது. எரி அக்னி தேவன்‌. குறை 
யாடிட--கொள்ளை கொள்ளும்படி. கொடி நகர்‌ கெட்டது. கெட்டது--௮ழிம்‌ 
தலி. னை-சுற்றத்தார்‌. எங்கணும்‌ பரிபவம்‌ பரந்தது. பரிபவம்‌-இகழ்ச்சியைத்‌ 
தரும்‌ செய்தி. நகரமாகிய மயானத்தில்‌ ஈமவிறகு இட்டாற்‌ போல இடப்‌ 
பட்ட இந்த அரியணையில்‌ செத்த பிணம்‌ டெந்தது போலச்‌ செயலற்று 
இருந்தது எனது உடல்‌. 


8. ணெறு உதிரம்‌ ஊறுகன்றன--குரங்கன்‌ கொலைத்‌ தொழிலால்‌ 
நேர்ந்த விளைவு இன்னும்‌ தணிந்தபாடில்லை. ஒள்‌ நகர்‌ அழல்‌ ஆறுநின்றிலது- 
நகரம்‌ மயனாற்‌ புதுப்பிக்கப்பட்டும்‌ எரியுண்ட வெப்பம்‌ தணிகின்றதில்லை. 
அகிலின்‌ ஆவி-அஇற்‌ புகை. ஏறு மங்கையர்‌-—றெப்புற்ற மங்கையர்‌, சுறு 
காறுகின்றது--தீப்பற்றிய நாற்றம்‌ வீசுன்றது. அச்‌ சுறு நாற்றத்தையே 
அனுபவித்தது போன்‌.று பொறுத்துக்‌ கொண்டிருந்‌ தாம்‌ நாமெல்லாம்‌. 


4. மற்றிலது ஆயினும்‌--இப்படி யெல்லாம்‌ நிகழாமல்‌ தடுத்தல்‌ முதலி 
யன செய்திலமாயினும்‌. மலைந்த--போர்‌ செய்த. இற்று இலதாகியது--வலி 
யற்று மாண்டது; என்னும்‌ சொல்லையும்‌ கேட்கப்‌ பெற்றிலோம்‌. பிறந்திலம்‌ 
என்னும்‌ பேரலால்‌ (பெற்றிலம்‌)-— பிறந்தும்‌ பிறவாதவராயினோம்‌ என்ற 
வசை மொழியல்லால்‌ வேறொன்றும்‌ பெற்றிலோம்‌. இனி முற்றுவ து என்‌-- 
இனிச்‌ செயற்‌ பாலது யாதேனு முண்டோ? பழியாயெ கடலில்‌ வீழ்த்தப்பட்டு 
முழுிய நாம்‌ கரைகாண விரகுண்டோ? கூறுமின்‌. 


யுத்த காண்டம்‌ 139 


99, அனுமன்‌ விபீடணனைக்‌ குறித்துப்‌ பேரியது, 


இராவணனால்‌ அசத்தப்பட்டுத்‌ தன்னைச்‌ சரண்புகுந்த 
வீர்கள்‌ கப்பல்‌ பாலஜே? கழிபற்‌ பாலனே? ஓப்புற 
நோக்கி நீர்‌ இயம்புவீர்‌” என்று இராகவன்‌ கன்‌ துணைவரை 
உசாவ, சுக்கிரீவன்‌, சாம்பவன்‌, நீலன்‌ முதலிய வானர விரர்‌ 
அவன்‌ கைப்புகற்‌ பாலன்‌ அல்லன்‌ என்று ஓரு முகமா யுரைப்‌ 
பாராயினர்‌. கருணேயோனாயெ இராமபிரான்‌ பின்பு மாருதியை 
கோக்க, (கின்கருத்து யாத? என்று கேட்ப, அவன்‌ தன்‌ 
கருத்தைக்‌ கூறலுற்றான்‌. விபீடணன்‌ கைப்புகற்பாலன்‌ என்று 
அனுமன்‌ பேயெ பேச்சு இப்பகுதி. 


இராமாயணத்திற்‌ காணப்படும்‌ காகஈலம்‌ ஈன்கமைந்த சரிய 
பேச்சுக்களுள்‌ ஒன்று இப்‌ பகுதியிற்‌ காணப்படுவது. சுக்கிரீவ 
னாதியோர்‌ விபீடணனைப்பற்றி மேலெழுர்‌.தவா.று ஆராய்ந்தனர்‌. 
“அவன்‌ இராவணன்‌ தம்பி; வஞ்சனை அரக்கன்‌; போர்‌ மூளும்‌ 
சமயம்‌ தமயனைத்‌ அறந்அு வந்தவன்‌. அமக்கரில்‌ யாவர்‌ சரியோர்‌? 
மானென வந்த மாரீசன்‌ வரவு மானும்‌ இவன்‌ வரவு. அகவே 
இவனைப்‌ பற்றினால்‌ ஆபத்து விளைவது உறுதி என்று அவசரப்‌ 
பட்டதொரு முடிவிற்கு வந்தனர்‌. அனால்‌ நுணங்கிய கேள்வி 
யனாகிய மாருதி என்னும்‌ கேரிலா அறிவன்‌ ஏற்கனவே தான்‌ 
கேர்‌ முகமாகக்‌ கண்டும்‌ கேட்டும்‌ தெளிர்தவற்றினு தவியால்‌, 
விபீடணன்‌ தமயனைத்‌ திருத்தி அவனுயிரைப்‌ பாஅகாக்க 
முயன்று ௮௮ பயன்படா மையினாலும்‌,. அவதாரப்‌ புருடனாகிய 
இராமபிரானால்‌ அன்னவன்‌ இறுதியுறுவது திண்ணமென்று 
உணர்ந்தமையினாலும்‌, அப்பிரானை அடைக்கலம்‌ புக்கு அவன்‌ 
அணைவனாய்‌ இம்மை மறமைப்‌ பயன்களைப்‌ பெற்றுப்யலாம்‌ 
என்று விரும்பி வந்தனனாதல்‌ வேண்டும்‌ என்று ௮வனது 
நிலைமையை யெல்லாம்‌ உள்ளபடி. தெளிவாக உணர்ந்தான்‌. 
மேலும்‌ அன்னவன்‌ உதவி இராமபிரானுக்கு இன்றியமையா 
கனு என்பதையும்‌ உணர்ந்தான்‌. உணர்ந்து, *சணங்கொள்கை 
நும்மனோர்‌ கடன்மை காண்‌” என்று தான்‌ விரித்துரைக்கும்‌ 
பொருளை உள்ளத்தமைத்‌ அ; பணிவுடனும்‌, வினயத்துட.னும்‌ 
பேச ஆரம்பித்தான்‌. 


140 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


முதலில்‌ கனக்கு முன்பு பேசியவர்களைப்‌ பாராட்டினான்‌; 
எனினும்‌ வேறுபட்ட தண்‌ கருத்தை மெல்ல மெல்லக்‌ கூற 
அற்றான்‌, தொடக்கத்தில்‌ (ரியனென்‌.று இவனை யான்‌ அயிர்‌ த்தல்‌ 
செய்நிலேன்‌” என்றரைத்அ, தான்‌ கொண்ட முடி.புகளைப்‌ படிப்‌ 
படியே விளக்குவானாயினான்‌. இங்கனம்‌ தன்‌ கொள்கையை 
அவையோர்‌ உளங்கொள வைத்த பின்னர்‌, ஏனையோர்‌ வெளி 
யிட்ட மறு கலைக்‌ கருத்தைச்‌ ரியதொரு முறையில்‌ வசம்பிகவா தூ 
குன்றா உறு இயுடன்‌ மறுக்கலானான்‌. அதன்பின்‌ தன்‌ கருக்கை 
உடன்பாட்டு முறையில்‌ வரவர வலிமிகும்‌ எடுத்துக்காட்டு 
களால்‌ கி.றுவுவானாயினான்‌. அத வசையில்‌ அவையினர்‌ நுண்‌ 
ணறிவைக்‌ கவரும்படி பேசியவன்‌ பின்னர்‌ அவர்கள்‌ உணர்ச்சி 
யும்‌ வயப்படுமவண்ணம்‌ பேசலுற்றான்‌. எடுத்அக்காட்டுக்களின்‌ 
முடிவில்‌ யாவர்‌ மனமும்‌ இதயமும்‌ ஒருமுகப்பட, அந்கிலையில்‌ 
பேச்சின்‌ ஓசையையும்‌ முறுக்க, கூடிய உணர்ச்சி வேகத்தோடு 
மறுக்கவொண்ணாச்‌ சான்றுகள்‌ சில காட்டி, “இவனை ஏற்றுக்‌ 
கொள்ளாது தானே அகன்று போகும்படி. கைவிடுதல்‌ அறிஞர்‌ 
ஈகைப்பிற்கு இடமாகும்‌” என்று உறைக்க ஊன்றி, முடிவில்‌ 
“ஆதலினால்‌ இவன்‌ வசவு நல்வரவே என உணர்ந்தேன்‌” என்று 
தன்‌ அணிபை எடுக்கு மொழிந்தான்‌, மேலுஞ்‌ லெ கூறலுற்ற 
வன்‌, *'வேசு நாலெனச்‌ தகைய திருவுளத்தின்‌ குறிப்பறியேன்‌” 
என்று சொல்லுமளவையில்‌ இசாமபிசான்‌ முகத்தில்‌ தோன்றிய 
உவகைக்‌ குறிப்பை உணர்தலும்‌, மேல ஞ்‌ சல கூறுதல்‌ மிகை 
யென்று அத்துடன்‌ விட்டான்‌. சொல்லின்‌ செல்வன்‌” என்னு 
முன்பு இராகவன்‌ பாராட்டியமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்‌ 
காட்டாக அமைந்களஅ இப்பேச்சு. 


[தெ. ப: விபீடணனடைக்கலப்‌ படலம்‌ :-—86- 105.] 


5 உறுபொருன்‌ யாவரும்‌ ஒன்றக்‌ கூறினார்‌ 
செறிபெருங்‌ கேள்வியாய்‌ கருத்தென்‌ செப்பென 


5. உறு பொருள்‌-உற்ற பொருள்‌; அலோசிக்கலுற்ற பொருளை. 
ஒன்றக்‌ கூறினார்‌-சொல்வகை வேறாயினும்‌ அணிபு ஒன்றாகும்படி கூறினார்‌; 
ஓரே அபிப்பிராயமாகக்‌ கூறினார்‌. செறி பெரும்‌ கேள்வியாய்‌-௩ன்கு தெளிந்த 
நூற்‌ கேள்வியையுடையவனே! கெறிதரும்‌ மாருதி--ஒரு வழி காட்டக்கூடிய 


யுத்த காண்டம்‌ 141 


தெறிதரு மாருதி என்னு தேரிலா 

அதிவனை நோக்கினான்‌ அறிவின்‌ மேலுளான்‌. 1 
6 இணங்கினர்‌ அறிவில ரெனினும்‌ எண்ணுங்கால்‌ 

கணங்கொள்கை நும்மனோர்‌ கடன்மை காணென 

வணங்கிய சென்னியன்‌ மறைத்த வாயினன்‌ 

நுணங்கிய கேள்வியான்‌ நுவல்வ தாயினான்‌. 2 
7 எத்தனை யுளர்நெரிந்‌ தெண்ண ஏய்ந்தவர்‌ 

அத்தனை வருமொரு பொருளை அன்றன 

உத்தமர்‌ அதுதெரிந்‌ துணர ஓதினார்‌ 

வித்தக இணிச்சில விளம்ப வேண்டுமோ. 0] 
8 தரயவர்‌ துணிதிறன்‌ நன்று நூயநதே 

ஆயினும்‌ ஒருபொரு ளூரைப்பன்‌ ஆழியாய்‌ 

தியனென்‌ நிவனையான்‌ அயிர்த்தல்‌ செய்கலேன்‌ 

மேயின சிலபொருள்‌ விளம்ப வேண்டுமால்‌. 4 
9 வண்டுளர்‌ அலங்கலாய்‌ வஞ்சர்‌ வாண்‌ மகம்‌ 

கண்டதோர்‌ பொழுதினில்‌ தெரியும்‌ கைதவம்‌ 


அனுமன்‌. 'கொற்றவ சரண்‌' என்ற சொல்லைக்‌ கேட்டது முதல்‌, விபீடணன்‌ 
மாட்டு இயல்பாகவே அன்புணர்ச்சி மீதூரப்‌ பெற்ற இராமபீரான்‌ சிந்தனையை 
ஓட்டிய அடை மொழிகள்‌. அறிவின்‌ மேலுளான்‌--இராமபீரான்‌. 

6. இணங்கெர்‌--மனமொப்பி ஈம்முடன்‌ சேர வந்தவர்கள்‌. கணங்‌ 
கொள்கை--தம்‌ இனத்தினராகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌, கடன்மை-- 
மரபு நெறி. *இணங்கனர்‌...... காண்‌" என உரைக்கும்‌ பொருளை உள்ளத்‌ 
தமைத்துக்‌ கொண்டு நுவல்வதாயினான்‌. நுண்ணிய நூற்கேள்வியை யுடைய 
அனுமன்‌. 

7. இஃது அனுமன்‌ முன்னுரை. த 
ஆராய்ந்து இந்தித்துப்‌ பொருள்‌ முடிபு காணவல்லவர்‌. 
அத்தனை பேரும்‌. . உத்தமர்‌- உத்தமமான நோக்கங்‌ கொண்டவர்‌. 
அறிஞனே! இனி--அவர்கள்‌ அறுதியிட்ட பின்பும்‌. 

8. இதுமுதல்‌ ஐந்து செய்யுட்களில்‌ அனுமன்‌ தன்‌ கருத்தைக்‌ கூறுகிறான்‌. 

தூயவர்‌ துணி திறன்‌ ஈன்று-தாய மனத்தினராய அவர்கள்‌ பாகக்‌ 
துணிந்த பெற்றியும்‌ தருக்க நா ன்‌ முறைப்படி திறந்தது. அர்‌ 
மும்‌ தரய்மையானதே. ஆழியாய்‌--ஆஞ்ஞா சக்கரத்தை rT LE 
தல்‌ ஐயங்கொள்ளுதல்‌. மேயின-தொடர்புள்ளன; ஏத்றவாயின. 

9. வண்டுகள்‌ ரீங்காரன்‌ செய்கின்‌ற மாலையை அணிந்தவனே! வாள்‌ 
ஓளி. கைதவம்‌ வஞ்சனை. விண்டவர்‌ மனம்‌ வே, றுபட்டவர்‌. விள்‌-— பகுதி. 


தெரிந்து எண்ண ஏய்ந்தவர்‌ - 
அத்தனைவரும்‌- 
வித்தக 


142 ௪ கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


உண்டெனின்‌ அஃதவர்க்‌ கொளிக்க ஒண்ணுமோ 
விண்டவர்‌ பல்பகல்‌ மருவி வாழ்வபரோ, ல] 


10 உள்ளத்தின்‌ உள்ளை உரையின்‌ முந்துற 
மெள்ளத்தம்‌ முகங்களே விளம்பு மாதலால்‌ 
கள்ளத்‌இன்‌ விளவெலாம்‌ கருத்தி லரவிருட்‌ 
பள்ளத்தி னன்மிய வெளியிற்‌ பல்குமிமா. 0 


11 வாலிவிண்‌ பெற அரசு இளைய வன்பெறக்‌ 
கோலிய வரிசிலை வலியுங்‌ கொற்றமும்‌ 
சீலழம்‌ உணர்ந்து நிற்சேர்ந்து தெள்ளிதின்‌ 
மேலா செய்துவான்‌ விநம்பி மேயினன்‌. 7 


12 செறிகழல்‌ அரக்கர்தம்‌ அரசு சரியோர்‌ 
நெறியல தாகலின்‌ நிலைக்க லாமையும்‌ 
எறிகடல்‌ உலகெலாம்‌ இளவற்‌ சீந்ததோர்‌ 
பிறிவருவ்‌ கருணையும்‌ மெய்யும்‌ பேணீனான்‌. 8 


கீண்ட காலம்‌ சேர்ந்து வாழ முடியுமோ? சில நாளில்‌ மன வேறுபாடு வெளிப்‌ 
பட்டுவிடும்‌; ஆதலால்‌ வஞ்சனை விரைவில்‌ வெளியாய்விடும்‌, 


10. விளம்பும்‌-சொல்லைவிடத்‌ தெளிவாகப்‌ புலப்படுத்தும்‌, வஞ்சனை 
யின்‌ செயல்களெல்லாம்‌ முன்யோசனை யில்லாத, இநட்பள்ளம்‌ போன்றவ 
ராகிய வஞ்சகர்‌ குழுவினன்றி, இறந்த வெளி போன்றவராஇிய கள்ளமற்ற 
வரிடம்‌ பலிக்குமோ? அரக்கர்‌ குழுவினில்‌ பலித்‌இடும்‌: ௩ம்‌ முன்னிலையில்‌ விளக்‌ 
கன்முன்‌ இருள்போன்று கெட்டொழியும்‌. 


11. கோலிய வளைத்த. வாலிக்கு வீடுபேறும்‌ தம்பிக்கு அரசும்‌ அருளி 
யது போன்று இராவணனுக்கு விண்ணுலகமும்‌ தனக்கு இலங்கையரசம்‌ 
அருஞதற்குக்‌ காரணமான சிலம்‌ முதலிய குணங்களில்‌ ஈடுபட்டு உன்ன 
விரும்பி வந்தனன்‌. தெள்ளி ன்‌ மேல்‌- தெளிவாக அறிந்துகொண்ட பிற்பாடு. 
மேலரசு-வீட்டரசு என்ற பொருளும்‌ ௦ தானித்தல்‌ காண்க, சலம்‌-—தாழ்ம்‌ 
தோருடன்‌ வேறுபாடின்றிப்‌ பழகுங்‌ குணம்‌. 


12. செறிகழல்‌--செறிந்த வீரக்கழல்‌, நெறி முறைமை. எறி கடல்‌-- 
அலையெறியுங்‌ கடல்‌, இளவற்கு--பரதனுக்கு, பிறிவு அரும்‌-நீங்குதலில்லாத. 
மெய்யும்‌-வாய்மையும்‌. பிறப்புரிமையால்‌ நின்னதாகிய அரைப்‌ பரத 
னுக்கு அளித்தது போலவே வெற்றியுரிமையால்‌ நின்னதாகும்‌ இலங்கைச்‌ 
செல்வத்தைத்‌ தனக்‌ களிப்பாய்‌; கருணை மாருமையின்‌, ஒரு முறை அளித்‌ 
தால்‌ பின்னர்‌ தான்‌ பிழை செய்தாலும்‌, வாய்மையின்‌ வழுவாய்‌ என்று 
வீரும்பி வந்தான்‌. 


யுதத காண்டம்‌ உ 143 


13 காலமன்‌ நிவன்வருங்‌ காலம்‌ என்பரேல்‌ 
வாலிதன்‌ துறுபகை வலி நா லைத்நலால்‌ 
ஏனுமிய்‌ இவற்கினி இறுதி யென்றுளை 
மூலமென்‌ நுணர்வரப்‌ பிரிவு முற்றினன்‌. 9 


14 தீத்தொழில்‌ அரக்‌ ஈர்தம்‌ மாயச்‌ செய்வினை 
வாய்த்துளர்‌ அன்னவை உணரு மரண்பினால்‌ 
காய்த்தவர்‌ அவர்களே கையுற்‌ முர்நமக்கு 
ஏத்தநம்‌ உறுஇயும்‌ எளிதின்‌ எய்துமால்‌, 10 


15 தெளிவுற லரிதிவர்‌ மனத்தின்‌ தீமைநாம்‌ 
விளிவது செய்தவர்‌ என்ன வேண்டுநல்‌ 


18. தன்‌ கருத்தை ஒருபடி உரைத்தபின்‌ ஏனையோர்‌ கூறிப ஏதும்கள்‌ 
பொருந்தாமையைக்‌ காட்டுகின்றான்‌. இச்‌ செய்யுளில்‌ கடைசியிற்‌ பேரிய 
நீலன்‌ கூற்றை மறுத்துக்‌ கூறுகிறான்‌. 


“இவன்‌ தமயனுக்கு நெருக்கடி. நேர்ந்த பொழுது வந்தான்‌; ஆதலால்‌ 
கெட்ட நோக்கத்துடன்‌ வந்தவனாவான்‌' என்று கூறினாரேல்‌, பல காலம்‌ தீய 
தொழில்‌ புரிந்துவந்த தன்‌ தமயனைத்‌ திருத்தப்‌ பார்த்து அது கைகூடாமையி 
னால்‌ உரிய காலத்தை எதிர்பார்த்‌ இருந்தவன்‌, வாலியின்‌ பெரிய வலிமையை நீ 
தொலைத்தமையால்‌, இராவணனுக்கும்‌ இறுஇவரும்‌; ஆதலால்‌ நீயே மூலப்‌ 
பொருள்‌ என்னும்‌ அறிவு தோன்றித்‌ தன்‌ இனத்தவரை முற்றாகப்‌ பிரிர்‌ 
கான்‌. ஆகவே இவன்‌ வந்த காலமும்‌ ஏற்ற காலமேயாகும்‌. துறு பகை 
வலி--இ.௮ரிந்த பகைமையினது வலிமை. இறுதி-மரணம்‌. ஏலும்‌ -பொருர் தம்‌. 


14, நீலனுக்கு முன்பு பேசிய சாம்பவன்‌ கூற்றை மறுக்கின்றான்‌. 

அரக்கர்‌ மாயையிலே வல்லவர்‌ என்பது மெய்யே, அதனால்‌ ஈமக்கு 
நன்மையே யன்றித்‌ தீமையில்லை. மாயையில்‌ வல்ல அவரே ஈம்‌ ன ட] 
ராயின்‌ நமக்கு ஈன்மையே உண்டாகும்‌ என்று ௯ துகின்றான்‌.. அன்னவை 
அப்படிப்பட்ட மாயச்‌ செயல்களின்‌ கூறுபாடுகளை. காய்தல்‌ அப 
ஏத்தரும்‌ உறுதி புசழ்தற்கரிய 


வர்‌. கையுற்றார்‌_கையாளாக வந்தவர்‌. 
ஆக்கம்‌. 
15. வஞ்சனை இயற்றிய வந்தவாறலால்‌ தஞ்சென பல்‌ பல்ப்‌ சார்ந்‌ 
துளான்‌ அலன்‌" என்று சுக்கிரீவன்‌ கூறியதை மறுத்துரைக்கன்றான்‌. 
“இவர்களை இப்படிப்பட்டவர்‌ என்று தெளிவாக அறிதல்‌ இ ன்‌ லும்‌ 
இயலாது; மனத்தில்‌ முழுவதும்‌ நஞ்சுபோன்ற திமையே யன்றி வ திலக்‌ 
ஆதலால்‌ இறு இ பயக்குஞ்‌ செயல்களைப்‌ புரிவர்‌' என்று காம்‌ மனம்‌ போனபடி 


ப்பம்‌ வ்‌ இ 
கொள்ளுதல்‌ பொருத்தமன்று. அறிவினால்‌ மேம்பட்டவர்‌ ப்‌ அிறதீதி 


144 * கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஓளியுற உயர்ந்தவர்‌ ஒப்ப எண்ணலமர்‌ 
எளியவர்‌ திறத்திவை எண்ண லேயுமோ. 


16 கொல்லுமின்‌ இவனையென்‌ றரக்கன்‌ கூறிய 

எல்லையில்‌ தூதரை எறித லென்பது 

புல்லிது பழியொடும்‌ புணரும்‌ போர்த்தொழில்‌ 

வெல்லைம்‌ பின்னையென்‌ றிடைவி லக்கினான்‌. 12 
17 மாதரைக்‌ கோறலும்‌ மறத்து நீங்கிய 

ஆதரைக்‌ கோறலும்‌ அழிவு செய்யினும்‌ 

நூதரைக்‌ கோறலும்‌ தூய்தன்‌ முமென 

ஏதுவிற்‌ சிறந்தன எடுத்துக்‌ காட்டினான்‌. 13 
18 எல்லையில்‌ யானிவன்‌ இரண மாளிகை 

செல்லிய போதினுந்‌ திரிந்த போதினும்‌ 

நல்லன நிமித்தங்கள்‌ நணித யந்துள 

அல்லதும்‌ உண்டுநா னறிந்த தாழியாய்‌. 14 
19 நிந்தனை நறவமும்‌ நெறியில்‌ ஊன்களும்‌ 

தந்தன கண்டிலேன்‌ தரும தானமும்‌ 


லும்‌ அங்ஙனம்‌ எண்ணார்‌. ஆதலால்‌ அண்ணனால்‌ துரத்தப்பட்டு எளிமைப்‌ 
பட்டு நம்மை நாடி வந்து சரண்புகுந்தவர்‌. திறத்தில்‌ அப்படி எண்ணுவது 
பொருந்துமோ! அன்று. 


16. இங்ஙனம்‌ மூவர்‌ கூறிய ஏதுக்களின்‌ பொருத்தமின்மையைக்‌ 
காட்டி, தான்‌ முதலிற்‌ கூறியதை, இது முதல்‌ ஐந்து செய்யுட்களில்‌ லெ எடுத்‌ 
அக்காட்டுக்களால்‌ நிறுவுகன்றான்‌. 

எறிதல்‌--வெட்டுதல்‌. புல்லிது- இழிந்தது. வெல்லலம்‌--வெல்லமாட்‌ 
டோம்‌. பழியொடும்‌ புணரும்‌--பழியோடும்‌ அவ்வீழிவு ஈம்மைச்சேரும்‌. இடை 
சரியான சமயத்திலே. 

17. எப்படி இடைவிலக்கினான்‌ என்பதை மீட்டுக்‌ தெளிவாகக்‌ கூறு 
கின்றான்‌. 6 

மறத்து நீங்கிய ஆதர்‌--வீரத்‌இனின்றும்‌ நீங்கிய பசுவைப்‌ போன்றவர்‌; 
"வீரச்‌ செயல்‌ புரிய வல்லமை யில்லாதவர்‌. 

18. எல்லி--இரவு. இரணம்‌--பொன்‌. செல்லிய போதிலும்‌--சென்ற 
பொழுதும்‌. இரிந்த போதினும்‌--மறுபடி அந்தப்‌ பக்கம்‌ இரிந்த பொழுதும்‌. 
நிமித்தம்‌ ௪குனம்‌. கனி நயம்‌ துள-மிகவும்‌ விரும்புந்தன்மையவாய்‌ நிகழ்ந்தன. 
அவைகளேயன்றி வேறு விஷயமும்‌ உண்டு; நான்‌ கண்டறிந்தது. 


19. நிந்திக்கத்தக்க கள்ளும்‌ ஈன்னெறிக்கு ஓவ்வாத புலாலும்‌, தந்தன- 
வைக்கப்பட்டன. தரும தானம்‌--௮றம்‌ பற்றிய சிந்தனையோடு செய்யப்‌ 


யுத்த காண்டம்‌ 145 


வந்தனை நீதியும்‌ பிறவும்‌ மாண்பமைந்து 
அந்தணர்‌ இல்லெனப்‌ பொலிந்த தாமரோ. 15 


20 அன்னவன்‌ தனிமகள்‌ அலரின்‌ மேலயன்‌ 
சொன்னதோர்‌ சாபமுண்‌ டுன்னைத்‌ துன்மதி 
தன்னுதல்‌ தீண்டுமேல்‌ நணுகுங்‌ கூற்றென 
என்னுடை இறைவிக்கும்‌ இணிது கூறினாள்‌. 26 


வேறு 


21 பெற்றுடைய பெருவரமும்‌ மிறந்துடைய 
வஞ்சனையும்‌ பிறவும்‌ உன்கை 
விற்றொடையின்‌ விடுகணையால்‌ வெந்தொழியு 
மெனக்கருதி விரைவின்‌ வந்தான்‌ 
உற்றுடைய பெருவரமும்‌ உகந்துடைய 
தண்ணளியும்‌ உணர்வும்‌ நோக்கின்‌ 
மற்றுடையார்‌ தாமுளரோ வாளரக்க e 
னன்றியே தவத்தின்‌ வாய்த்தாம்‌. 17 


படும்‌ தானம்‌. வந்தனை--கடவுள்‌ வழிபாடு. நீதி--நீதி நெறியில்‌ ஒழுகும்‌ 
ஓழுங்கு. மாண்பமைந்‌ து-றெந்தமைந்‌ து. அரோ -௮சை, 

90. தனிமகள்‌--ஓப்பற்ற மகள்‌. அலர்‌-தாமரை, தன்ம-இராவ 
ணன்‌, என்னுடை இறைவி--௪தா பிராட்டி. 


91, இதுமுதல்‌ நான்கு கவிகள்‌ அனுமன்‌ பேச்சின்‌ முடிவுரை, முதல்‌ 
மூன்று கவிகளில்‌ உணர்ச்சியைக்‌ ளெறும்‌ சான்றுகள்‌ சில காட்டி, நான்காம்‌ 
கவியில்‌ தன்னுடைய துணிபு இன்னதென்று கூறி முடிக்கன்றான்‌. உணர்ச்சி 
வேறுபாட்டிற்கிசைய ஓசையும்‌ வேறுபடுன்ற அ. 

தவஞ்செய்து அரிதிற்‌ பெற்ற பெரிய வரங்களின்‌ வலிமையும்‌, பிறவிப்‌ 
பேறாயமைந்த வஞ்சனையின்‌ வலிமையும்‌, பிற வல்லமைகளும்‌ உன்னுடைய 
ஓரம்பினாலே சாம்பலாக முற்றாக அழியும்‌ என்பதைத்‌ தெளிவாக அறிந்து, 
அவ்வழிவு உண்டாகு முன்னமேயே உன்னையடைய வேண்டுமென்று தாகக்‌ 
தாழ்த்தாது வந்துளான்‌; இப்ப: வந்தவனுடைய வரம்‌ முதலியவற்றை 
நோக்கின்‌ இவனைப்போன்று தவம்‌ பலிக்கப்பெற்றவர்‌ ஒருவருமிலர்‌ என்பது 
தெளிவு. 7 s 

பெருவரம்‌— பக்தியைப்‌ பேருகப்‌ பெற்றவரம்‌. கண்ணார்‌ அதைக்‌ 
கோறல்‌ முதலிய செயல்கள்‌ இயன என்றுரைத்த ௧ கணை டக. மூல 
மென்றும்‌, நின்னாலேயே அரக்கர்‌ அழிவெய்துவர்‌ என்னும்‌ அதிலு. பக்தி, 
அருள்‌; ஞானம்‌ இம்‌ மூன்‌ றுமுடையவனாய இவன்‌ பெற்ற தவச்செல்வம்‌ 
ஒருவரும்‌ பெற்றிலர்‌. 

19 


140 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


22 தேவர்க்குந்‌ நானவர்க்குந்‌ இசை முகனே 

முதலாய தேவ தேவர்‌ 

மூவர்க்கும்‌ முடிப்பரிய காரியத்தை 
முற்றுவிப்பான்‌ மூண்டு நின்றே 

ஆவத்தின்‌ வந்நபய மென்றானை 
அயிர்த்தகல விடுதி யாயின்‌ 

கூவத்தின்‌ சிறுபுனலைக்‌ கடலமிர்த்த 
தொவ்வாதோ கொற்ற வேந்தே. 18 


23 பகைப்புலந்தோர்‌ துணையல்லர்‌ என்றிவனைப்‌ 
பற்றேமேல்‌ அறிஞர்‌ பார்க்கின்‌ 
நகைப்புலத்த தாமன்றே நற்றாயம்‌ 
உளதாய பற்றான்‌ மிக்க 
ககைப்புலத்தோர்‌ தந்தையர்கள்‌ தம்பியர்கள்‌ 
தமையரிவர்‌ தாமே யன்றோ 
மிகைப்புலத்து விளைகின்ற தொருபொருளைக்‌ 
கரதலிக்கின்‌ விளிஞ ராவார்‌. 19 


22. தானவர்‌-—அசுரர்‌. மூண்டு- முனைந்து. அவத்து--ஆபத்து. அயிர்‌ 
தீது-இவன்‌ கேடு குழ்வரனோ என்று ஐயமுற்று. அகல வீடுதியாயின்‌- 
தானாகவே வீட்டுப்‌ போம்படி. கைவிடுவாயானால்‌. கூவம்‌--இணறு. அயிர்தீ்தது 
ஓவ்வாதோ--தன்னைவிழுங்கிவிடும்‌ என்று சந்தேகப்‌ பட்டது போலாகாதோ? 
இவன்‌ மாட்டு ஐயுறவு கொள்ள இடமேயில்லை என்று கூறுகின்றான்‌. 


23. பகைவரிடத்தைச்‌ சார்ந்தவர்‌ நமக்கு உற்ற துணையாகார்‌ என்று 
கருதி இவனை நாம்‌ ஏற்றுக்கொள்ளாவிடின்‌. ஈகைப்புலம்‌-—பரிகரிக்கும்‌ விஷ ' 
யம்‌. முன்பு 'ஓனியுற உயர்ந்தவர்‌ ஒப்ப எண்ணலார்‌' என்று கூறியதனைத்‌ 
தொடர்ந்து விவரிக்கன்றான்‌. நற்றாயம்‌............... விளிஞராவார்‌--பங்காளி 
களாகிய தந்தை, தம்பி, தமையன்‌, முதலியோரன்றோ ஒரு பொருள்‌ காரண 
மாக ஓருவரை யொருவர்‌ கொல்லும்படியான பகைமை யுடையவராவார்‌. 
நல்‌ தாயம்‌ உளதாய பற்றால்‌ மிக்க தகைப்புலத்தோர்‌- நெருங்கிய பிறப்புரிமை 
உள்ளதனாலாகிய உறவிலே மிகுந்தவர்‌; பிறப்பு, இறப்பு முதலியவற்றில்‌ 
தட்டுக்‌ காக்கும்படியான கெருங்கிய உறவு பூண்ட தகுதிவாய்ந்த பங்காளிகள்‌; 
அவர்களாவார்‌ தம்பிமார்‌ முதலாயினர்‌. கைக்கு எட்டாத இடத்திற்‌ பெறத்‌ 
தகும்‌ சீரியதொரு பொருளைப்‌ பெற ஆசைப்பட்டால்‌ ஒருவரை யொருவர்‌ 
கொலை நேர்தற்குரிய பகைஞராவார்‌. ஆகவே இவன்‌ தமையனோடு மாறுபட்டு 
வந்ததில்‌ வியப்பில்லை; ௮௮ உலகியல்‌; ஆதலால்‌ அவனை ஐயுறுதல்‌ ஈகைப்பிற்‌ 
இடமாகும்‌. 


யுத்த காண்டம்‌ 147 


அச்‌ ஆதலினா விவன்வரவு நல்வரவே 

எனவுணர்ந்தேன்‌ அடியேன்‌ உன்தன்‌ 
வேதரநால்‌ எனத்தகைய திருவுளத்தின்‌ 

குறிப்பறியேன்‌ என்று விட்டான்‌ 
காதல் நான்‌ முகனாலுங்‌ கணிப்பரிய 

கலையனைத்துங்‌ கதிரோன்‌ முன்சென்று 
ஓதினான்‌ ஓதநீர்‌ கடந்துபகை 

கடந்துலகை உய்யக்‌ கொண்டான்‌. 20 


24, தன்‌ துணிபு இன்னதென்று கூறிப்‌ பேச்சை முடி.க்கின்றான்‌. நல்‌ 
வரவு-நல்ல நோக்கத்துடன்‌ வந்த வரவு; நமக்கு நன்மை யளித்தற்குக்‌ காரண 
மான வரவு. இருவுளத்தின்‌ குறிப்பறியேன்‌ என்று விட்டான்‌--௮வனை அவரி 
யம்‌ ஏற்றுக்கொள்ளல்‌ வேண்டும்‌ என்று வற்புறுத்தத்‌ தொடங்‌, நின்‌ மனக்‌ 
குறிப்பு இன்னதென்றறியேன்‌' என்று கூறுமளவில்‌, இராமபிரான்‌ முகக்‌ 
குறிப்பை நோக்கியவன்‌, அதனை நன்குணர்ந்து, மேலுஞ்சில கூறுதல்‌ அவசிய 
மின்று என்று அத்துடன்‌ பேச்சை நிறுத்திக்கொண்டான்‌. மாருதி வடித்துக்‌ 
கூறிய மொழிகளைச்‌ செவிமடுத்து அமிழ்தின்‌ மாந்திய இராமபிரான்‌ அப்‌ 
பொழுது அவன்‌ பேச்சைப்பற்றிக்‌ கருதியதை ஓட்டி, காதல்‌ நான்முகனாலும்‌' 
முதலிய அடைமொழிகள்‌ தோன்றின, கணிப்பரிய--இவன்‌ கற்ற நூல்‌, கலை 
முதலியன இன்னின்ன்‌ என்று எண்ணிக்‌ கணக்கிடமுடியாத, (கிட்௰ந்தா: 128.) 
ஓதநீர்‌ கடந்து--கலைகளாகிய கடலைத்‌ தாண்டியது போலவே வீங்கு நீர்க்‌ 
கடலையும்‌ தாண்டி. பகை கடந்து-பகையாதகிய கடலையும்‌ அங்ஙனமே எளி 
இலே கடந்து. உலகை உய்யக்‌ கொண்டான்‌--வீபீடணனை உய்யக்‌ கொள்வ 
தன்‌ வாயிலாக உலகம்‌ முழுவதும்‌ உய்யும்படி பாதுகாத்த அனுமன்‌. 


௦4. இராமபிரான்‌ உரை முடிபு. 

அனுமன்‌ விபீடணனைக்‌ குறித்துப்‌ பேசி முடிந்ததும்‌, 
அவன்‌ கூற்றை ஆதரித்து உரை முடிபு கூறிய இராமபிரான்‌ 
பேச்சு இப்‌ பாடத்திற்‌ காணப்படும்‌. ்‌ 

காவலாளனாகிய மயிர்தன்‌ இராமபிரான்‌ ஏ வலின்படி சென்று 
வீபீடணனாதியோரை வினவியறிர் த, தான்‌ கண்டதும்‌ 
கேட்டதும்‌ அப்பிரானுக்கு உரைத்தனன்‌. அவன்‌ கூறியதை 
யெல்லாங்‌ கேட்ட இராமபிரான்‌, விபீடணன்‌ தவம்‌, தூய்மை, 
பிராட்டியை விடும்படி இராவணனுக்கு ஈன்மதி கூறியமை, 
உயிர்‌ தப்பும்‌ பொருட்டு 


மையன்‌ அவனைச்‌ சினந்து தரத்தியமை; 


148 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


அன்னவன்‌ தன்னைச்‌ சரண்‌ புகுர்தமை- ஆகியவற்றை யெல்லாம்‌ 
உணர்ந்து, அவன்பால்‌ கருணை மீதூரப்‌ பெற்றவனாய்‌, தன்‌ 
அணைவரை கோக்க, இவன்‌ கைப்புகற்‌ பாலனோ? கழியற்‌ 
பாலனோ? ஈன்கு ஆராய்ந்து கூறுமின்‌, என்று கேட்டனன்‌. 
சுக்ரெவன்‌, சாம்பவன்‌, நிலன்‌ முதலிய வானரத்‌ தலைவர்‌ அவனைப்‌ 
பற்றுதல்‌ பழுது என்றனர்‌. அவர்கள்‌ யாவரும்‌ ஒன்றிக்‌ கூறியது 
கெட்டு மனவருத் கமும்‌ ஏமாற்றமும்‌ அடைக்க இராமபிரான்‌, 
'நெறிசரும்‌ மாருதி என்னும்‌ நேரிலா அறிவனை? நோக்க, கின்‌ 
கருக்துயாது? செப்புக? என்றனன்‌. என்னலும்‌ ௮வன்‌ எழுந்து, 
கணம்‌ கொள்கை நும்மலோர்‌ கடன்மை காண்‌” என்று பொருள்‌ 
பட, *இவன்‌ வசவு ஈல்வரவு, இவனை அகலவிடுகல்‌ அறிஞர்‌ ஈகைப்‌ 
பிற்கிடமாகும்‌” என்று ஏதுவிற்‌ சிறந்தன எடுத்துக்‌ காட்டி 
மொழிந்கனன்‌. விபீடணன்‌, கொற்றவ! சரண்‌?” என்ற கூறிய 
சொல்‌ செவிப்‌ பட்டது முதல்‌ அவன்மாட்டு அன்பும்‌ ௮ருளும்‌ 
இயல்பாகச்‌ செல்கின்ற மன த்தினனாரிய இசாகவனுக்கு, “காதல்‌ 
நான்முகனாலும்‌ கணிப்பரிய கலையனைத்தும்‌ கதிரோன்‌ முன்‌ 
சென்று ஓதிய' மாருதியின்‌ சொல்‌ அமுதம்‌ போன்றிறாந்தஅ; 
அவன்‌ சிரிய உரையினைப்‌ பாராட்டி, அவன்‌ கருத்தை யெல்லாம்‌ 
சில சொற்களால்‌, தன்‌ கருத்தோடு ஒன்றியமை புலப்படத்‌ 
தொகுத்துசைகத்து, அடைக்கலம்‌ அளித்தலாகிய பேமறத்தின்‌ 
சீர்மைகளையெல்லாம்‌ பலபடி விரிச்குரைக்கலுற்றான்‌. திகு 
வரினும்‌ கலம்‌ வரினும்‌, விளைவு கோக்காது, அ௮டைந்தவரதூ 
குணங்‌ குற்றங்களை ஆசாயாஅ, அபயம்‌ என்று கூறிய அக்‌ 
கணமே அபயதானமளித்தலே வாய்வு; இயல்வது கரந்து 
ஈயாது வாழ்பவர்‌ செத்தவசேயாவர்‌; மேலும்‌ அறமும்‌, 
அருளும்‌, ஆண்மையும்‌ பறியுண்ணு ௨ என்னு சபி முதலானோர்‌ 
செய்த அருஞ்‌ செயல்களை மேற்கோள்‌ காட்டி, அப்‌ பெற்றியை 
யெல்லாம்‌ முற்ற விளக்கி, ஈற்றில்‌, கான்‌ தண்டக வனத அறை 
- தவமுனிவர்க்கு அஞ்சன்மின்‌ என்று சூளுறவு கொண்டதற்கு 
இசைய விபிடணலுக்கும்‌ அபயமளித்தலே கடமை என்‌ 
அரைக்கு, சுக்கிரீவனை நோக்கு, நீயே அக்‌ கோ திலாதவனை 
என்பால்‌ அழைத்து வருதி” என்று கூறி ௮னுப்பினன்‌. 


கலைகளையெல்லாம்‌ கற்றுணர்ந்த அனுமன்‌ பேச்சு நூலறி 
வும்‌ நுண்ணறிவும்‌ செறிந்தது; இயல்பாகவே அளவிலா உணர்‌ 


யூத்த காண்டம்‌ 140 


வினனாகய இராமபிரான்‌ பேச்சு வாலறிவும்‌ முழு உணர்ச்‌ நல 
மும்‌ கணிக்க. அனுமன்‌ பேச்சு சிந்தனையைத்‌ தன்‌ வயமாக்இ 
உணர்ச்சியிற்செறிவது; இராகவன்‌ பேச்சு சிந்தனையையும்‌ 
உணர்ச்சியையும்‌ ஒருங்கே கன்‌ வயமாக்ட, நுண்ணுணர்வின்‌ எல்‌ 
லைக்கு மிக அப்பாற்பட்ட மேனிலையுணர்வுலகிற்கொண்டு செல்‌ 
வது விற்பன்னர்‌,கவிஞர்‌ இருதிற,த் தார்க்கும்‌ இடைப்பட்டசொல்‌ 
நல வேறுபாட்டை இவ்விருவர்‌ வாய்மொ ழிகளிற்‌ காணலாம்‌, . 


[தெ. ப:--விபீடணனடைக்கலப்‌ படலம்‌: 100-110, 118, 120.] 


22 மாருதி வினய வார்த்தை செவிமடுத்‌ தமிழ்தின்‌ மாந்திப்‌ 
பேரறி வாளன்‌ நன்று நன்றெனப்‌ பிறரை நோக்கி 
சிரிது மேலிம்‌ மாற்றம்‌ தெளிவுறத்‌ நேர்மின்‌ என்னா 
ஆரியன்‌ உரைப்ப தானான்‌ அனைவரும்‌ அதனைக்‌ 

கேட்டார்‌. 1 


26 கருத்துற நோக்கிப்‌ போந்த காலமும்‌ நன்று கரதல்‌ 
அருத்தியும்‌ அரசின்‌ மேற்றே அறிவினுக்‌ கவதி யில்லை 
பெருத்துயர்‌ தவத்தி னானும்‌ பிழைப்பிலன்‌ என்னும்‌ 

பெற்றி 
திருத்திய தாகு மன்றே நம்வயிற்‌ சேர்ந்த செய்கை. 8 


25. வினய வார்த்தை--வணக்கத்தோடு கூறிய சொற்கள்‌. அமிழ்தின்‌ 

மாந்த அமுதம்‌ உண்டது போல மூழ்ர்து. “பேரறிவாளன்‌ இவன்‌; பேசி 
யதும்‌ மிகவும்‌ ஈன்று' என்று அனுமனைப்‌ பாராட்டி. | ded 
நோக்டிப்‌ பேசுவானாயினான்‌. சீரிது--பேசிய திறம்‌. மடக்‌ தர்‌ 
பொருளும்‌ சீரிதாக மதிக்கற்பாலது. மேல்‌ இம்‌ மாற்றம்‌ தப ன்‌ 
மின்‌--௮வன்‌ பேசியதின்‌ தொடர்பாக யான்‌ கூறும்‌ இச்‌ ட தல 
வாக ஆலோசியுங்கள்‌. இராம பிரான்‌ பேசத்‌ தொடங்க bi முழு 
அவதானத்துடன்‌ கேட்கலாயினர்‌. ஆரியன்‌-தலைவனாய இராமபீரான்‌. 
26. கருத்துற நோக்‌2-ஈன்கு ஆராய்க்து. அக்‌ த்‌ 
இலங்கையரசு. 2. மேலரசாமிய வீட்டரசு. அவதி. எல்லை: ல்‌ 
விபீடணன்‌. முன்னமேயே குற்றமில்லாதவன்‌; அவ்‌ நம்‌ த 
செய்கையால்‌ இன்னும்‌ இருத்தமடைந்து விளங்குமன்றோ: 


இச்‌ செய்யுளில்‌ அனுமன்‌ கூறியவற்றைத்‌ தொகுத்துப்‌ பீன்‌ மொழிந்து 
அடுத்த செய்யுள்‌ மூதல்‌ தன்‌ கருத்தை விரித்துக்க 20 


1௦0 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


27 மற்றினி யுரைப்ப இல்லை மாருதி வடித்துச்‌ சொன்ன 
பெற்றியே பெற்றி அன்ன தன்றெனிற்‌ பிறிதொன்‌ மூனும்‌ 
வெற்றியே பெறுக தோற்க வீக வீயாது வாழ்க 
பற்றுத லன்றி யுண்டோ அடைக்கலம்‌ பகர்கின்‌ முனை. 8 


28 இன்றுவந்‌ தானென்‌ றுண்டோ எந்தையை யாயை முன்னன்‌ 
கொளன்றுவந்‌ தானென்‌ றுண்டோ புகலது கூறு கின்றான்‌ 
தொன்றுவந்‌ தன்பு செய்யுந்‌ துணைவனு மவனே பின்னைப்‌ 
பின்றுமென்‌ றாலும்‌ நம்பாற்‌ புகழுன் றிம்‌ பிறிதுண்‌ 

டாமோ. 4 

20 பிறந்தநாள்‌ தொடங்கி யாருந்‌ துலைபுக்க பெரியோன்‌ 
பெற்றி 

மறந்தநாள்‌ உண்டோ என்னச்‌ சரணென வாழ்ூன்‌' 
முனைத்‌ 


27. ரத வடித்துக்‌ கூ ன்ன அடைக்கலம்‌ புக்கவனைப்‌ பற்றுதலே 
மேலான அறம்‌ என்று கூறுஇன்றான்‌. 


மற்று-வேறு. வடித்த ஆராய்ந்து, அன்னது அன்று எனில்‌--மாருதி 
சொன்ன பெற்றி பெற்றியன்று என்று பின்பு நிகழும்‌ செயல்களால்‌ ஏற்படி 
னும்‌. பிறிதொன்றானும்‌-இவனை ஏற்பதை விட்டு வேறோர்‌ உபாயத்தினால்‌. 
இவனை அகலவிடுவதனால்‌ நமக்கு வெற்றியே வருக; இவனைக்‌ கைக்கொள்‌ 
வதால்‌ தோல்வி வருக; அதனினும்‌ மோசமா உயீர்க்கேடு வரினும்‌ வருக; 
அன்றி அழியா வாழ்வு வருக. விளைவு முதலியவற்றை ஆராய்வதற்கு இடமே 
இல்லை: அடைக்கலம்‌ என்று கூறுகின்றவனை நாம்‌ பற்றுதலையன்றி செயற்‌ 
பாலது வேறொன்றுமில்லை. வீச அழிக. பற்றுதலன்றி யுண்டோ அடைக்கலம்‌ 
பகர்ன்றானை-இராமபீரான்‌ பேச்சின்‌ சாரம்‌ இதுவே. 


258. அடைக்கலம்‌ உதவுதலாகிய அறத்தின்‌ இயல்பு, சீர்மை இவற்றை 
விரித்துரைக்கின்றான்‌. 

யாயை-- தாயை. புகல்‌--௮அடைக்கலம்‌. தொன்று வந்து_ முன்னமே 
வந்து. பின்னை பிற்பட்ட நிலயில்‌, பின்றும்‌ என்றாலும்‌--மாறுபாடாக 
நடப்பான்‌ எனினும்‌. பிறித--பழி. 


29. அடைக்கலம்‌ புக்கவர்‌ யாவரேயாயினும்‌ அவரைப்‌ பற்றாமல்‌ 
விடுதல்‌ இறந்ததற்கு ஒப்பாகும்‌ என்பதை இபியின்‌ முன்மாதிரியைக்‌ காட்டி 
விரிக்கன்றுன்‌. 


துலைபுக்க பெரியோன்‌ சிபீ, பெற்றி-'மன்னுயீர்க்குத்‌ தன்னுயிரை 
மாறாக வழங்கிய” பெற்றி. அதனை யாரும்‌ பிறந்தநாள்‌ தொடங்கி மறந்த காள்‌ 
உண்டோ? இல்லை. என்னைச்‌ சரண்‌ ஏன வாழ்‌ன்றானை—அப்பெரியோனைப்‌ 


யுத்த காண்டம்‌ 151 


துறந்ததாட்‌ கின்று வந்து துன்னினான்‌ சூழ்ச்சி யாலே 
இறந்தநா என்றோ என்றும்‌ இருந்தநா ளாவ தென்றான்‌. 


30 இடைந்தவர்க்‌ கபயம்‌ யாமென்‌ மிரந்தவர்க்‌ கெறிநீர்‌ 
வேலை 
கடைநத்தவர்க்‌ காகி ஆல முண்டவற்‌ கண்டி லீரோ 
உடைந்தவர்க்‌ குதவா னாயின்‌ உள்ளதொன்‌ றீயா னாயின்‌ 
அடைந்ீதவர்க்‌ கருளா னாயின்‌ அறமென்னாம்‌ ஆண்மை 
என்னாம்‌, 6 
31 பேடையைப்‌ பிடித்துத்‌ தன்னைப்‌ பிடிக்கவந்‌ தடைந்த 
பேதை 
வேடனுக்‌ குதவி செய்து வீறகடை வெந்த மூட்டிப்‌ 
பாடுறு பசியை நோக்கித்‌ தன்னுடல்‌ கொடுத்த பைம்புள்‌ 
வீடுபெற்‌ றுயர்ந்த வார்த்தை வேதத்தின்‌ வீழுமி 
தன்றோ. 7 
32 போதக மொன்று கன்றி இடங்கர்மாப்‌ பொருத போரின்‌ 
ஆதியம்‌ பரமே யானுன்‌ அபயமென்‌ றழைத்த அந்நாள்‌ 


புக்கடைந்த புறாவைப்‌ போல, சரண்‌ பெற்றால்‌ உயிர்தரித்‌ து வாழுதல்‌, பெறா 
விடின்‌ மரண மடைதல்‌, ஆதலால்‌ அடைக்கலம்‌ உதவுவது இண்ணம்‌; அப்பட 
அடைக்கலம்‌ கூறி, உயிர்‌ வாழலாம்‌ என்று நம்பீ வந்தவனை. இப்படிப்பட்ட 
பேராபத்தில்‌ நின்றவனைக்‌ கைவிட்ட நாளைக்‌ காட்டிலும்‌, இன்று வந்து சேர்‌ 
தின்ற இவன்‌ செய்யும்‌ குழ்ச்சியினலே இறந்துபடும்‌ நாளல்லவோ நிலை 
பெற்ற வாழ்வினை அளிக்கும்‌ நாளாவது. 

80. மனமுடைந்து வந்து 'சரண்‌' என்று கூறியவர்களுக்கு அதனை 
ஈயாதவர்‌ அருள்‌, அறம்‌, ஆண்மை முதலியவற்றையும்‌ இழந்தவரே யாவர்‌ 
என்பதைச்‌ சிவபெருமான்‌ கடலிற்‌ றோன்றிய சடுவிடமுண்டருளிய செயலைக்‌ 
காட்டிக்‌ கூறுகின்றான்‌. 

இடைந்தவர்‌--அஞ்சினவர்‌. உடைந்தவர்‌--மனமுடைந்தவர்‌. என்னாம்‌-- 
யாது பயனுடைத்தாம்‌ அழிந்து வீடுமன்றோ 

81. குணாகுணங்களைப்‌ பற்றி ஆராயாமல்‌, முன்பு பெரும்‌ திமைபுரிந்த 
வர்க்கும்‌ அடைக்கலமுதவித்‌ துன்பந்‌ தீர்த்தலைவிட மேலான அறம்‌ இல்லை 
என்பதை ஒரு புறாவின்‌ செயலைக்‌ காட்டி விளக்குகின்றான்‌. 

பேடை பெண்‌ பறவை; ஈண்டு ஒரு புற. பாடுறு பசி வருத்துன்ற 
பசி. விமுமி.த-பெருமை பொருந்தியது. 

82. அந்த அறத்தைக்‌ காலந்‌ தாழ்த்தாமல்‌ செய்தலின்‌ சிறப்பைக்‌ 
கஜேந்திரன்‌ வரலாறு காட்டிக்‌ கூறுகின்றான்‌. 


152 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


வேதமும்‌ முடிவு காணா மெய்ப்பொருள்‌ வெளிவக்‌ தெய்தி 
மாதுயர்‌ துடைத்த வார்த்தை மறப்பரோ மறப்பி 
லாதார்‌. 8 
33 மன்னுயி ரெல்லாந்‌ தானே வருவித்து வளர்க்கும்‌ மாயன்‌ 
தன்னன வுலகமெல்லாந்‌. தருமமும்‌ எவையும்‌ தானே 
என்னினும்‌ அடைந்தோர்‌ தம்மை ஏமுற இனிதின்‌ 
ஓம்பீப்‌ 
பின்னும்வீ டளிக்கு மென்றால்‌ பீறிதொரு சான்று 
முண்டோ. 9 
34 நஞ்சினை மிடற்று வைத்த நகைமழு வாளன்‌ தாளுத்‌ 
தஞ்சென முன்னத்‌ தானே தாகைபாற்‌ கொடுத்துச்‌ சாதல்‌ 
அஞ்சினேன்‌ அபய மென்ற அந்தம்‌ காகி அந்நாள்‌ 
வெஞ்ரினக்‌ கூற்றை மாற்றும்‌ மேன்மையின்‌ மேன்மை 
யுண்டோ. 10 
35 சரணெனக்கு யார்கொல்‌ என்று சானி அழுது சாம்ப 
அரணுனக்‌ காவன்‌ வஞ்சி அஞ்சலென்‌ றருளின்‌ எய்தி 
போதகம்‌--யானை: கஜேந்திரன்‌. கன்றி-கோபங்கொண்டு. இடங்கர்மா-- 
முதலை. மாதுயர்‌--பெரிய துயரம்‌. வார்த்தை--வரலா.று. மறப்பு--மறதி. 

98. யாவையும்‌ எவரும்‌ தானாய மாயவனும்‌ சரண்புகுந்தோரை ஏமுற 
இனிதின்‌ ஓம்பிப்‌ பின்னும்‌ வீடுபேறளிக்கு மென்றால்‌ இவ்வறத்தின்‌ மேன்‌ 
மைக்கு வேறு சான்று வேண்டா என்று கூறுநன்றான்‌. ன்‌ 

வருவித்து--படைத்து, வளர்க்கும்‌ பாதுகாக்கும்‌. உலகமெல்லாம்‌ 
தன்னன. தன்னன-தன்னுடையன. தருமமும்‌ எவையும்‌ தானே--அ௮றங்‌ 
களும்‌ அவற்றின்‌ பயனும்‌ தானிட்ட வழக்கு: அவைகளெல்லாம்‌ 'யாதவன்‌ 
நினைந்தான்‌ அன்ன பயத்தன. (சுந்தர : 157.) (அப்படி இருந்த போதிலும்‌) 
ஏமுற இனிதின்‌ ஓம்பிப்‌ பின்னும்‌ வீடளிக்கும்‌. ஏம்‌--ஏமம்‌. சான்று உதா 
ரணம்‌. (திருவாய்‌ மொழி 1: 5 : 10.) 

84. அழித்தற்‌ கடவுளும்‌ தான்‌ அருளிய வரத்தின்படி அளித்த ஆயுளை 
மாற்றும்படி சரண்புக்க அந்தணச்‌ சிறுவன்‌ பொருட்டுக்‌ கூற்‌ றினை உதைத்த 
செயலினும்‌ மேன்மையானது ஒன்றுண்டோ என்று கூ அதன்றான்‌. 

ஈகை மழு-வீளங்குன்ற மழு. மழுவாளன்‌-—வெபிரான்‌. நாளும்‌ தஞ்சு 
என-இவன்‌ வாழ்நாளும்‌ குறைவு என்று; முன்பு அவன்‌ தந்தைக்கு வர 
மளித்து. அந்தணன்‌ மார்க்கண்டேயர்‌. மாற்றும்‌-௨ தக்கும்‌. 

85 கழுகன்‌ வேந்தன்‌ சானகியின்‌ துயர்‌ கண்டு தானாகவே 'அஞ்சேல்‌' 
என்று முன்‌ வந்து அரக்கனொடு பொருது தெய்வ மரண மெய்தியமையை 
மேற்கொள்‌ காட்டி, அவ்‌ வறத்தின்‌ தெய்வப்‌ பண்பினை யுணர்த்துகின்றான்‌. 


யுத்த காண்டம்‌ 153 


முரணுடைக்‌ கொடியோன்‌ கொல்ல மொய்யமர்‌ முடித்துத்‌ 
்‌ தெய்வ 

மரணமென்‌ தாதை பெற்றது என்வயின்‌ வழக்கன்‌ 
மூமோ. 11 


36 சீதையைக்‌ குறித்த தேயோ தேவரைத்‌ தமை செய்த 
பேதையைக்‌ கொல்வேன்‌ என்று பேணிய விரதப்‌ பெற்றி 
வேதியர்‌ அபய மென்றார்க்கு அன்று நான்‌ விரித்துச்‌ 

சொன்ன 
கதையைக்‌ குறித்து நின்ற அவ்வுரை கடக்க லாமோ, 2 


37 ஆதலான்‌ அபயம்‌ என்ற பொழுதத்தே அபய தானம்‌ 
ஈதலே கடப்பா டென்பது இயம்பினீர்‌ என்பால்‌ வைத்த 
காதலால்‌ இனிவே றெண்ணக்‌ கடவதென்‌ கதிரோன்‌ 

மைந்த 
மீகோதிலா தவனை நீயே என்வயிற்‌ கொணர்தி என்றான்‌. 13 


சாம்ப-ஓடுங்க, அரண்‌-காப்பரண்‌. வஞ்சிவஞ்ரிக்கொடி போன்ற 
வளே. அருளின்‌ எய்தி-கருணையினால்‌ வந்தடைந்து. .முரணுடைக்‌ கொடி 
யோன்‌--மாறுபாடான கொடிய குணமுள்ள இராவணன்‌. மொய்‌ அமர்‌--கை 
சுலந்த போர்‌. தெய்வ மரணம்‌--பெருமை மிக்க மரணம்‌. வழக்கு-மேற்‌ 
கொள்ளுதற்குரிய செயல்‌. 


80. இராவணனால்‌ துன்புற்று வருந்திய முணிவரர்க்கு அன்று அபய 
மணித்தது போன்று, அவனால்‌ நலிவுற்று வந்தடைந்த இவனுக்கும்‌ அபய 
மளித்தல்‌ வேண்டும்‌என்று கூறுகின்றான்‌, 

பேதை--௮றிவிலியாகிய இராவணன்‌. பேணியப.விரதப்‌ பெற்றி-விரம்பிக்‌ 
கூறிய சபதத்தின்‌ தன்மை. விரதப்‌ பெற்றி சதையைக்‌ குறித்த தேயோ! 
அவன்‌ அவனைக்‌ கவர்ந்து செல்வதற்கு முந்தியே கூறிய மொழி அவள்‌ 
பொருட்டாக நிகழ்ந்ததன்‌. று. காதை- செய்த; முன்பு முனிவர்க்குச்‌ சொன்ன 
அந்த உரை. அபயம்‌ என்றார்க்கு அபயதானம்‌ ஈதலாமிய அந்த உரையை 
இன்று தவறி ஈடக்கலாமோ! 


87. ஆதலால்‌ அபயம்‌ என்று கூறிய.௮க்கணமே, அதன்‌ விளவையும்‌, 
கூறியவரது குணாகுணங்களையும்‌ ஆராயாமல்‌ ௮பயதானம்‌ தததி நமது ப்பம்‌ 
யாகும்‌. என்பது--ஏன்று கொள்வது. நீவிர்‌ விளையும்‌ ஈன்மை வ க 
பற்றிக்‌ கூறினீர்‌; அது என்பால்‌ வைத்த காதலினுலை. இனிமேல்‌ எண்ணக்‌ 
கடவது யாதொன்றும்‌ இல்லை. கோதிலாதவன்‌-- விபீடணன்‌. 


20 - 


154 கம்பர்‌ கவிதைக்‌ கோலை 


25. இராமபிரான்‌ வீபீடணனைச்‌ சந்தித்தல்‌. 


இராமபிரான்‌ ஏவலின்படி ௬க்கிரிவன்‌ விபிடணனிடம்‌ 
சென்றது முதல்‌ அவன்‌ பா.தூகை முடிசூடியதூ வரையில்‌ 
நிகழ்ர்தவற்றைக்‌ கூவ இப்பகுதி. 


குகனுக்கு இசாமபிசான்பால்‌ அன்பு. பெரு, பக்தியாக, 
வளர்ந்ததை ஒரு விதமாகக்‌ காட்டினார்‌ ஆசிரியர்‌. தமையனுக்கு 
அஞ்‌ அப்பிரானிடம்‌ சரண்புக்க விபீடணனிடம்‌ முன்னமேயே 
உள்ளச்‌. நிலை பெற்ற அன்பு திருத்தழுற்று, அப்பிரான்‌ உட 
னுதித்தவர்களோடும்‌ ஓருவனாகக்‌ கொள்ளும்படி பக்தியாகக்‌ 
கனிர்ததை ஆரிரியர்‌ இப்பகுதியில்‌ மற்றொரு சீரிய முறையிற்‌ 
காட்டுகின்றார்‌. 


இராமபிராலைத்‌ தான்‌ அடைக்கலம்‌ புக்க செய்தியைச்‌ 
சொல்லியனுப்பிய விபீடணன்‌ அப்பிரான்‌ விடையை அதிர்‌ 
பார்த்தபடி, வஞ்சனையரக்கன்‌ பின்வந்த தன்னை ஏற்றுக்கொள்‌ 
வானோ என்று திரிகின்ற உள்ளத்‌,தவனாப்‌ நின்றான்‌. அந்நிலை 
யில்‌ சுக்‌இிரீவன்‌ தன்னை அழைக்துச்செல்ல வருநின்றான்‌ என்ப 
கறிச்னு, கவலை நீல்‌ ௮கமலர்ந்தான்‌. இராகவன்‌ வழுவலில்‌ 
அபயம்‌ வழங்கினான்‌ என்று கவியின்‌ வேந்தன்‌ கூறக்கெட்டு, 
மனங்குளிர்க்து, ஆனந்தக்‌ கண்ணீர்‌ அருவி பாய நின்னான்‌. 


தேகியைப்‌ பிரித்த பாவி வஞ்சனுக்கு இனையவனா நிய 
தன்னை இராமபிரான்‌ குணாகுண நிரூபணஞ்‌ செய்யா, அணை 
யெனப்பற்றிய செப்பருல்‌ குணத்தில்‌ ஈடுபட்டு, அவனிடம்‌ தான்‌ 
செல்லவேண்டும்‌. என்பதையும்‌ மறந்து நின்றான்‌; பாற்கடல்‌ 
கடைந்த நிகழ்ச்சி சிந்தனையில்‌ எழ, அக்கடலில்‌ தோன்றிய கடு 
விடச்சைச்‌ சிவபெருமான்‌ உண்டருளியது போன்று, அரக்கர்‌ 
குலத்தில்‌ தோன்றிய தன்னையும்‌ இராமபிரான்‌ அ௮ங்கெரித்‌ ௪ 
பெருக்‌ தகைமையை நினைந்து உள்ளம்‌ உருதினான்‌. பாற்கடல்‌ 
தன்னைக்‌ ழ்மேலாம்படி கலக்கிய பொழுதும்‌ அமுதினை 
அளித்தது போன்ற, தன்‌ இனத்தவர்‌ இன்னலே புரியவும்‌ 
அப்பிரான்‌ தனக்கு மீளா அடைக்கலம்‌ உதவியமையை எண்ணிப்‌ 


பேருவகை எய்தினான்‌. 


யுத்த காண்டம்‌ 155 


இர்ரிலையில்‌ இராமபிரான்‌ தன்னைக்காணும்‌ ஆவலுள்ளவனா 
யிருக்கலைச்‌ ௪ச்ஒிரிவன்‌ ஞாபகப்படுத்த, அரக்கர்‌ ஏந்தல்‌ அவனு 
டன்‌ விரைந்து செல்லலாயினான்‌. அற்ஙனஞ்‌ சென்றவன்‌ கண்‌ 
ணுக்கு, கடல்கடந்த நினைவே பின்னாட்டுகலால்‌, வானர செல 
பாற்கடல்‌ போலவும்‌, இராமபிரான்‌ அமரர்‌ வேண்டப்‌ பள்ளி 
நீங்கிய திருமால்‌ சே ராலவும்‌, இலக்குவன்‌ மந்தர மலை போலவும்‌ 
கொன்றினர்‌. மறுகணம்‌ வெண்மணற்‌ பரப்பில்‌ விற்றிருற்த 
அஞ்சன வண்ணன்‌ £8 தாமிராட்டியின்‌ கருவிழி போலக்‌ காணப்‌ 
பட்டான்‌. வாகுவலயர்‌ தீர்ந்த அவனது கோள்கள்‌ பாம்பு 
கழற்றிய மந்தர மலையைப்போலத்‌ தோன்ற, இமையோர்‌ இடுக்‌ 
கண்‌ திர்க்கும்‌ பொருட்டு மணிமுடி அறந்து, சடைமுடி. புனைந்து 
நாடிறர்‌.து காடு சோக்டிப்‌ பெயர்ந்து பலப்பல இன்னழக்கும்‌ 
மாப்பெருங்‌ கருணையில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ ஈடுபட்டு, அப்பிரனை 
கோக்கினான்‌. மரங்களும்‌ உருக ரோக்கும்‌ கா தலனாஇய விபிட 
ணன்‌ மறுபடியும்‌ மெய்ம்மயிர்‌ சலிர்ப்பக்‌ கண்ணீர்‌ வாச, 
அஞ்சன மேனியானை நோக்‌, அவனது கமலம்‌ பூத்த கார்க்‌ 
கோல மேனியழூல்‌ ஈடுபட்டு, ஏம்பலுற்‌று, அப்பிரான்‌ தன்னை 
மொக்குந்தொறும்‌ இருலெத்அி இறைஞ்சுவானாகி, அவனத 
வரங்களின்‌ வாரியன்ன தாளிணை வந்த வீழ்ந்தான்‌. 


வணங்கியவனை அப்பிரான்‌ பொழிர்ததோர்‌ கருணே தன்‌ 
னற்‌ புல்லினன்‌ என்‌.ஐு தொன்ற, எழுர்து இனிதிருத்தி என்று 
மலர்க்கையால்‌ இருக்கை ஈந்தான்‌. அவனிருந்தபின்‌ இராம 
பிரான்‌ அருள்‌ சுரந்து உவகை தூண்ட, “என்‌ பெயருள்ள அள 
வும்‌ இலன்கைச்‌ செல்வம்‌ நின்னே தந்தேன்‌” என்றுரைத்து, 
இலக்குவனை அவனுக்கு முடிசூட்டும்படி கட்டனையிட்டான்‌. 
இராமபிரானஅ செப்பருங்‌ குணத்திலீடுபட்டுத்‌ இராக்‌ காதல 
னாகி நின்ற அரக்க அறிஞன்‌, “களவியல்‌ அரக்கன்‌ பின்னே 
தோன்றிய கடன்மை தீர, இளையவற்‌ கவித்த மோலி என்னையுங்‌ 
கவித்தி” என்றுரைத்தான்‌. அது கேட்ட இராமபிரான்‌ அவன அ 
சீரிய மனகிலையை யுணர்ந்து; “எம்முறழை அன்பின்‌ வந்த 
அதகனமர்‌ காதல்‌ ஐய! “முன்பு குகனொடும்‌ ஐவரானோம்‌; பின்பு 
கதிரவன்‌ மகனொடும்‌ அறுவரானோம்‌; இன்று நின்னொடும்‌ ௪ மூவ 
சானோம்‌” என்று அவனை உடனுதித்தவர்களோடும்‌ ஒருவனாகச்‌ 
சேர்‌ சஅக்சொண்டான்‌. அவன்‌ கூறியது கேட்டு அச்சம்‌ நீஜ்கிய 


180 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


விபீடணன்‌, தொடுகழற்‌ செம்பொன்‌ மெளலியைக்‌ தானே 
எடுத்துச்‌ சென்னியிற்‌ சூட்டிக்கொண்டு பன்மடங்கு, ஒளியுடன்‌ 
விளங்கினான்‌. அது கண்ட யாவரும்‌ இன்பமுற்றார்‌ 


(தெ. ப:--விபிடணனடைக்கலப்படலம்‌: 191-185; 187--148,] 


38 ஐயுற வெல்லாந்‌. தீரு மனவையாய்‌ அமைந்த தன்றே, 
தெய்வதச யகன துள்ளத்‌ தேறிய அடைவே தேறிக்‌ 
கைபுகற்‌ கமைவ தானான்‌ கடிதினிற்‌ கொணர்வ லென்னா 
மெய்யினுக்‌ குறையு ளான ஒருவன்பால்‌ வீரைவிற்‌. 

சென்றான்‌. 1 


39 வருனெற கவியின்‌ வேந்தை மயிந்தனுக்‌ இளைய வள்ளல்‌ 

தருகென்றான்‌ அண்ணல்‌ நின்னை எதிர்கொளற்கு அருக்கன்‌ 

கந்த 

இருகுன்றம்‌ அனைய தோளான்‌ எய்தினன்‌ என்ன லோடும்‌ 
இரிஎன்ற உள்ளத்‌ தானும்‌ அகமலரைந்‌ தவன்முண்‌ 

சென்றான்‌. 2 


38. சுக்ரிவன்‌ இராமபிரான்‌ பேச்னொல்‌ ஐயுறவெல்லாந்தீர்நீது, தன்‌ 
பிழையான கருத்தைத்‌ திருத்திக்கொண்டு. வீடணன்‌ மெய்யினுக்கு உறையுள்‌ 
என்று தெளிந்து, அவனை வீரைவீற்‌ கொணரும்‌ பொருட்டுச்‌ சென்றான்‌. 
அளவை-வீடணனை மட்டிடற்குரிய அளவு கருவி: பிரமாணம்‌. (யுத்த: 26.) 
தேறிய அடைவே தேறீ-இராமபிரான்‌ அவனைத்‌ தெளிந்த இரமத்திலே 
தானும்‌ 'கோதிலாதவன்‌' என்றும்‌, 'பெருத்துயர்‌ தவத்தினானும்‌ பிழைப்‌ 
பிலன்‌' என்றும்‌ கூறியது கொண்டு, 'மெய்யினுக்கு உறையுளான ஒருவன்‌ 
என்று தெளிந்து". 


99. மலிந்தனுக்கு இளைய வள்ளல்‌--முன்பு இராமபிரானுக்கு வீபீடண 
ஊப்‌ பற்றிக்‌ கூறியவன்‌ மயிந்தன்‌; அவன்‌ தம்பியாகிய துவிதன்‌. அங்குக்‌ 
காவல்‌. கரப்பவனுயெ அவன்‌ சுத்திரீவன்‌ வருகையினால்‌ நிகழ்ந்ததை உய்த்‌ 
அணர்ந்து வீபீடண, னுக்குச்‌ சொன்னான்‌. தோளான்‌--சக்கரீவன்‌, திரிகின்ற 
உள்ளத்தான்‌--௮ துவரையில்‌ இராமரான்‌ என்ன ௯ றுவானோ என்று ஐயுற்று 
கடல்‌ அலைபோன்று மனம்‌ மறுகுகின்ற வீபீடணன்‌. அகம்‌ மலரீந்து--இப்‌ 
பொழுது மனம்‌ உவகையீனால்‌ மலர்ச்சியுற்று. 


யூத்த காண்டம்‌ 157 


40 நொல்லருங்‌ கால மெல்லாம்‌ பழசினும்‌ தூய ரல்லார்‌ 
புல்லலர்‌ உள்ளம்‌ தூயார்‌ பொருந்துவர்‌ எதிர்ந்த ஞான்றே 
ஒல்லைவந்‌ துணர்வும்‌ ஒன்ற இருவரும்‌ ஒருநா ளூற்ற 
எல்லியும்‌ பகலும்‌ போலத்‌ தழுவினர்‌ எழுவின்‌ தோளார்‌. 3 


41 தழுவினர்‌ நின்ற காலைத்‌ தரமரைக்‌ கண்ணன்‌ தங்கள்‌ 
முழுமுதற்‌ குலத்திற்‌ கேற்ற முறைமையால்‌ உவகை (eT 
வழுவலில்‌ அபயம்‌. உன்பால்‌. வழங்கென்‌ அவன்பொற்‌ 

யாதம்‌ 
தொழுதியால்‌ விரைவின்‌ .என்னாக்‌ கதிரவன்‌ சிறுவன்‌ 
சொன்னான்‌. 4 


42 சிங்கவே றனையான்‌ சொன்ன வாசகஞ்‌ செவிபு காமுன்‌ 
கங்குலின்‌ நிறத்தி னான்தன்‌ கண்மழைத்‌ தாரை கான்ற 
அங்கமும்‌ மனம: தென்னக்‌ குளீர்ந்ததுஅவ்‌ வகத்தை, 

மிக்குப்‌ 
பொங்கிய உவகை யென்னப்‌ பொடித்தன உரோமப்‌ 
புள்ளி, 8 


43 பஞ்செனச்‌ சிவக்கும்‌ மென்கால்‌ தேவீயைப்‌ பிரித்த பாவி 
வஞ்சுனுக்‌ களைய என்னை வருகவென்‌ றருள்செய்‌ தானோ 


40. புல்லலர்‌--மனம்பொருந்தி ஈட்புக்கொள்ளார்‌. எதிர்ந்த ஞான்றே 
முதன்முதற்கண்ட பொழுதே, ஓல்லைவந்து--இருவரும்‌ விரைவாக வந்து, 
உணர்வும்‌ ஓன்‌.ற--சரீரம்‌ மட்டுமன்றி மனமும்‌. ஒன்‌.று கலக்க. ஓரு காள்‌ உற்ற 
ஒரு நாளிற்‌ பொருந்திய எழு--இருப்புத்‌.தாண்‌. 


41, தமுவினர்‌-தமுவி, முழுமுதற்குலம்‌-—எல்லாவகையாலும்‌ முதன்மை 
பெற்ற குலம்‌. மூள--மிகுதலாலே, வழுவல்‌ இல்‌--தவறுதல்‌ இல்லாத. 


42. கங்குலின்‌ நிறத்தினான்‌--விபீடணன்‌. கண்‌ மழைத்தாரை கான்ற 
கண்கள்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சொரிந்தன. அதனால்‌ அங்கமும்‌ குளிர்ந்தது, 
அகத்தை மிக்கு-மனத்தின்‌ எல்லையைத்‌ தாண்டி, பொங்யெ-வெள்ளம்‌ 
போற்‌ பெருகிய, ஏககாலத்தில்‌ வெளிப்பட்ட. பொடித்தன-நிறைந்தன. 
உரோமப்புள்ளி--உரோம கூபங்களின்‌ புள்ளிகள்‌. 


48. விபீடணன்‌ தன்னை இராமபிரான்‌ ஏற்றுக்கொண்ட அருளாகிய 
பெருங்‌ குணத்தில்‌ ஈடுபட்டமை இது முதல்‌ நான்கு செய்யுட்களிற்‌ கூறப்படு ன்‌ 
கின்றது. 


158 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


நஞ்செனக்‌ கருதி னானோ நாழ்சடைக்‌ கடவுள்‌ உண்ட 
நஞ்செனச்‌ சிறந்தே னன்றோ நாயகன்‌ அருளின்‌ நாயேன்‌. 6 


44 மருளுறு மனத்தி னனென்‌ வாய்மொழி மறுத்தான்‌ 
வானத்து 
உருளுறு தேரி னானும்‌ இலங்கைமீ தோடு மன்றே 
தெருளுறு சிந்தை வந்த தேற்றமீ தால்‌ செய்யும்‌ 
அருளிது வாயிற்‌ கெட்டேன்‌ பிழைப்பரோ அரக்க 
ரானோர்‌. 7 
45 இர்வரும்‌ இன்னல்‌ தம்மைச்‌ செய்யினுஞ்‌ செய்ய சிந்தைப்‌ 
பேரரு ளாளர்‌ தத்தம்‌ செய்கையிற்‌ பிழைப்ப துண்டோ 
கார்வரை நிறுவித்‌ தன்னைக்‌ கனலெழக்‌ கலக்கக்‌ கண்டும்‌ 
ஆர்கலி அமரர்‌ உய்ய அமிழ்துபண்‌ டளித்த தன்றே. 8 
46 துறவியின்‌ உறவு பூண்ட தூயவர்‌ துணைவன்‌ என்னை 


உறவுவத்‌ தருளி மீளா அடைக்கல முதவி னானே 


பஞ்சு என--செம்பஞ்சுக்‌ குழம்பு ஊட்ட வேண்டுமென்று கூறின 
அளவில்‌. பாவி வஞ்சகன்‌ பாவியாகிய வஞ்சகன்‌; இராவணன்‌. தஞ்சு- 
அடைக்கலப்‌ பொருள்‌. நாயேன்‌--நாய்போற்‌ கடைப்பட்டவன்‌. 


44. மருளுறு மனத்தினான்‌--அறியாமை நிரம்பிய மனத்தை யுடையவன்‌; 
இராவணன்‌. வாய்‌ மொழி--இதமான மொழி, இனி இராவண பயமின்றி 
இலங்கைக்கு நேரே ஓடுவான்‌. தேற்றம்‌--மன உறுதி; தன்னைக்‌ கைப்புகற்‌ 
பாலன்‌ என்று தெளிந்தமை. அருள்‌-குற்றம்‌ நோக்காது செய்யும்‌ அருள்‌. 
பிழைப்பரோ--உயிர்‌ பிழைக்க இட முண்டோ? இப்படி. குனாகுணம்‌ நோக்‌ 
காது அருள்‌ பொழியும்‌ குணமுள்ளவனை, தான்‌ ஈன்மதி கூறியபடி. தஞ்சமாகக்‌ 
கொள்ளாது அரக்கர்‌ குலத்தையே மூலநாசஞ்‌ செய்துவிட்டானே என்று 
வருந்துகின்றான்‌. கெட்டேன்‌ இரக்கக்‌ குறிப்பு. 

45. செய்ய சந்தைப்‌ பேரருளாளர்‌-செம்மையாயெ மனத்தினராகிய 
பெரிய அருளையுடையவர்‌. செய்கையில்‌ பிழைப்பதுண்டோ-- அருளின்‌ வழிப்‌ 
பட்ட செய்கையினின்றும்‌ விலகிச்‌ செல்லார்‌. இராவணன்‌ தீரா இன்னல்‌ 
இழைத்திருப்பவும்‌ அவன்‌ பின்பிறந்தானாய தன்னை ஏற்றுக்கொண்ட 
அருளின்‌ பண்பீனைக்‌ குறித்து இங்கனம்‌ சிந்தித்தான்‌. அதற்கு ஓர்‌ எடுத்துச்‌ 
காட்டுக்‌ கூறுகின்றான்‌. கார்வரை— கரிய நிறமுள்ள மந்தர மலையை, நிறுவி 
நாட்டி. கனல்‌ எழ-கடைதலால்‌ வெம்மை மிக்க நெருப்புப்‌ பொறி சிதறும்‌ 
படி. கலக்கக்‌ கண்டும்‌-அடியிலுள்ளன வெல்லாம்‌ மேலே எழுந்து புரளும்‌ 
படி கடையக்கண்டும்‌. 

46. துறவியின்‌ ௨ பூண்ட தூயவர்‌--முனிவர்‌. அவர்‌ துணைவன்‌ 
இராமபீரான்‌. உறவு உவந்தருரி--௮ம்‌ முனிவரிடம்‌ கொண்டது போன்ற 


யுத்த காண்டம்‌ 150 


மறவினை நீக்க மில்லா மாயமும்‌ மாய வாழ்க்கைப்‌ 
பிறவியும்‌ பெயர்த்தேன்‌ பின்னும்‌ நரகினிற்‌ பிழைப்ப 
தானேன்‌. 9 


47 திருத்திய உணர்வு மிக்க செங்கதிர்ச்‌ செல்வன்‌ செம்மல்‌ 
ஒருத்தரை நலனுந்‌ தீங்கும்‌ தேரினும்‌ உயிரின்‌ ஓம்பும்‌ 
கருத்தினன்‌ அன்றே தன்னைக்‌ கழுலடை.ந்‌ தோரைக்‌ 

> காணும்‌ 
அருத்தியன்‌ அமலன்‌ தாழா நேகுதி அறிஞ என்றான்‌. 10 


48 மொய்தவழ்‌ கிரிகள்‌ மற்றும்‌ பலவுடன்‌ முடுகச்‌ செல்ல 
மைதவழ்‌ கிரியும்‌ மேருக்‌ குன்றமும்‌ வருவ தென்னச்‌ 
செய்தவம்‌ பயந்த வீசர்‌ திரள்மரம்‌ எழுந்‌ தய 
எய்தவன்‌ இருந்த சூழல்‌ இருவரும்‌ எய்தச்‌ சென்றார்‌. [1 

i MALTS en beri os li 

உறவினை மடிழ்வோடு விரும்பியருளி, மீளா-கைவிடாத; வழுவலில்லா த. 

நீக்கல்‌ இல்லா மாயமும்‌-நீக்கமுடியாத பிறவிப்‌ பண்பாய மாயமும்‌. மாய 

வாழ்க்கைப்‌ பிறவியும்‌-அம்மாயத்தினால்‌ மீண்டும்‌ வரக்கடவ அரக்கப்பிறப்‌ 
பும்‌. பிழைப்பதானேன்‌— தப்பி உய்ந்தவனானேன்‌. 


47. இங்ஙனம்‌ இராபிரான து நினைவருங்‌ குணத்தில்‌ ஈடுபட்டுத்‌ தன்னை 
மறந்து நின்ற விபீடணன்‌ நிலைமையைக்கண்ட சுக்கிரீவன்‌ காலந்‌ தாழ்க்காது 
அப்பிரானிடம்‌ செல்லவேண்டும்‌ என்பதை அவனுக்கு ஞாபகப்படு த்‌ துன்றான்‌. 
திருத்திய உணர்வு மிக்க செங்கதிர்ச்‌ செல்வன்‌ செம்மல்‌--இராமபீரான்‌ 0 தறிய 
அடைவே தேறி அறிவு இப்பொழுது வீபீடணன்‌ நிலையைக்கண்டு, இன்னும்‌ 
தஇருத்தமுற்றது; அப்படி உறுதிப்பட்ட அறிவு மிக்க குரியன்‌ மகனாஇிய சுக்ர 
வன்‌. ஒருத்தரை ஈனும்‌ தீங்கும்‌ தேரினும்‌ உயிரின்‌ ஓம்பும்‌ கருத்தினன்‌- 
இராமபிரான்‌ பேச்சை நினைந்து அவனது அருங்குணத்தில்‌ தானும்‌ ஈடுபட்டுச்‌ 
கூறுகின்றான்‌. ௮ன்றே--அப்பொழுதே. அருத்தி--ஆசை; விருப்பம்‌ (ஆத 
லால்‌) தாழாது ஏகுதி-ஒரு கணமும்‌ காலந்தாழ்க்கா.து அவன்பாற்‌ செல்லுத. 
அறிஞ--அ௮றிவிலே மேம்பட்ட உனக்கு அப்பிரான்‌ இயல்பைப்பற்றி யான்‌ 
கூறுவது மிகை. 


48. பின்பு இருவரும்‌ வானர வீரர்‌ குழுவினைக்‌ கடந்து விரைவாக 
இராமபிரானிருக்குமிடஞ்‌ சென்றனர்‌. மொய்‌ தவழ்‌ ரிகள்‌-நெருங்கய கிரிகள்‌; 
தவழ்வது போன்று தோன்றும்‌ கிரிகள்‌. மற்றும்‌ பலவுடன்‌-—வேறுபல குன்றங்‌ 
களோடு. முடுச்‌ செல்ல_எதிர்த்திசை நோக்கி விரைவில்‌ ஓடுவது போன்று 
தோன்றவும்‌. மைதவழ்ூரியும்‌ மேருக்‌ குன்றமும்‌ வருவ 0 'தன்ன--மேகங்கள்‌ 
உலாவுகின்ற மலையும்‌ மேருக்‌ குன்றமும்‌ நேரே வருவது போன்று. இருவரும்‌ 
சென்றனர்‌. இவர்கள்‌ சென்ற வேகத்தினால்‌ நீன்ற வீரர்‌ எதிர்த்‌ இசை நோக்‌? 
முடுகிச்‌ செல்வது போன்று தோன்றினர்‌. மொய்தவழ்‌ திரிகள்‌-— வானரத்‌ தலை 


160 கம்பர்‌ கவிகைக்‌ கோவை 


49 மார்க்கடஞ்‌ சூழ்ந்த வைப்பின்‌ அங்கதன்‌ மருங்கு காப்ப 
நாற்கடல்‌ உடுத்த பாரின்‌ தாயகன்‌ புதல்வன்‌ நாமப்‌ 
பாற்கடல்‌ சுற்ற விற்கை வடவரை பாங்கு திற்பக்‌ 
கார்க்கடல்‌ கமலம்‌ பூத்த தெனப்பொலி வாலைக்‌ கண்டான்‌. 

12 

50 அள்ளிமீ துலகை வீசும்‌ அரீக்குலச்‌ சேனை தாய்பண்‌ 
தெள்ளூதண்‌ திரையிற்‌ முகப்‌ பிறிதொரு திறனுஞ்‌ சாரா 
வெள்ளிய கடலின்‌ மேனாள்‌ விண்ணவர்‌ தொழுது வேண்டப்‌ 
பள்ளிதீர்ந்‌ இருந்தான்‌ என்னப்‌ பொலிதரும்‌ பண்பினானை, 

13 


சுக்கிரீவன்‌. செய்தவம்‌ பயந்த வீரர்‌ இருவர்‌-சுக்கிரீவனும்‌ விபீடணனும்‌. 
இரள்‌ மரம்‌--ரீண்ட மரம்‌. தீய--தீயும்படு.. எய்தச்‌ சென்றார்‌--சற்று அருகே 
சென்றார்‌. 

49, மர்க்கடம்‌--ரரங்கு, மார்க்கடம்‌-—குரங்குக்‌ கட்டம்‌, வைப்பு-- 
இடம்‌. அங்கதன்‌ மருங்கு சாப்ப--வைப்பின்‌ மருங்கலே துவார.பாலரைப்‌ 
போல்‌ அங்கதன்‌ காவல்‌ புரிய. பாரின்‌ நாயகன்‌--தயரதரே; அவன்‌ புதல்வன்‌ 
இராமபிரான்‌. நாமம்‌--௮ச்சம்‌, சுற்ற--குழ. வில்கை வடவரை பாங்கு நிற்ப-- 
வில்லை ஏந்திய வடமேரு போன்ற இலக்குவன்‌ பக்கத்திலே நிற்ப, கரிய நிற 
முள்ள கடல்‌ இடையிடையே தாமரை பூத்தது போன்று அழகுடன்‌ விளங்கு 
இன்றவனைக்‌ கண்டான்‌. பாற்‌ கடல்‌ வானர வீரருக்கும்‌, விற்கை வடவரை 
வில்லேந்தி நின்ற இளைய வீரனுக்கும்‌, கமலம்‌ பூத்த கார்க்கடல்‌ முகம்‌, கண்‌, 
கை கால்‌ முதலிய தாமரை மலர்‌ போன்று விளங்கிய நீல நிறமுள்ள இராம 
பிரானுக்கும்‌ உவமை, இராமபிரானது தெய்வீகத்‌ தோற்றத்தைக்‌ கண்ட 
வீபிடணனுக்கு வானரக்‌ குழு பாற்படல்‌ போலவும்‌, இலக்குவன்‌ வடவரை 
போலவும்‌, இராமபிரான்‌ பள்ளி நீங்யெ திருமால்‌ போலவும்‌ தோன்றினர்‌; ௮ங்‌ 
ஙனம்‌ தோன்றியதை ஓட்டி இங்ஙனம்‌ உவமித்துக்‌ கூறினார்‌. 


50. உலகத்தைக்‌ கையினாலே இலேசாக எடுத்து மேலே வீசுகின்ற 
வலிமை வாய்ந்த வானர சேனைக்கு நடுவிலே; அனுமன்‌ செயலை நேரே கண்ட 
விபீடணன்‌ சிந்தனையை ஓட்டிய அடைமொழி, சேனையின்‌ நடுவிலே, பொலி 
தரும்‌ பண்பினானை என்று மூடியும்‌. தெளிந்த குளிர்ச்சி பொருந்திய அலைகளை 
யுடையதாகி வெண்மை பொருந்திய கடலின்‌ கண்ணே. மேல்‌ நாஸ்‌-முற்‌ 
காலத்திலே. தேவர்கள்‌ இந்திரனோடு சென்று தொழுது வேண்டுதலால்‌, கடல்‌ 
கடைந்து அவர்‌ குறை ர்க்கும்‌ பொருட்டுப்‌ பள்ளி நீங்கி உட்கார்ந்ததுபோல 
விளங்குகின்ற பண்பினானை. “கோக்க! என்பதனோடு முடியும்‌. (யுத்த:54) 
ஏற்கனவே தனக்கு அருள்‌ செய்த பெருங்குண த்தில்‌ ஈடுபட்டு நின்ற விபிடண 
னுக்கு இராமபிரான்‌ உட்கார்நீதிருந்தமை தேவர்கள்‌ பொருட்டு, பாற்கடற்‌ 
பன்னி 222, கடல்‌ கடையுமுன்‌ அமர்ந்திருந்தது போலத்‌ தோன்றிற்று. 


யுத்த காண்டம்‌ 161 


31 கோணுதற்‌ கமைத்த கோலப்‌ புருவம்போல்‌ திரையுங்‌ 
கூடப்‌ 
பூணுதற்‌ கணிய முத்தின்‌ பொலிமணல்‌ பரந்த வைப்பிற்‌ 
காணுதறம்‌ கினிய நீள வெண்மையிற்‌ கருமை காட்டி 
வாணுதற்‌ சதை கண்ணின்‌ மணியென வயங்கு வானை. [4 


52 படர்மறை ௬மந்த காலைப்‌ பகர்வரும்‌ அமரர்‌ கோமான்‌ 
அடர்சிலை துறந்த தென்ன ஆரந்தீர்‌ மார்பி னானை 
கடர்கடை மத்திற்‌ பாம்பு கழற்றிய தென்னக்‌ காரின்‌ 
சுடரொளி வலயந்்‌ தீர்ந்த சுந்தரத்‌ தோனி மனை. 15 


LECT EE 


51. கோனுதல்‌-— வளைதல்‌, கோலம்‌-—அழகு. புருவம்போல்‌ திரையும்‌ 
கூட-(சதா பிராட்டியின்‌) புருவத்தைப்‌ போலக்‌ கடற்கரையில்‌ அலைகள்‌ 
மோத. மூத்தின்‌--முத்தைப்‌ போல. பொலி மணல்‌ பரந்த வைப்பில்‌--வீளங்கு 
இன்ற மணற்‌ பரப்பிலே (வயங்குவானை. ) காணுதற்கு இனிய நீள வெண்மை 
யில்-முத்து பூணுதற்கினியது போன்று இந்த (தா பிராட்டியின்‌ வெள்‌ 
விழியை ஒத்த) வெண்மணற்‌ பரப்பு காணுதற்கினியது. கருமை காட்டி 
(இராமபிரான்‌ வெண்‌ மணற்‌ பரப்பின்‌ ஈடுவிலே வீற்றிருப்ப/ நடுவிலே கருமை 
காட்டிய படியினாலே. வாணுதல்‌ தை கண்ணின்‌ மணி என வயங்குவானை— 
ஒளி. பொருந்திய நுதலினையுடைய உதா பிராட்டியின்‌ கண்மணி போன்று 
விளங்கிய இராமபிரானை. மணி கருவிழி, புருவம்‌, திரை மோதும்‌ கடற்‌ 
கரைக்கும்‌, வெள்விழி, நீண்ட மணற்‌ பரப்பிற்கும்‌, கருவிழி அம்‌ மணற்‌ பரப்‌ 
பின்‌ நடுவிலே இருந்த இராமபிரானுக்கும்‌ உவமை. 


52. இன்னும்‌ சமீபத்திற்‌ சென்றவன்‌ அணிகலன்‌ முதலியன களைந்து 
நின்ற இராமபீரான்‌ தோற்றத்தைக்‌ கண்டான்‌: விபீடணன்‌ மனத்தில்‌ 
, இந்திரன்‌ குறைதீர்க்கும்‌ பொருட்டுப்‌ பாற்கடல்‌ கடைந்த காட்செளே நிலை 
நிற்றலால்‌ அவற்றோடு இயைபுற்ற உவமைகளே பெய்து கூறப்படுன்றன. 
படர்ந்து செல்லும்‌ நீருண்ட மேகம்‌ பெய்யுங்‌ காலத்தில்‌ வானவில்லை ஓரிடத்து 
விட்டுச்‌ செல்லுந்‌ தோற்றம்‌ போன்று இரத்தின மாலையில்லாத மார்பினானை. 
பகர்வு அரும்‌ அமரர்‌ கோமான்‌ அடர்சிலை-புகழ்தற்கு எட்டாத பெருமையை 
யுடைய இந்திரனது நெருங்கிய வில்‌; அதாவது வானவில்‌, வானவில்‌ இரத்தின 
ஆரத்திற்கும்‌, அதனை இழந்த கார்மேகம்‌ மார்பீற்கும்‌ உவமை. கடர்‌-—ஃடல்‌; 
போலி. காசு--இரத்தினம்‌. வலயம்‌-—வாகுவலயம்‌; தோளணி, கடல்‌ கடைந்த 
மந்தரமலையாகிய மத்தினின்‌றும்‌ வாசு என்னும்‌ பாம்பைக்‌ கழற்றியது 
போன்று தோன்றிய இரத்தின வாகுவலயம்‌ இல்லாத தோளினானை, பாம்பு 
இரத்தினங்களாற்‌ செய்யப்பட்ட ஓளி வீசும்‌ வரகு வலயத்திற்கும்‌, ௮.நு கழற்‌ 
றிய மந்தரமலை தோளுக்கும்‌ உவமை. 


21 


102 கம்பர்‌ கவிதைச்‌ கோவை 


29 கற்றைவெண்‌ ணிலவு நீக்கிக்‌ கருணையால்‌ அமிழ்தங்‌ 
காலும்‌ 
முற்றுறு கலையிற்‌ முய முழுமதி முகத்தி னானைப்‌ 
பெற்றவன்‌ அளித்த மோலி இளையவன்‌ பெறத்தான்‌ 
பெற்ற 
சிற்றவை பணித்த மோலி பொலிகின்ற சென்னி யானை, 16 


4 வீரனை நோக்கி அங்கம்‌ மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்பக்‌ கண்ணீர்‌ 
வாரநெஞ்‌ சுருகிச்‌ செங்கண்‌ அஞ்சன மலையன்‌ முகில்‌ 
கார்முகில்‌ கமலம்‌ பூத்த தன்றிவன்‌ கண்ணன்‌ கொல்லாம்‌ 
ஆரருள்‌ சரக்கு நீதி அறநிறங்‌ கரிதோ என்றான்‌. 17 


05 மின்மினி ஒளியின்‌ மாயும்‌ பிறவியை வேரின்‌ வாங்கச்‌ 
செம்மணி மகுடம்‌ நீக்கித்‌ திருவடி. புனைந்த செல்வன்‌ 
தன்முனார்‌ கமலத்‌ தண்ணல்‌ தாதையார்‌ சரணந்‌ தந்த 
என்முனார்‌ எனக்குச்‌ செய்த உதவியென்‌ றேம்ப 

அுற்றான்‌, 18 
58. நிலவை ஒழித்து, அதற்கு பதிலாகக்‌ கருணையைப்‌ பொழிகின்ற 
பூர்ணசந்திரன்‌ போன்ற முகத்தனானை. பெற்றவன்‌--தயரதன்‌.” சற்றவை 

பணித்த மோலி--கைகேயி நியமித்த சடை முடி. (அயோத்தி; 41.) 


64. பண்பினானை (50), வயங்குவானை (51), மார்பினானை, தோளினானை 
(52), முகத்தினானை, சென்னியானை, (58), வீரனை நோக்‌, சிலிர்ப்ப, வார, 
REN பலவ கரிதோ என்றான்‌. வார--பெருக, இவன்‌ தோற்றம்‌ செங்‌ 
கண்‌ படைத்த அஞ்சனமலை; அன்றெனின்‌ கார்‌ முல்‌ கமலம்‌ பூத்தது அகும்‌; 
அதுவும்‌ அன்றெனின்‌ கரிய நிறம்‌ படைத்த கண்ணனோ! எதுவாயினும்‌ 
நிறம்‌ கருமை: அருள்‌ வெள்ளம்‌ வற்றாமற்‌ சுரக்ன்ற நீதியாகிய அறம்‌ என்ப 
தன்‌ நிறம்‌ கருமையோ என்று கருதினான்‌. 

55. இத்தகைய கருணை வள்ளலைத்‌ தான்‌ வந்தடைவதற்குக்‌ காரண 
மான இராவணனையும்‌ பாராட்டுகின்றான்‌. 

மின்மினி ஒளியின்‌ மாயும்‌ பிறவி- மின்மினிப்‌ பூச்சியின்‌ ஒளியைப்‌ போலத்‌ 
தோன்றியவுடன்‌ அழிகின்ற பிறவி. வேரின்‌ வாங்க வேரோடு களைய: செல்‌ 
வன்‌--பரதன்‌. இராமபிரான்‌ மாட்டு வளர்ந்த காதல்‌ பரதன்‌ மாட்டுஞ்‌ 
சென்றது; கற்றவை பணித்த மெளலியின்‌ தொடர்பினால்‌ பரதன்‌ செயல்‌ 
நினைவில்‌ எழ, அவனது உத்தம குணத்தில்‌ ஈடுபடுநன்றான்‌. அவன்‌ 
கன்முனார்‌--௮ப்பரதனது அண்ணன்‌. கமலத்‌ தண்ணல்‌ தாதையார்‌-— பிர 
மனது தந்தையாகிய இருமாலின்‌ அவதார மாயெ இராமபிரான்‌. சரணம்‌ 
தந்த--பாத கமலங்களை யான்‌ மூற்றூட்டாகப்‌ பெறும்படி செய்த. என்‌ 
முனார்‌--இராவணன்‌. ஏம்பலுற்றான்‌ -களிப்புற்றான்‌. 


யுத்‌க காண்டம்‌ 163 


36 கரங்கண்மீச்‌ சுமந்து செல்லுங்‌ கதிர்மணி முடியன்‌ 
கல்லும்‌ 
மரங்களும்‌ உருக நோக்குங்‌ காதலன்‌ கருணை வள்ளல்‌ 
இரங்கணனென்‌ நோக்குந்‌ தோறும்‌ இருநிலத்‌ திறைஞ்சு 
கின்றான்‌ 
வரங்களின்‌ வாரி யன்ன தானிணை வந்து வீழ்ந்தான்‌. 19 


7 அழிந்தது பிறவி என்னும்‌ அகத்தியல்‌ முகத்துக்‌ காட்ட: 
வழிந்தகண்‌ ணீரின்‌ மண்ணின்‌ மார்பூற வணங்கி னானைப்‌ 
பொழிந்ததோர்‌ கருணை தன்னாற்‌ புல்லீனன்‌ என்று 

தோன்ற 
எழுந்திணி திருத்தி என்னா மலர்க்கையால்‌ இருக்கை 
ஈந்தான்‌. 20 


38 ஆழியான்‌ அவளை தோக்கி அருள்சுரந்‌ அவகை தூண்ட 
ஏழினோ டேமாய்‌ நின்ற உலகுமென்‌ பெயரும்‌ எந்நாள்‌ 
வாழுநான்‌ அன்றுகாறும்‌ வாளெயிற்‌ றரக்கர்‌ வைகுந் 
காழ்கடல்‌ இலங்கைச்‌ செல்வம்‌ நின்னதே தந்தேன்‌ 

என்றான்‌. 21 


9 உய்ஞ்சனன்‌ அடிய னேனென்று ஊழ்முறை வணங்கி 
ச்‌ தின்ற 
அஞ்சன மேனி யாள அழகனும்‌ அருணின்‌ நோக்கித்‌ 


56. மீ-மேலே. இரங்கினன்‌--இரங்கி, காதல்‌] பக்தி, வரங்களின்‌ 
வாரி-வேண்டிய வரங்களைத்‌ தருகின்ற கடல்‌, வீழ்ந்தான்‌--வணங்குவானாஇி 
அடியற்ற மரம்போல்‌ வீழ்ந்தான்‌. 


57. அகத்து இயல்‌--மனத்திலே நிகழும்‌ இயல்பு; அதாவது எண்ணம்‌ 
முதலியன. கண்ணீரின்‌--கண்ணீரினோடு. மழை போலப்‌ பொழியுங்‌ கருனை 
யினால்‌ அன்போடு அவனைத்‌ தழுவி ஈண்பனாக ஏற்றான்‌ என்பது தோன்றும்படி 
எழுந்து இனிதிருத்தி என்று இருக்கை ஈந்தான்‌. 


58. ஆழியான்‌ இராமபிரான்‌. உவகை தூண்ட-- கரந்த அருள்‌ 
உவகையைத்‌ தூண்டுதலாலே, எந்நாள்‌ வாழும்‌ நாள்‌ அன்றுகாறும்‌--ஏத்‌ 
அணைக்‌ காலம்‌ அழியாமல்‌ நிற்குமோ அக்கால எல்லை முழுவதும்‌. தாழ்‌ கடல்‌ 
ஆழ்ந்த கடல்‌, இலங்கைச்‌ செல்வம்‌--இலங்கையீலுள்ள செல்வம்‌. 


59. உய்ஞ்சனன்‌-—உய்ந்தேன்‌. ஊழ்‌ முறைமுறை தவறாது. அழகன்‌ 
இராமபிரான்‌. தஞ்சம்‌ நல்‌ துணைவன்‌--அடைக்கலமாக வந்த நல்ல நண்பன்‌. 


104 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கஞ்சத்‌ றுணைவ னான தவறிலாப்‌ புகழான்‌ தன்னைத்‌ 
துர்சலில்‌ நயனத்‌ தைய சூட்டுதி மகுடம்‌ என்றுன்‌. 22 


60 விளைவினை அறியும்‌ வென்றி வீடணன்‌ என்றும்‌ வீயா 
அளவறு பெருமைச்‌ செல்வ மளித்தனை யாயின்‌ ஜய 
களவியல்‌ அரக்கன்‌ பின்னே தோன்றிய கடன்மை தீர 
இளயவற்‌ குவித்த மோலி என்னையுங்‌ கவித்தி என்றான்‌. 23 


61 குகனொடும்‌ ஐவ ரானேம்‌ முன்புபின்‌ குன்று சூழ்வான்‌ 
மகனொடும்‌ அறுவ ரானேம்‌ எம்முழை அன்பின்‌ வந்த 
அகனமர்‌ காதல்‌ ஐய நின்னொடும்‌ எழுவ ரானேம்‌ 
புகலருங்‌ கானத்‌ தந்து புதல்வராற்‌ பொலிந்தா 

னுந்தை, 22 


62 நடுவினிப்‌ பகர்வ தென்னே தாயக தாயி னேனை 
உடனுதித்‌ தவர்க ளோடும்‌ ஒருவனென்‌ றுரையா 
நின்றாய்‌ 
அடிமையிற்‌ சிறந்தேன்‌ என்னா அயிர்ப்பொடும்‌ அச்சம்‌ 
நீங்கத்‌ 
தொடிகழற்‌ செம்பொன்‌ மோலி சென்னியிற்‌ சூட்டிக்‌ 
கொண்டான்‌. 25 


தவறு-குற்றம்‌, துஞ்சல்‌ இல்‌ ஈயனத்து ஐய--நித்திரையைத்‌ துறந்த கண்‌ 
களையுடைய இலக்குவனே! 


60. விளைவினை அறியும்‌ வென்றி வீடணன்‌ காரியங்களின்‌ விளைபயனை 
உய்த்துணரும்‌ இறம்‌ படைத்த வென்றியை யுடைய விபீடணன்‌; இராம 
பிரான்‌ சடைமுடி தரிப்ப, தம்பி பரதன்‌ அடிநிலை சூட, அரக்கன்‌ பின்‌ 
தோன்றிய தான்‌ மணிமுடி தரிப்பது தகுதியன்று என்பன முதலியவற்றை 
அறிந்த விபிடணன்‌ வீயா--அழியாத. களவியல்‌ அரக்கன்‌-வஞ்சனை நீரம்பிய 
அரக்கனாய இராவணன்‌. கடன்மை--தொடர்பு. கவித்தி--குட்டியருளுதி. 


61. குன்று குழ்வான்‌-- சூரியன்‌; மேருமலையைச்‌ சுற்றி வருபவன்‌. அவன்‌ 
மகன்‌ சுக்கிரீவன்‌. காதல்‌--முஇர்ந்த அன்பு. 


62. கடு--இடையே. அடிமையிற்‌ சிறந்தேன்‌--அடிமையாகச்‌ சரண்‌ 
புகுந்து உடனுதித்‌ 'தவர்களோடும்‌ ஒருவன்‌ என்னும்படி சிறப்படைந்தேன்‌. 
௮யிர்ப்பு--ஐயம்‌. ௮ச்சம்‌--பயம்‌. தொடு கழல்‌ மெளலி கட்டிய வீரக்கழலை 
யுடைய பாதங்களிலே இருந்த அடி. நிலையாகிய முடி, 


யுத்த காண்டம்‌ 165 


83 திருவடி முடியிற்‌ சூட்டிச்‌ செங்கதிர்‌ உச்சி சேர்ந்த 
அருவரை என்ன நின்ற அரக்கர்தம்‌ அரசை தோக்கி 
இருவரும்‌ இன்ப முற்றார்‌ யாவரும்‌ இன்ப முற்றார்‌ 
 பொருவரும்‌ அமரர்‌ வாழ்த்திப்‌ பூமழை பொழிவ கானார்‌. 

26 


63. செங்கதிர்‌ இருவர. நிலைக்கும்‌, அருவரை வீடணன்‌ சென்னிய்கும்‌ 
உவமானம்‌. இருவர்‌--இராமலக்குமணர்‌. பொரு--ஐப்பு, 


90. மாலியவானும்‌ சேனைத்‌ தலைவனும்‌. 


விபிட.ணானுக்கு இலங்கை அரனை யளித்த இராமபிரான்‌, 
அரக்கர்‌ படை வலிமைகளை யெல்லாம்‌ அவன்பாற்‌ கேட்‌ 
டறிந்து, சடல்கடப்பதற்கு அவன்‌ கூறிய உபாயத்தின்படியே, 
வருணம்‌ திர மெண்ணி ஏழு காள்‌ தருப்ப சயனத்திற்‌ இடர்‌ 
னன்‌. தான்‌ இங்கனம்‌ ௪மண்புகுர்த பொழுதும்‌ கடலரசன்‌ 
வாராமைபால்‌ சினங்‌ கொண்ட இராமமிரான்‌ அம்பு தொடுப்ப, 
ரெடுங்கடலுர்‌ தன்னீர்மை குன்றிக்‌ கொந்தளித்து, வறண்டு 
திய்க்தஅு. அப்பொழுஅம்‌ அவன்‌ வந்திலன்‌. ஆதலால்‌ அப்‌ 
பிரான்‌ வில்‌ வளைத்து மலரோன்‌ படையைத்‌ தொடுக்கு மள 
வையில்‌ வருணன்‌ விரைந்து வந்து, பேரொளி ஆச மொன்றை 
அடியுறையாக இட்டு, “சாணம்‌” என்று கூறியபடி, அவனடி. 
விழ்ந்தான்‌. சினர்தணிர்த இராமபிரான்‌ தொடுத்த வெம்‌ 
பகழியை, வருணன்‌ பகைவராயெ மருகாந்தாரத்‌ திவிலுள்ள 
அவுணர்மீது ஏவ, ௮ஃது அவ்வசுரரை யெல்லாம்‌ அழித்த 
மீண்ட அ. பின்பு கடல்‌ வழி விட, அதன்‌ மீது அணைகட்ட 
லாயினர்‌. வானர வீரர்‌ பெரிய மலைகளை யெல்லாம்‌ பெயர்ச்‌ 
தெடுத்து வீச, ஈளன்‌ அவற்றை ஏத்தி இட்டு முன்னு நாளில்‌ 
அணை கட்டி முடித்தனன்‌. பின்பு யாவரும்‌ அவ்‌ வனை வழியே 
கடலைத்‌ கடந்து இலங்கையை எய்தி, பாடி வீடு அமைக, 
தத்தமக்கு உரிய இடங்களில்‌ தங்கினர்‌. அப்பொழுது இரா 
வணன்‌ அனுப்பிய ஓற்றளை விபீடணன்‌ கண்டு, இசாமபிரா 
னிடம்‌ காட்ட, அவன்‌ அவர்களுக்கு அபய மளித்து, தம்பிக்கு 
அரசளித்தன முதலிய செய்திகளைக்‌ கூறுக எனச்‌ சொல்லி 
வீடுக்தனன்‌. ஓற்றர்‌ திரும்பி வருவதற்‌ கிடையில்‌ இராவணன்‌ 


ச்‌ 


160 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


மந்திரற்கூடி, மேலே செயற்பாலது யாது என ஆசாயலாயி 
னான்‌, ஒற்றர்‌ மீண்டு வந்து செய்தி கூறுதற்‌ இடையில்‌ இரா 
வணன்‌, மாலியவான்‌, பிரகத்தன்‌- இவர்களுச்‌ டையே நிகழ்ந்த 


பேச்சு முதலியன இப்பகுதியிற்‌ கூறப்படும்‌ பொருள்களாம்‌. 


இராவணன்‌ “மனிதர்‌ வந்து ரெருங்கி விட்டனர்‌; இனிச்‌ 
செயற்பாலது யா.து?' என வினாவினான்‌. அவனத தாய்‌ வழிப்‌ 
பரட்டனாயெ மாலியவான்‌, விலாவிலனை யெல்லாம்‌ அறிந்தவன்‌, 
தன்‌ பேரன்‌ மீதுள்ள அன்பினால்‌, அவனுக்கு இலங்கை எரி 
யுண்டு முதல்‌, இலங்கையிற்‌ கால்‌ வைத்தது வசை நிகழ்ந்த 
வற்றை உணர்ச்சியுடன்‌ கூறி, (இனி எண்ணுவதற்கு யாதுளது? 
சிதையை விட்டுவிடுவதே தக்கது; என்று உணர்த்தினான்‌. 
இராவணன்‌ கடிந்து சில கூற மாலியவான்‌ ஒன்றும்‌ பேசாதிருக்‌ ' 
சுனன்‌. உடனே, சேனைத்‌ தலைவன்‌ பிரகத்தன்‌ இராவண 
னுடைய பெருமையை யெல்லாம்‌ பேசி, 'அழிதற்‌ குரிய ஊழ்‌ 
வினை பிடர்‌ பிடித்து உந்துதலால்‌ மனிதர்‌ தாமாகவே காம்‌ 
இருக்கு மிடம்‌ வந்தனர்‌” என்று கூறினான்‌. 


இப்பகுதியில்‌ மாலியவான்‌ கூறிய அறவுரையில்‌ வருணனை 
வணக்கியது, அணை கட்டியது முதலிய நிகழ்ச்சிகள்‌ மிகச்‌ சீரிய 
முறையில்‌ அமைந்துள்ளன. மாலியவானஅ ஆழ்ந்த உணர்ச்‌ 
யும்‌, எப்பாடுபட்டும்‌ உண்மையை எடுத்துரைத்து இராவணனை 
வரக்கடவ கேட்டினின்றும்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்ற 


ஆர்வமும்‌ அவன்‌ பேச்சில்‌ தொனிக்‌கன்றன. 


(தெ. ப: ஓற்றுக்‌ கேள்விப்‌ படலம்‌: 49-52] 


64 நணியர்‌ வந்து மனிதர்‌ நமக்கினித்‌ 
துணியுங்‌ காரியம்‌ யாதெனச்‌ சொல்லினான்‌ 
பணியுந்‌ தானவ ராதியர்‌ பன்முடி 
மணியி னால்விளங்‌ கும்மணித்‌ தானினான்‌. 1 


 ——————— 


64. மனிதர்‌ வந்து கணியர்‌ மனிதர்‌ வந்து ஈணியராயினார்‌. நெருங்கி 
விட்டனர்‌. இனி நமக்குத்‌ அனை 


ரியும்‌ காரியம்‌ யாது? தானவர்‌--௮சுரர்‌. மணித்‌ 
தானினான்‌--இராவணன்‌. 


[. த்‌ அதி 
( கு 


ப ஹ்‌ அல 
அ க்‌ காண்டம்‌ 
டட 22.1 தந்தத கடி 107 
65 கால வெங்கனல்‌ போலுங்‌ கணைகளால்‌ 
வேலை வெந்து நடுங்கி வெயில்புரை 


மாலை கொண்டு வணங்க வாறெலாம்‌ 
சூல மென்னவென்‌ நெஞ்சைத்‌ கொளைக்குமால்‌, 


ட்‌ 


96 கிழிப டக்கடல்‌ எண்டது மாண்டது 
மொழிப டைத்த வலியென மூண்டதோர்‌ 
பழிப டைத்த பெரும்பயத்‌ தன்னவன்‌ 
வழிகொ டுத்ததென்‌ உள்ளம்‌ வருத்துமால்‌. 3 


67 படைத்த மால்வரை யாவும்‌ பறித்துவேர்‌ 
அடைத்த வானர வீரர்தந்‌ தோள்களைப்‌ 
புடைத்த வாறும்‌ புணரியைப்‌. போக்கற 
அடைத்த வாறுமென்‌ உள்ளத்‌ நடைத்தவால்‌, கீ 


68 காந்து வெஞ்சின வீரர்‌ கணக்கிலார்‌ 
தாத்தம்‌ ஆற்றலுக்‌ கேற்ற தரத்தர 
வேந்த வெற்பை ஓருவன்‌ விரல்களால்‌ 
ஏந்தி இட்டதென்‌ உள்ளத்தின்‌ இட்டதால்‌. 5 


65. இது முதல்‌ ஐந்து கவிகள்‌ மாலியவான்‌ கூற்று. 

காலம்‌ வெம்‌ கனல்‌--ஊழிக்காலத்து நெருப்பு. வேலை--கடலரசன்‌. 
வெயில்‌ புரை மாலை--தரியன்‌ ஓளி போன்ற ஓளி வீசும்‌ ஆரம்‌. குலம்‌ 
குலப்படை. 

66. கிழிபட--பிளவு உண்டாகும்படி. மாண்டது மொழிபடைத்த வலி 
என-மாட்சிமைப்‌ பட்ட சாப மொழி பெற்ற வலிமையைப்‌ போல. மூண்டது 
ஓர்‌ பழி படைத்த பயத்து ௮ன்னவன்‌--கடலரசன்‌; இராமபிரான்‌ அம்பினால்‌ 
மூண்டதாகிய பெரிய பழியைக்‌ கொண்ட அச்சத்தை யடைந்தவனாய 
கடலரசன்‌. ்‌ 

67. பறித்து வேர்‌-வேரோடும்‌ பறித்து, அடைத்த-மலைகளே இல்லாத 
படி துடைத்த. தோள்களைத்‌ தட்டிய விதமும்‌. போக்கு அற-குற்றமின்‌ றி; 
நீர்‌ மறுபக்கம்‌ கசியாமல்‌. என்‌ உள்ளத்து அடைத்தது--என்‌ மனத்தைச்‌ 
செயலற்றுப்‌ போம்படி. செய்துவிட்டது: இந்திக்க வொட்டாமற்‌ செய்து 
விட்டத. 

08. காந்து--கொளுத்துன்ற. வேந்த வெற்பை--தலைமை வாய்ந்த 
மலைகளை. ஓருவன்‌--ஈளன்‌, உள்ளத்தில்‌ இட்டது--என்‌ நெஞ்சிலே அம்‌ மல்‌ 
களைப்‌ போட்டது போன்ற அச்சத்தைத்‌ தந்தது. 


108 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


09 ஈட்ட வாகண்டுந்‌ தொன்னகர்‌ வேலையைத்‌ 
தட்ட வாகண்டுந்‌ தாவற்ற தெவ்வரைக்‌ 
கட்ட வாகண்டுங்‌ கண்ணெதி ரேவந்து 
விட்ட வாகண்டும்‌ மேலெண்ணம்‌ வேண்டுமோ. 6 


70 என்று தாயைப்‌ பயந்தோன்‌ இயம்பலும்‌ 
இன்று வாயை விழிவழித்‌ தீயுக 
தன்று நன்றுநம்‌ மந்திரம்‌ நன்றெனா 
என்றும்‌ வாழ்தி இளவலோ டேகென்றான்‌. 


ரச 


71 ஈன மேகொல்‌ இதமென எண்ணுரறு 
மோன மாடு இருந்தனன்‌ முற்றினான்‌ 
ஆன காலை யடியின்‌ இறைஞ்சியச்‌ 
சேனை நாதன்‌ இனையன செப்பினான்‌. 8 


72 கண்மை யின்நகர்‌ வேலை கடந்தவத்‌ 
திண்மை யொன்றும லாற்றிசைக்‌ காவலர்‌ 
எண்ம ரும்மிவற்‌ கேவல்செய்‌ கின்றஅவ்‌ 
உண்மை ஒன்றும்‌ உணர்ந்திலை யோஜயா. 9 


73 கூசும்‌ வானரர்‌ குன்றுகொ டிக்கடல்‌ 
வீசி னாரெனும்‌ வீரம்‌ விளம்புவாய்‌ 
ஊசி வேரொடும்‌ ஓங்கலை ஓங்கிய 
ஈசு னோடும்‌ எடுத்ததும்‌ இல்லையோ. 10 


69. தொன்னகர்‌ சுட்டவா கண்டும்‌, தட்டவா-தடுத்தவாறு. தா-கேடு. 
தெவ்வர்‌ மருகாந்தாரத்‌ திவிலிருந்த அசுரர்‌: இவர்‌ வருணன்‌ பகைவர்‌. 
கட்டவா-ஓழித்தவா. (டெ்‌ூந்தா : 104.) மேல்‌--௮தற்கு மேல்‌. எண்ணம்‌ 
வேண்டுமோ--போர்புரியலாம்‌ என்று நினைக்கவும்‌ இடமுண்டோ? தேவியை 
விட்டு உப்தலையன்றி வேறு செயற்பாலது உளதோ? 

70. தாய்‌-—கேசி: அவனைப்‌ பெற்றவன்‌ மாலியவான்‌. வாயைத்‌ இன்று-- 
வாயைக்‌ கடித்து. மநீதிரம்‌--அலோசனை. இளவல்‌--வீபீடணன்‌. 

71. இதம்‌ ஈனமே கொல்‌. கொல்‌--௮சை. இதம்‌--ஈன்மதி கூறல்‌. 
மோனம்‌-மெளனம்‌. முற்றினான்‌-அறிவு முதிர்ந்த மாலியவான்‌. சேனை நாதன்‌- 
சேனைத்‌ தலைவனாயெ பீரகத்தன்‌. 

12. இதுமுதல்‌ மூன்று கவிகள்‌ பிரகத்தன்‌ கூற்று. 
மயின்‌-— கண்ணுக்கு முன்னே. இராவணனுக்கு ஏவல்‌ செய்யும்‌ 
காவலருள்‌ வருணனும்‌ ஒருவன்‌. 


ண்மை 
சைக்‌ 
8. ஓங்கல்‌_—கைலாய மலை. 


யுத்த காண்டம்‌ 169 


74 அதுகொ டென்சில ஆரமர்‌ மேலினி 
மதிகெடுந்தகை யோர்வந்து தாமுறை 
பதிபு குந்தனர்‌ தம்மைப்‌ படுப்பதோர்‌ 
விதிகொ டுந்த விளைந்தது தானென்றான்‌, 11 


£4, இனி அது கொடு என்‌ சில-அச்‌ செயலைப்‌ பற்றி இப்பொழுது 
சில கூறுவதாற்‌ பயன்‌ யாது மதிகெடுக்‌ தகையோர்‌ ஆரமர்‌ மேல்‌ வந்து நாம்‌ 
உறை பதி புகுந்தனர்‌. ஆரமர்‌ மேல்‌-பெரும்‌ போர்‌ புரியும்‌ பொருட்டு, 
அப்படி அவர்‌ வந்தமை விதிகொடு உந்த விளைந்தது. படுப்பது கொல்வது. 
உரத--தள்ளுதலாலே. ழ்‌ 


௦1. மாலியவான்‌ அறிவுரை. 


பிரகத்தன்‌ பேசி முடிக்குமளவில்‌ ஒற்றரும்‌ மீண்டு வர்து 
நிகழ்ச்‌ தவற்றையெல்லாம்‌ கூறினர்‌. ஒற்றர்‌ போனபின்‌ இசாவ 
ணன்‌ மீண்டும்‌ சபை கூட்டி., யா. அ செயற்பால என்ற வினவ, 
சேனாதிபன்‌ பிரகத்தன்‌ “வச்தவர்‌ யாவரும்‌ சேனையோடு கடலில்‌ 
விமுந்து மடியுமா.று யானே சென்று பொருவேன்‌” என்று 
இராவணனுக்கு இயையச்‌ சொன்னான்‌. ௮௮ கேட்ட மாலியவான்‌ - 
மீண்டும்‌ கன்‌ கருத்தை வேறொரு வகையாற்‌ கூறலாயினன்‌. 
அப்படிக்‌ கூறியன இப்பகுதியிற்‌ காணப்படும்‌. 

முன்பு ஈன்மொ ழி கூறிய போது இராவணன்‌ கடிங்துசைத்‌ 
தனன்‌. அவன அ இயல்பினை அறிந்த மாலியவான்‌ மறுபடியும்‌ 
தன்‌ கூற்றாக ஈன்மதி கூறுதல்‌ பயன்படாதென்னு கொண்டு, 
பொஅமக்கள்‌ கூற்றாக, அதாவது; அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
இன்னவின்னபடியெல்லாம்‌ பேசிக்‌ கொள்ளுதிறார்கள்‌ என்ற 
வாய்பாட்டால்‌, பகைவா வலிமை, இராவணனுக்கு வர நின்ற 
பெருங்கேடு முதலியவற்றை உணர்த்தினான்‌. தன்னுடைய 
முஅமைக்கேற்ப வெளிப்‌ பார்வைக்கு வலிமை குறைந்தன 
போன்ற, ஆனால்‌ பொருளளவில்‌ இராவணன்‌ உள்‌ மனம்‌ எளிதில்‌ 
தள்ளமுடியா த மொழிகளால்‌ இராமபிரான்‌ திருமாலின்‌ அவ 
தாரம்‌ என்பதையும்‌, அப்பிரானால்‌ அரக்கர்‌ குலம்‌ மாள்வது 
இண்ணம்‌ என்பதையும்‌ விளக்கி, தையை விட்டுவிட்டால்‌ அயர 
மெல்லாம்‌ திரும்‌ என்று கூறினான்‌. எப்பொழும்‌ சினம்‌ தலை 
யெடுத்து நிற்பத்‌ தன்‌ வலிமையையே மதிக்கும்‌, தன்னுசைக்கு 
எதிர்மாற்றம்‌ பொறாத மனப்பான்மை படைத்த வஞ்சகனிடம்‌, 


ல்ச்‌ 


170 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


அனுபவம்‌ மிக்க ஒரு அறிவாளி எப்படி உண்மையைக்‌ கூறு குல்‌ 
சாலுமோ அப்படிப்‌ பேசு நின்றான்‌ மாலியவான்‌. இ்களனம்‌ 
(பொதுநெறி நிலையதாசு' அவன்‌ “வாய்மையைப்‌ புணர்த்திக' 
கூறியதை ஆசிரியர்‌ காட்டூர்‌ திறன்‌ பெரிதும்‌ இன்புறற்‌ பாலது. 


[தெ. ப:--இலங்கைகாண்‌ படலம்‌:0--10.] 


75 மதிதநெறி அறிவு சான்ற மாலிய வான்தல்‌ வாய்மை ்‌ 
பொதுநெறி நிலையதாகப்‌ புணர்த்துதல்‌ புலமை என்னா 
விநிநெறி நிலையநாக விளம்புகின்‌ மோரும்‌ ஈண்டுச்‌ 
செதுநெறி நிலையி னாரே என்பதுந்‌ தெரியச்‌ சொல்லும்‌. 4 


70 பூரற்கு முயன்று நம்பாற்‌ பொருதிரைப்‌ புணரி வேலைத்‌ 
நேரத்துக்‌ இறைவ னான தெராகன்‌ சிறுவன்‌ தன்னை 
மாசற்ற சோதி வெள்ளத்‌ துர்சியின்‌ வரம்பிற்‌ ஷோன்றும்‌ 
சசற்கும்‌ ஈசன்‌ வந்தான்‌ என்பதோர்‌ வரர்த்தை யிட்டார்‌. 2 


~z 
ரஷ 


அன்னவற்‌ கிளவல்‌ தன்னை அருமறை பரமென்‌ மோதும்‌ 
நன்னிலை இன்று தீரா நவையிலா உயிர்கள்‌ தோறும்‌ 
SESE அவ்வித னல SE கப்பல வந்தத US BACLT PIAA ட்ட 

75. மதி நெறி அறிவு சான்ற மாலியவான்‌--இயல்பாக அமைந்த நன்‌ 
மதியும்‌ நடுவுகலைமையோடு ஓன்றை ஆராயும்‌ அறிவும்‌ நிரம்பிய மாலியவான்‌; 
நல்‌ வாய்மை--நன்மைதரும்‌ உறுதி மொழிகளை; பொது நெறி நிலையதாகப்‌ 
புணர்‌ த்துதல்‌ புலமை என்னா-மூன்பு தன்‌ கருத்தாக வைத்துக்கூறியது 
போலக்‌ கூறாத, பொது மக்கள்‌ மாட்டு நிகழ்வதாக வைத்துச்‌ செலச்‌ சொல்‌ 
அுதலே ஹெந்த அறிவுடைமை என்று கருதி; விதி நெறி நிலையதாக வீளம்பு 
இன்றோரும்‌-மானிட வீரரும்‌ வானர வீரரும்‌ வந்தமை தம்மைப்‌ படுப்பதோர்‌ 
விதிகொடு உந்த விளைந்தது என்று வாய்வீரம்‌ பேசிய சேனைத்தலைவன்‌ முதலி 
யவர்களும்‌; ஈண்டு செது நெறி நிலையினாரே என்பதும்‌ தெரியச்‌ சொல்லும்‌ 
இப்பொழுதே தாம்பட்டுவீழும்‌ நில்மையினாரே என்பதும்‌ தன்‌ பேச்சில்‌ 
விளங்கும்படி. கூறுவானாயினான்‌. இவன்‌ பேச்சின்‌ பொருள்‌ நல்வாய்மை, கூறும்‌ 
முறை பொது நெறி நிலையதாகப்‌ புணர்த்‌துதல்‌. குறிப்பாக உணர்த்தப்படுவது 
வாய்வீரம்‌ பேசிய சேனைத்தலைவன்‌ முதலியோரும்‌ அழிவர்‌ என்பது, 


16. பூசல்‌--போர்‌. புணரி வேலைத்தேசம்‌--கடலை எல்லையாகவுடைய 
பூமி. குற்றமற்ற சோதி வெள்ளத்தினையுடைய வானத்து உச்சியின்‌ வரம்பீலே 
காணப்படும்‌ தேவர்களுக்குத்‌ தலைவன்‌; . அமரர்கள்‌ அதிப. வரம்பு பரமா 
காசம்‌. அமரர்கள்‌ அதிபதியே பூசற்கு முயன்று இராமனா வநீதான்‌ என்று 
வார்த்தை சொன்னார்‌. 

77. இளவல்‌ தன்னைத்‌ தூயோனது இனிய அனையாய அநந்தன்‌ 
என்று யாரும்‌ இயம்புவர்‌. அரிய வேதங்கள்‌ பரம்‌ என்று கூறுகின்ற பரம 


யுக்ச காண்டம்‌ 171 


தொன்னிலை பிரிந்தான்‌ என்னப்‌ பலவகை நின்று 
தூயோன்‌ 
இன்னே என்ன யாரும்‌ இயம்புவர்‌ ஏது யாதோ. 3 


78 அவ்வவர்க்‌ கமைந்த வில்லுப்‌ குலவரை யவற்றி னான்ற 
வெவ்வலி வேறு வாங்6 விரிஞ்சனே விதித்த மேனாள்‌ 
செவ்வழி நாணுஞ்‌ சேடன்‌ நெரிகணை யாகச்‌ சேர்த்திக்‌ 
கவ்வயில்‌ கால நேமிக்‌ கணக்கையுங்‌ கடந்த தென்பார்‌. 4 


79 வாலிமா மகன்வந்‌ நானை வானவர்க்‌ இறைவ னென்றார்‌ 
நீலனை உலக முண்ணும்‌ நெருப்பினுக்‌ கரசன்‌ என்றார்‌ 
காலனை யொக்குந்‌ தூதன்‌ காலுங்கண்‌ ணுதனு மென்றார்‌ 
மேலுமொன்‌ றுரைத்தார்‌ அன்னான்‌ விரீஞ்சனாம்‌ 

இனிமேல்‌ என்றார்‌. 5 


80 அப்பதம்‌ அவனுக்கீந்தார்‌ அரக்கர்வே ரறுப்ப தாக 
இப்பதி எய்தி னானவ்‌ விராமனென்‌ றெவருஞ்‌ சொன்னார்‌ 


பதமாகிய நன்னிலைக்குரிய தெய்வத்தன்மை முற்றும்‌ நீங்காது, சேர்ந்த உயிர்‌ 
களின்‌ குற்றங்கள்‌ தன்னைச்‌ சாரா வண்ணம்‌, தன்‌ பழைய நிலையை விட்டு 
உயிர்கள்‌ தோறும்‌ அநேகனாகப்‌ பிரிந்து நின்ற தூயோன்‌; அத்தூுயோன து 
இனிய அனையாடிய அந்தன்‌ என்பர்‌ இளவலை. இப்படி அவர்கள்‌ கூறு 
வதற்கு ஏதேனும்‌ காரணம்‌ உளதோ? 

78. குலவரை அவற்றின்‌ ஆன்ற வெவ்வலி வேறு வாங்கி குலமாகிய 
மலைகளின்‌ கண்ணே அடங்கிய மிகுந்த கொடிய வலிமைகளைத்‌ தனித்தனி 
பிரித்து. வீரிஞ்சனே மேல்‌ நாள்‌ விஇத்த--முற்காலத்திலே பீரமனே நிருமித்த 
தாகும்‌. செவ்வழி காணும்‌ சேடன்‌-௮ந்த விற்களின்‌ செவ்விய முறையிலமைந்த 
நாண்‌ ஆதி சேடனது வலிமையைத்‌ தனித்தனியே பிரித்து நிருமிக்கப்பட்ட து. 
ஆராய்ந்தெடுக்கப்பட்ட அம்புகள்‌ கவ்வுின்ற கூரிய முனையினையுடைய இரு 
மாலின்‌ சக்கரப்படையின்‌ வலிமையினையுங்‌ கடந்தது என்பர்‌. 

79. வாலிமா மகன்‌ வந்தானை--வாலிக்குச்‌ சிறந்த மகனாகப்‌ பிறந்த 
அங்கதனை. வானவர்க்கு இறைவன்‌--இந்திரன்‌, நெருப்பினுக்கு அரசன்‌-- 
அக்னி தேவன்‌. தூதன்‌-—அனுமன்‌. காலும்‌ கண்ணுதலும்‌ என்றார்‌--வாயு, 
உருத்திரன்‌ இவர்கள்‌ அம்சம்‌ என்று கூறினார்கள்‌. அன்னான்‌ விரிஞ்சனாம்‌ இனி 
மேல்‌ என்றார்‌--அனுமன்‌ இலங்கையிற்‌ புரிந்த வீரச்செயல்களை யெல்லாம்‌ 
வீடணன்‌ கூறக்கேட்ட பொழு.து இராமபீரான்‌ கொடுத்த வரத்தின்படி. 
விரிஞ்சன்‌--பிரமன்‌. 

80. ஓப்பினால்‌ உரைக்கின்றாரோ--உடற்குறி, செயல்‌ திறம்‌ முதலிய 
பண்பு பற்றிய ஓற்றுமையினாற்‌ கூறுன்‌றனரோ! உண்மையே உணர்த்தி 
னாரோ--௮ன்றி உண்மையை அறிந்துதான்‌ உணர்த்தினார்களோ? செப்பி என்‌ 


172 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஓப்பினல்‌ உரைக்னெ மறுரோ உண்மையே உணர்த்தி 


ரோ 
செப்பியென்‌ குரங்காய்‌ வந்தார்‌ தனித்தனி தேவர்‌ 


என்றார்‌. 6 
81 ஆயது தெரிந்தோ தங்கள்‌ அச்சமோ அறிவே யார்க்கும்‌ 
சேயவன்‌ எளியன்‌ என்னாச்‌ சிந்தையின்‌ இகழல்‌ அம்மா 
தூயவன்‌ அமிர்தி னோடுந்‌ தோன்றினாள்‌ 'என்றும்‌ 
தோன்றாத்‌ 
தாயவள்‌ உலகுக்‌ கெல்லாம்‌ ஏன்பதுஞ்‌ சாற்று கின்றார்‌. 7 
82 கானிடை வந்த தேயும்‌ வானவர்‌ கடராவ வேயாம்‌ 1 
மீனுடை அகழி வேலை விலங்கன்மேல்‌ இலங்கை வேந்தன்‌ 
தானுடை வரத்தை எண்ணீத்‌ தருமத்தின்‌ தலைவர்‌ தாமே 
மானுட வடிவங்‌ கொண்டார்‌ என்பதோர்‌ வார்த்தை 
யிட்டார்‌, 8 
83 ஆயிரம்‌ உற்பா தங்கள்‌ சங்குள அடுத்த என்றார்‌ 
காயினும்‌ உயிர்க்கு நல்லாள்‌ இருந்துழி அறியத்‌ தக்கோன்‌ 
ஏயின தூதன்‌ எற்றப்‌ பற்றுவிட்‌ டிலங்கைத்‌ தெய்வம்‌ 
போயின தென்றுஞ்‌ சொன்னார்‌ புகுந்தது போரும்‌ 
என்றார்‌. 9 


அதைப்பற்றி இப்பொழுது ஆராய்வதாற்‌ பயனென்‌? இரண்டில்‌ எப்படி 
யானால்‌ என்ன? வந்துள்ள இவர்களால்‌ பேராபத்து என்பதில்‌ ஐயமில்லை. 


81. உண்மை என்னவோ அதுதான்‌. அப்படியான மெய்ம்மையை 
உள்ளபடு. அறிந்துதான்‌ கூறினார்களோ? அன்றி அவர்களால்‌ தங்கள்‌ உயிருக்‌ 
கும்‌ இறுதி வரக்கூடும்‌ என்ற அச்சத்தினாற்‌ கூறினார்களோ? திட்டமாகக்‌ கூற 
இயலாது. ௮ஃது எங்ஙனமாயினும்‌ யாவருக்கும்‌ செம்மையாகிய நலனைத்‌ தரு 
கின்ற சீதாபிராட்டி உதவியற்ற நிலையில்‌ ஈம்முடைய சிறையிலிருக்இன்றாள்‌ 
என்று இகழற்க; ஏனெனில்‌ அவள்‌ தூயவள்‌; கடலிலே அமுதர்‌ தோன்றிய 
பொழுது உடன்‌ தோன்றிய இலக்குமி தேவி; ஆகையால்‌ அவளே உலகின்‌ 
அன்னை என்பதுங்‌ கூறுகின்றார்‌. 


82. வந்ததேயும்‌— வந்ததும்‌. கடாவவேயாம்‌-.தூண்டியதனாலேயாம்‌. 
விலங்கல்‌ மேல்‌ இலங்கை- திரிகூட மலையின்‌ மேலுள்ள இலங்கை, தருமத்தின்‌ 
தலைவர்‌ திருமால்‌. முன்பு இதைக்‌ கூறியவன்‌, ஒரு காரணங்காட்டி மீண்டுங்‌ 
கூறுகின்றான்‌ இராவணன்‌ நெஞ்சில்‌ உறைக்கும்‌ பொருட்டு. 


88. உற்பாதம்‌- வரப்போகின்ற தீமையின்‌ அறிகுறி, அடுத்த-ஓன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகத்‌ தோன்றியவை. எற்ற--அடித்தலால்‌, பற்று விட்டு இலங்‌ 
கையைக்‌ காவல்‌ புரிதலாகிய பற்று விட்டு, புகுந்தது போரும்‌--(இலங்கை 
மாதேவி போன பொழுதே) யுத்தமும்‌ விளைந்த ௮. 


யுத்த காண்டம்‌ 178 


84 அம்பினுக்‌ கிலக்க மாவார்‌ அரசொடும்‌ அரக்கர்‌ என்றார்‌ 
தம்பரத்‌ தடங்கு மெய்யன்‌ நாவினிற்‌ பொய்யி லாதான்‌ 
உம்பர்மத்‌ இரிக்கு மேலா ஒருமுழ முயர்ந்த ஞானத்‌ 
தம்பியே சாற்றிப்‌ மீபானான்‌ என்பதுஞ்‌ சாரச்‌ சொன்னார்‌. 10 


85 ஈதெலா முணர்ந்தே னாயும்‌ என்குலம்‌ இறுதி யுற்றது 
ஆதியில்‌ இவனால்‌ என்றும்‌ உன்தன்மேல்‌ அன்பி னாலும்‌ 
வேதனை நெஞ்சின்‌ எய்த வெம்பியான்‌ விளைவ 

சொன்னேன்‌ 
சீதையை விடுதி யாயின்‌ தீருமித்‌ துயரம்‌ என்றான்‌. 17 


84. அ௮ரசு-இராவணன்‌. நம்பரத்து அடங்கும்‌ மெய்யன்‌--ஈம்முடைய 
பாரத்திலே (பொறுப்பிலே) அடங்கும்‌ வாய்மையாளன்‌, உம்பர்‌ மந்திரி-- 
தேவர்கள்‌ மந்திரியாயெ வியாழன்‌, தம்பி-விபீடணன்‌: உலகத்தார்‌ கூறிய 
படியே தானும்‌ கூறினான்‌. 

80. உணர்ந்தேனாயும்‌--உணர்ந்தவனாஇியும்‌, என்‌ குலம்‌ இவனால்‌ இறுதி 
யுற்றது .என்‌.றும்‌--மாலியைக்‌ கொன்ற படியினால்‌ - இங்ஙனங்‌ கூறினான்‌. 
வெம்பி--மனம்‌ வருந்தி, விளைவ சொன்னேன்‌--இனி நிகழ்வதைச்‌ சொன்‌ 
னேன்‌. 


96. அங்கதன்‌ தூது. 


இருதிற,தஅச்‌ சேனைகளும்‌ அணிவகுத்து நின்றன. வடக்கு 
வாயிலில்‌ சுக்கிரீவன்‌ முதலியவர்களோடு இருந்த இராமபிரான்‌, 
இராவணன்‌ போர்தர வாராமையால்‌ மற்றொரு முறை தாத 
னுப்பலே ௮௭௪ நீதி என்றுணர்ந்து ௮ங்ககனை அனுப்பினான்‌. 
அர்ஙனம்‌ அவனை அனுப்பியது, அவன்‌ தூதுரைத்து மீண்டது 
முதலிய செய்திகளைக்‌ கூறுவது இப்பகுதி. 


அங்கதன்‌ இறமைக்குச்‌ சான்று பகரும்‌ இப்பகுதி கம்ப 
ராமாயணத்தில்‌ மிகச்‌ ஹெந்த பகுதிகளுள்‌ ஒன்றென மதிக்கத்‌ 
பாலது. கன்கு மதிச்சப்பட்ட ஒருவர்‌ கூறும்‌ ஓரு சொல்‌ 
எப்படி உள்ளக்‌ ளெர்ச்சியைத்‌ தோற்றுவித்து அரிய செயலை 
ஆற்‌.றுவிக்கும்‌ என்பதற்குச்‌ சரிய கொரு எடுத்துக்காட்டாக 
அமைர்துளஅ. கடைசி முறையாக மற்றொரு அதனை இரா 
வணனிடம்‌ அனுப்ப எண்ணிய இராமபிரான்‌, ஒவ்வொரு 
முறையும்‌ அனுமனே சென்றால்‌, அவனையன்‌ நிச்‌ சாருதல்‌ 


174 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


வல்ல விசர்‌ வேறு எவரும்‌ இலர்‌ என்று தொன்றுமாதலால்‌, 
ட ன்‌ ்‌ 3 2 5௮ ட ்‌ 
அஙககன அமையும்‌ என்றுரைத்து அவனை ய அனுப்பினான்‌. 


மாருதிக்கு ஒப்பாகக்‌ கன்னை மதித்துக்‌ தூ.து செல்லும்படி 
இராகவன்‌ கூறியதை நினைந்து நினைந்து மனக்தில்‌ ஒரு பெரு 
மிதங்‌ கொண்டான்‌ அர்கதன்‌. இயல்பாகவே மலையை ஓத்த 
கோள்‌ இப்பொழுது உயர த்தில்‌ மலையையும்‌ வென்றுவிட்டத. 
இராமபிரான்‌ தூதுரைக்கும்‌ விவரங்களேக்‌ கூறக்‌ கேட்ட 
பொழுதும்‌, உற்ற செயல்‌ புரியும்‌ பொழுதும்‌, “மாருதியல்ல 
னாரில்‌ நி' என்னும்‌ மாற்றத்தை எண்ணி யெண்ணிப்‌ பெரிய 
கோர்‌ இன்பமுற்றான்‌. இங்ஙனம்‌ இராமபிரான்‌ கூறிய ஓரு 
சொல்லாற்‌ இளர்ச்சியுற்ற ஊக்கம்‌ அசம்பம்‌ முதல்‌ கடைசிவரை 
யில்‌ அங்கதன்‌ செயலுக்கும்‌ பேச்சிற்கும்‌ அளவில்லாத வலி 
மையையும்‌ வேகத்தையும்‌ அளித்தது. இராமபிரான்‌ கூறிய 
தைக்‌ கேட்டான்‌; அவனைப்‌ பார்மிசை விழுந்து வணங்கினான்‌; 
அடுத்த கணம்‌ சியம்‌ விண்மிசைப்‌ . படர்வ சென்ன எழுந்து, 
விசன்‌ வெஞ்சிலைபிற்‌ கோத்த அம்பென விரைவிற்‌ போனான்‌. 
இசாவணனிருக்குமிடத்திற்‌ சென்று குதித்தான்‌; அரக்கியர்‌ 
முதலியோர்‌ (அனுமன்‌ கொல்‌' என்று அஞ்சியோட, கொடுக்‌ 


தொழில்‌ மடங்கலன்னான்‌ எதிர்‌ சென்று குறுஇ நின்றான்‌. 


அன்னவன்‌ கேட்ட வற்றிற்‌ கெல்லாம்‌ சிறிதும்‌ அசைவின்றி, 
வளர்ச்சி மிக்க, ஊற்றமான விடை பகர்ந்தான்‌. அமக்கன்‌ வஞ்‌ 
சனையாகப்‌ பேசித்‌ தன்னை வயப்படுத்த முயன்றபோது, அவன்‌ 
அலட்சியமாகக்‌ கை கொட்டிச்‌ சிரித்தபடி ஏளனமான மறு 
மொழியுரைத்தான்‌. இனம்‌ மிக்க இராவணன்‌ வந்தது பகர்தி' 
என்னலும்‌, இராமபிரான்‌ நாலு வார்‌ க்தையிற்‌ சொன்னதை 
அங்கதன்‌ விரிச்சு, இராவணனுக்குத்‌ தைக்கும்படி 
குகையும்‌ இகழ்ச்சியும்‌ தன்‌ பெருமிதமுந்‌ தோன்றும்படி 
ஓரு சிறு சொன்மாரி பொ ழிவதாயினான்‌; அவ்வுரையில்‌ தாட 
கையைக்‌ கொன்றது முதல்‌ சுக்கிரீவன்‌ மணிமுடி பறித்தது 
வரையில்‌ இராவணனுக்கு நேர்ந்க இழிதகவுகளை யெல்லான்‌ 
காட்டி இடித்துக்‌ கூறி, அவற்றை யெல்லாம்‌ பொறு தீஅக்‌ 
கொண்டு வாளா இருந்தவனுக்கு எங்கனம்‌ போர்‌ செய்ய இய 


அம்‌, ஆதலால்‌ (தேவியை விடுக; இன்றேல்‌ செருக்களத்த 


யுத்த காண்டம்‌ 175 


எதிர்ந்து தன்‌ கண்‌ ஆவியை விடுக? என்று உக£யக்‌ கூறினான்‌. 
“மாருதி யல்லனாடில்‌ கீ, என்ற சொல்‌ இயல்பாகவே ஆற்றல்‌ 
வாய்ந்த அங்கதனைப்‌ பன்மடங்கு புது வலி பெற்றவனாக ஆக்‌ 
இற்று. கோபமுற்ற இராவணன்‌ அன்னவனைப்‌ பற்றி யெற்றும்‌ 
படி. ஏவிய நால்வரைக்‌ தூக்கி, எழுந்து, பூமியிற்‌ போட்டுக்‌ 
அகைக்து, ஓரு காவில்‌ இராமபிரானை அடைந்து அடி வணங்கி 
னன்‌. அப்பிரான்‌ பகைவன்‌ மனக்கருத்கெல்லாம்‌ கூறும்படி. 
கேட்ப, அந்நிலையிலும்‌, அன்னவன்‌ அம்பினைப்‌ போன்று, அச்‌ 
சொல்லின்‌ வேகம்‌ அடங்கப்‌ பெறாத அங்கதன்‌, முற்ற ஓதி 
என்‌? மூர்க்கன்‌ முடித்தலை அற்ற போதன்றி அசை அழுது” 
என்று ஒரு சொல்லிற்‌ கூறி முடி. க்தான்‌. 
[தெ. ப :-- அங்கதன்‌ தூதுப்படலம்‌; 1-317; 89-43.] 


86 வள்ளலும்‌ விரைவின்‌ எய்‌ வடதிசை வாயின்‌ முற்றி 
வெள்ளமோர்‌ ஏழு பத்துக்‌ கணித்தவெர்‌ சேர யோடும்‌ 
கள்ளனை வரவு நோக்கி நின்றனன்‌ காண்டி லாதான்‌ 
ஒள்ளிய துணர்ந்தேன்‌ என்னு வீடணற்‌ குரைப்ப 

தானான்‌. 4 

87 தரதுவன்‌ ஓருவன்‌ தன்னை இவ்வழி விரைவில்‌ தண்டி 
மாதினை விடுதி யோவென்‌ றுணர்த்தவே மறுக்கு மாகில்‌ 
காதுதல்‌ கடனென்‌ நுள்ளங்‌ கருதியது அறனும்‌ அஃதே 
நீதியும்‌ அஃதே என்றான்‌ கருணையின்‌ நிலய மன்னான்‌. 2 


88 அரக்கர்கோன்‌ அதனைக்‌ கேட்டான்‌ அழகதிற்2ற யாகும்‌ 
என்றுன்‌ 
குரக்கனெத்‌ திறைவன்‌ கேட்டுக்‌ கொற்றவர்க்‌ குற்ற 
தென்றான்‌ 
இரக்கம இழுக்கம்‌ என்றான்‌ இளையவன்‌ இணிநாம்‌ அம்பு 
துரக்குவ தல்லால்‌ வேறோர்‌ சொல்லுண்டோ என்னச்‌ 
சொன்னான்‌, 3 


86. முற்றி முற்றுகை செய்து. ஏழு பத்‌.து--பதினேழு. கள்ளனை 
வெளியே வாராமற்‌ ப ' துங்கியிருந்த இராவணனை. ஓள்ளிய.து உணர்ந்தேன்‌ 
இப்பொழுதைக்கு மிகச்‌ சிறந்த செயல்‌ இன்ன தென்பதை அறிந்தேன்‌. 

87. இவ்வழி இவ்விடத்தினின்றும்‌. தூண்டி - ஏவியனுப்பி. காதுதல்‌ 
கடன்‌--போர்‌ செய்தல்‌ முறை. நீலயம்‌--இருப்பிடம்‌. 


88. உற்றது-தக்கது. இழுக்கம்‌-தவறு. துரக்குவது--விடுவது, 


176 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


89 நேசருக்‌ கிடுக்கண்‌ செய்தான்‌ நேவியைச்‌ சிறையில்‌ 
வைத்தான்‌ 
பூ௬ரர்க்‌ கலக்கண்‌ ஈந்தான்‌ மன்னுயிர்‌ புடைத்துத்‌ 
தின்றான்‌ 
ஆசையின்‌ அளவும்‌ எல்லா உலகமுந்‌ தானே ஆள்வான்‌ 
வாசவன்‌ திருவுங்‌ கொண்டான்‌ வழியலா வழிமேற்‌ 
சென்றான்‌. 4 
90 வாழியாய்‌ நின்னை அன்று வரம்பறு துயரின்‌ வைகச்‌ 
சூழ்விலா மாயஞ்‌ செய்துன்‌ தேவியைப்‌ பிரிவு செய்தான்‌ 
எழையர்ள்‌ இரக்கம்‌ நோக்கி ஒருதனி இகன்மேற்‌ சென்ற 
ஊழுிகாண்‌ கற்கும்‌ வாணாள்‌ உந்தையை உயிர்பண்‌ 
டுண்டான்‌, 5 
91 அன்னவன்‌ தனக்கு மாதை விடிலுயிர்‌ அருளு வாயேல்‌ 
என்னுடை நாம திற்கும்‌ அளவெலாம்‌ இலங்கை மூதூர்‌ 
மன்னவன்‌ நீயே என்று வந்தடைந்‌ தவற்கு வாயாற்‌ 
சொன்னசொல்‌ என்னாம்‌ முன்னஞ்‌ சூளூற வென்னாத்‌ 
தோன்றுல்‌. 6 
92 அறந்தரு தவத்தை ஆயும்‌ அறிவினால்‌ அவற்றை முற்றும்‌ 
மறந்தனை யெனினும்‌ மற்றிவ்‌ விலங்கையின்‌ வளமை 
நோக்கி 
இறந்தது போதல்‌ தீ தென்‌ றிரங்கினை யெனினும்‌ எண்ணிற்‌ 
சிறந்தது போரே என்றான்‌ சேவகன்‌ முறுவல்‌ செய்தான்‌, 7 


93 அயர்த்திலன்‌ முடிவும்‌ அஃதே ஆயினும்‌ அறிஞர்‌ ஆய்ந்த 
தயத்துறை நூலின்‌ நீதி நாந்துறற்‌ தமைதல்‌ நன்றோ 


: 89. தேசர்‌-தேவர்‌, பூசுரர்‌—அந்தணர்‌. அலக்கண்‌_ துன்பம்‌. அசை 
யின்‌ அளவு-திக்குகளின்‌ எல்லை. வாசவன்‌ இந்திரன்‌. வழியலாவழி- நீதிக்கு 
மாறுபட்டவழி. 


90. ்‌ வாழ்ச்சிபெற்திருப்பவனே! குழ்வு இலா மாயம்‌ நினைக்கவும்‌ 
தகாத வஞ்சனை. ஊழிக்காலம்‌ வரையில்‌ செல்லும்‌ ஆயுளையுடைய சடாயு. 
i 91. சொன்ன சொல்‌-“என்னிலங்கு நாம த்தளவும்‌ ௮ரசு" என்று 
சொன்ன சொல்‌. (யுத்த: 58.) களூறவு-தண்டகவனத்‌ துறை தவமுனிவர்க்கு 
உரைத்த சபத மொழி. (ஆரணிய: 64, 109.) 


92. தவம்‌ ஈண்டு பொறுமை. இறந்து போதல்‌--௮ழிந்து 0 ல்‌, 
சேவகன்‌--வீரனாகிய இராம பிரான்‌. பச போத 

99. அயர்தீதிலன்‌--சொன்ன சொல்லையும்‌ குஞறவையும்‌ மறந்திலன்‌. 
அறந்து அமைதல்‌--கைவிட்டு நாம்‌ செய்யுங்கருமம்‌ நீ 'தியானதே என்று இருப்‌ 


யுத்த காண்டம்‌ 177 


புயத்துறை வலிய ரேனும்‌ பொறையொடும்‌ பொருத்தி 
வாழ்தல்‌ 

சயத்துறை அறனும்‌ அஃதே என்றிவை சமையச்‌ 

சொன்னான்‌. 8 
94 மாருதி பின்னுஞ்‌ செல்லின்‌ மற்றிவ னன்றி வந்த 

சாருதல்‌ வலியா ரில்லை யென்பது சாலு மன்றே 

யாமினி எகத்‌ தக்கார்‌ அங்கதன்‌ அமையும்‌ ஒன்னார்‌ 

வீரமே விளைப்ப ரேனும்‌ தீதின்றி மீடல்‌ வல்லான்‌. 9 


95 நன்றென அவன்த னைக்கூய்‌ நம்பிநீ நண்ண லார்பாற்‌ 
சென்றிரண்‌ டுரையின்‌ ஒன்றைச்‌ செப்பினை தெரிதி என்றான்‌ 
அன்றவன்‌ அருளப்‌ பெற்ற ஆண்டகை அலங்கற்‌ 

்‌ பொற்றோள்‌ 

குன்றினும்‌ உயர்ந்த தென்றால்‌ மனாதிலை கூறலாமோ, 10 


96 என்னவற்‌ குரைப்ப தென்ன ஏந்திழை யானை விட்டுத்‌ 
தன்னுயிர்‌ பெறுதல்‌ நன்றோ அன்றெனில்‌ தலைகள்‌ பத்துஞ்‌ 
சின்னபின்‌ னங்கள்‌ செய்யச்‌ செருக்களஞ்‌ சேர்தல்‌ நன்றே 
சொன்னவை இரண்டின்‌ ஒன்றைத்‌ துணிகெனக்‌ சொல்லி 

டென்றான்‌. 11 

97 அறத்துறை யன்று வீரர்க்‌ கழகுமன்று ஆண்மை யன்று 
மறத்துறை யன்று சேம மறைந்துறைந்‌ தொதுங்‌க 

வாழ்தல்‌ 


தயோடி.ருத்தல்‌. சயத்துறை--வெற்றிக்குரிய வழி, சமைய-யாவரும்‌ ஏற்கும்‌ 
படி. 

94, சாருதல்‌“வலியார்‌--சாருதற்கேற்ற வலிமை யுடையோர்‌. ஒன்னார்‌ 
பகைவர்‌. மீண்டு வருதற்கேற்ற வல்லமை யுடையவன்‌. - 

95. - அவன்‌ தனை--௮ங்கதனை. நம்பீ-நற்குணம்‌ நிறைந்தவனே! இரண்டு 
உரையின்‌ ஒன்றைச்‌ செப்பிலை தெரிதி--இரண்டையும்‌ சொல்லி ஒன்றை 
அறிவாய்‌. அலங்கல்‌ பொன்‌ தோள்‌-—வெற்றிமாலையை யுடைய அழகிய தோள்‌. 
இராமபிரான்‌ “மாருதி யல்லனா£ில்‌ ௮ங்கதன்‌' என்று கூறியதனால்‌ ட 
மகிழ்ச்யினால்‌ தோள்கள்‌ உயர்ந்தன; வெற்றிமாலை கட்டியது” போன்‌, அ 
உவகையாற்‌ பூரித்தான்‌. மெய்யின்‌ நிலை இது எனின்‌ மனத்தின்‌ நிலையைக்‌ 
கூறுதல்‌ முடியுமோ? 

96. இரண்டின்‌ ஒன்றை-இரண்டிலும்‌ வைத்துத்‌ தனக்கேற்ற 
ஓன்றை. 


97. .மறத்துறை--வீரத்தின்‌ முறைமை. சேமம்‌ மறைந்து—சேம 


118 கம்பர்‌ கவினைக்‌ கொவை 


நிறத்துற வாணி கோத்து நேர்வந்து நிற்கு மாகிற்‌ 
புறத்துற எதிரே வந்து போர்நரப்‌ புகறி என்றான்‌. 12 


98 பார்மிசை வணங்கிச்‌ சீயம்‌ விண்மிசைப்‌ படர்வதே போல்‌ 
வீரன்வெஞ்‌ சிலையிற்‌ கோத்த அம்பென வீரைவிற்‌ 
போனான்‌ 
மாருதி அல்ல னாகில்‌ நீயெனும்‌ மாற்றம்‌ பெற்றேன்‌ 
யாரீனி என்னோ டொப்பார்‌ என்பதோர்‌ இன்ப முற்றுண்‌. 


13 
99 அயில்கடத்‌ தெரிய நோக்கும்‌ அரக்கரைக்‌ கடக்க ஆழித்‌ 
துயில்கடந்‌ தயோத்தி வந்தான்‌ சொற்கட வாத தூதன்‌ 
வெயில்கடத்‌ திலாந காவன்‌ மேருவின்‌ மேலும்‌ நீண்ட 
எயில்கடந்‌ இலங்கை எய்தி அரக்கன திருக்கை புக்கான்‌. 
14 
100 அழுகின்ற கண்ண ராகி அனுமன்கொல்‌ என்ன அஞ்சித்‌ 
தொழுகின்ற ௬ற்றஞ்‌ குற்றச்‌ சொல்லிய துறைகள்‌ தோறும்‌ 
மொழிகின்ற வீரர்‌ வார்த்தை முகந்தொறுஞ்‌ செவியின்‌ 
்‌ மூழ்க 
எழுகின்ற சேனை நோக்கி வியந்திருந்‌ தானைக்‌ கண்டான்‌. 15 
101 கல்லுண்டு மரமுண்‌ டேழைக்‌ கடலொன்றுங்‌ கடந்தேம்‌ 
ந்‌ என்னுஞ்‌ 
சொல்லுண்டே இவளை வெல்லத்‌ தோற்றத்தோர்‌ கூற்ற 
முண்டோ 


மாக மறைந்து, நிறம்‌] மார்பு. புறம்‌-௩கர்ப்புறம்‌. புகறிடசொல்லுத. 
98. சீயம்‌--9ங்கம்‌, சிங்கம்‌ பாய்வதுபோல்‌ விண்மீதெழுந்தான்‌: இரா 

மன்‌ ௮ம்பினைப்போல வீரைவிற்‌ போனான்‌. இத்தகைய அளவு கடந்த உள்ளக்‌ 

ளெர்ச்சியின்‌ காரணம்‌ பின்னீரண்டு அடிகளிற்‌ கூறப்படுகின்றது, 


99. அயில்‌--வேல்‌, : வேற்படையின து உக்ரத்தையும்‌ விஞ்யெ பார்‌ 
வையையுமுடைய அரக்கர்‌. கடக்க] தொல்ச்க, சொற்கடவாத அதன்‌ 
போகும்பொழுது இராமபிரான்‌ பணித்ததை நிறைவேற்றும்‌ திறம்பற்றிச்‌ 
சிந்தித்தபடி சென்றான்‌ என்பது. குறிப்பு. எயில்‌--மஇல்‌, 


100. தொழுகின்ற சுற்றம்‌ சுற்ற வணங்குகின்ற இனத்தினர்‌ அஞ்சி 
இராவணனை நெருங்ச்‌ குழ்ந்துகொள்ள. மூழ்க வீழ; அவ்வளவு ஆர்வத்‌ 
துடன்‌ கேட்டான்‌. (போருக்கு) எழு?ன்‌ ற சேனை. இராவணனைக்‌ கண்டான்‌. 


101. ஏழைக்‌ கடல்‌--9ிறிய கடல்‌, தோற்றத்து--படைப்பில்‌, எல்‌ 


யுத்த காண்டம்‌ 179 


எல்லுண்ட படைகைக்‌ கொண்டால்‌ எதிருண்டே இராமன்‌ 
கையில்‌ 

வில்லுண்டேல்‌ உண்டென்‌ றெண்ணி ஆற்றவும்‌ வியந்து 
நின்றான்‌. 16 


102 இன்றிவன்‌ தன்மை எய்த நோக்கினால்‌ எதிர்ந்த போரில்‌ 
வென்றவென்‌ காதை மார்பின்‌ வில்லின்மேற்‌ கணையொன்‌ 
்‌ நறேவிக்‌, 

* கொன்றவன்‌ தானே வந்தான்‌ என்றுதான்‌ குறிப்பி ல்‌ 
னல்லால்‌ 
ஒன்றிவன்‌ தன்னைச்‌ செய்ய வல்லரோ உயிர்க்கு நல்லார்‌, 17 


103 அணிபறித்‌ கழகு செய்யும்‌ அணங்கின்மேல்‌ வைத்த காதற்‌ 
பிணிபறித்‌ இவனை யாவர்‌ முடிப்பவர்‌ படிக்கட்‌ பேழ்வாய்‌ 
பணிபறித்‌ தெழுந்த மானக்‌ கலுழனில்‌ இவனைப்‌ பற்றி 
மணிபறித்‌ தெழுந்த எந்தை யாரினும்‌ வலிய னென்றான்‌, 18 


104 நெடுந்தகை விடுத்த தாதன்‌ இவையிவை நிரம்ப எண்ணிக்‌ 
கடுங்கடல்‌ விடமுங்‌ கூற்றுங்‌ கலந்துகால்‌ கரமுங்‌ காட்டி 
வீடுஞ்சுடர்‌ மகுட மின்ன விரிகடல்‌ இருந்த தென்னக்‌ 
கொடுந்தொழின்‌ மடங்க லன்னான்‌ எதிர்சென்று குறுகி 

தின்றான்‌. 10 


அண்ட படை--ஓளியுடைய படைக்கலம்‌. 


102. எய்த நோக்கனால்‌-— ஆராய்ந்து பார்த்தால்‌. தான்‌--௮சை,. ப 
தான்‌ என்று குறிப்பின்‌ அல்லால்‌-ஆழித்துயில்‌ கடந்து அயோத்தி வதய 
னாகிய இராமபிரான்‌ தானே இவனைக்‌ கொல்லுவதற்கு வந்துள்ளான்‌ என்றா 
குறித்துக்‌ கூறலாமே யன்றி, ஓன்று--ஊறு சிறிதேனும்‌. உயிர்க்கு ஈல்லார்‌ 
தம்முயிரைப்‌ பாதுகாக்க விரும்புபவர்‌. 


108. பறித்துக்‌; பூணாமலே. காதற்பிணி-- அசை an ச்ச 
கண்‌- பூமியிலே. பேழ்வாய்ப்பணி--பீளந்த பிரக தி மானம்‌ 
பெருமை. கலுழனில்‌--கலுழனைப்‌ போல. எந்தை-சுக்ிரீவன்‌. 

104. நிரம்ப-அதிகமாக. அங்கதன்‌ இரவுக்‌, எத போட்‌ ட்ட 
முன்‌. கடிய நெருப்பைக்‌ கக்கும்‌ விடம்‌, கூற்றுவன்‌ ஆய இவற்றினாத்‌ ப்ட்‌ 
யப்பட்ட கால்‌, கை முதலியவற்றைக்‌ காட்டி, மகுடம்‌ ரச ஒரு பெருங்‌ 
கடல்‌ உட்கார்நீதிருந்த.து போன்று காணப்பட்ட அண்‌ சிங்கத்தை ஓத்த 


இராவணன்‌. 


180 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


105 நின்றவன்‌ தன்னை அன்னான்‌ நெருப்பெழ நிமீரப்‌ 
பார்த்திங்கு 
இன்றிவண்‌ வந்த நீயார்‌ எய்திய கருமம்‌ என்னை 
கொன்‌ றிவர்‌ தின்னா முன்னங்‌ கூறுதி தெரிய என்றான்‌ 
வன்றிறல்‌ வாலி சேயும்‌ வாளெயி நிலங்க நக்கான்‌. 20 


100 பூதநா யகன்‌ நீர்‌ சூழ்ந்த புவிக்குநா யகனிப்‌ பூமேற்‌ 
சதைநா யகன்வே றுள்ள தெய்வநா யகன்‌ நீ செப்பும்‌ 
வேதநா யகன்மேல்‌ நின்ற விதிக்குநா யகன்தான்‌ விட்ட 
தூதன்யான்‌ பணித்த மாற்றஞ்‌ சொல்லிய வந்தேன்‌ 

என்றான்‌, 21 


107 அரன்கொலாம்‌ அரிகொ லாமற்‌ றயன்கொலாம்‌ என்பா 
ரன்‌ றிக்‌ 
குரங்கெலாம்‌ கூடி வேலைக்‌ குட்டத்தைச்‌ சேது. கட்டி 
இரங்குவா னாகில்‌ இன்னம்‌ அறிதியென்‌ றுன்னை ஏவும்‌ 
நரன்கொலாம்‌ உலக நாதன்‌ என்றுகொண் டரக்கள்‌ 
நக்கான்‌. 22 


108 கங்கையும்‌ பிறையும்‌ சூடுங்‌ கண்ணுதல்‌ கரத்து நேமி 
சங்கமுத்‌ தரித்த. மால்மற்‌ நிந்நகர்‌ தன்னைச்‌ சாரார்‌ 
அங்கவர்‌ தன்மை நிற்க மனிசனுக்‌ காக அஞ்சாது 
இங்குவத்‌ திதனைச்‌ சொற்ற தூதன்‌ நீ யாவன்‌ என்றான்‌. 89 


109 இந்திரன்‌ செம்மல்‌ பண்டேர்‌ இராவணன்‌ என்பான்‌ 
தன்னைச்‌ 
சுந்தரத்‌ தோள்க ளோடும்‌ வாலிடைத்‌ தூங்கச்‌ சுற்றிச்‌ 
சிந்துரக்‌ கிரிகள்‌ தாவித்‌ இரிந்தனன்‌ தேவர்‌ வேண்ட 
மந்தரப்‌ பொருப்பால்‌ வேலை கலக்கனான்‌ மைந்தன்‌ 
என்றான்‌. 24 


105. நிமிர நிமிர்ந்து. இலங்க விளங்க. வாலி சேய்‌--இராவணனுக்கு 
ஒரு சிறிதும்‌ அஞ்சாத அங்கதன்‌. 
106. பூத காயகன்‌--ஐம்பெரும்‌ பூதங்களுக்குத்‌ தலைவன்‌, பூமேல்‌ 
தை பூமியிலே தோன்றிய சதை. சொல்லிய--சொல்லும்‌ பொருட்டு. 
107. வேலக்‌ குட்டம்‌-குட்டம்‌ போன்றுள்ள சிறுகடல்‌. இரங்கு 
வானாலல்‌--௮ணைகட்டிய அளவிலேயே களைத்து வருந்தவானாஒல்‌. 
108. கரத்த--கையின்‌ கண்ணே. நேமி--சக்கரம்‌, சொற்ற-சொல்லிய. 
109. செம்மல்‌--மகன்‌. தூங்க தொங்கும்படி, சிக்துரக்கிரிகள்‌-யானை 
கள்‌ வாழும்‌ மலைகள்‌. கலக்கினான்‌-- _கடைந்தவன்‌. 


யுத்த காண்டம்‌ 181 


110 உந்தைஎன்‌ துணைவ னன்றே ஒங்கறஞ்‌ சான்று முண்டால்‌ 
நிந்தனை இதன்மேலுண்டோ தீயவன்‌ தாத னாதல்‌ 
தந்தனன்‌ நினக்கு யானே வானரத்‌ தலைமை தாழா 
வந்தனை நன்று செய்தாய்‌ என்னுடை மைந்த என்றுன்‌, 25 


111 தாதையைக்‌ கொன்றான்‌ பின்னே தலைசுமந்‌ திருகை 
தாற்றிப்‌ 
பேதையன்‌ என்ன வாழ்ந்தாய்‌ என்பதோர்‌ பிழையும்‌ 
தீர்ந்தாய்‌ 
சீதையைப்‌ பெற்றேன்‌ உன்னைச்‌ சிறுவனு மாகப்‌ பெற்றேன்‌ 
ஏதெனக்‌ கரிய தென்றான்‌ இறுதிநாற்‌ கெல்லை கண்டான்‌. 


26 
112 அத்தரர்‌ இன்று நாளை அழிவதற்‌ கைய மில்லை 
உன்னர ௬னக்கே தந்தேன்‌ ஆளுதி ஊழிக்‌ காலம்‌ 
பொன்னரி சுமந்த பீடத்‌ திமையவர்‌ போற்றி செய்ய 
மன்னவ னாக யானே சூட்டுவன்‌ மகுடம்‌ என்றான்‌. 27 


113 அங்கதன்‌ அதனைக்‌ கேளா அங்கையோடு அங்கை தாக்கித்‌ 
அங்கவன்‌ தோளும்‌ மார்பும்‌ இலங்கையும்‌ துனங்க நக்கான்‌ 
இங்குநின்‌ மார்கட்‌ கெல்லாம்‌ இறுதியே என்ப துன்னி 
அங்கள்பால்‌ நின்றும்‌ எம்பாற்‌ போந்தனன்‌ உம்பி 

என்றான்‌. 28 

114 வாய்தரத்‌ தக்க சொல்லி என்னையுன்‌ வசஞ்செய்‌ வாயேல்‌ 

ஆய்தரத்‌ தக்க தன்றோ தூதுவந்‌ தரச தாள்கை 


110. உர்தை-உன்‌ தந்தை, நிந்தனை பழி. இதன்‌ மேல்‌-இதைவிட; 
எது எனின்‌:--நீ அவன்‌ தூதனாதல்‌, 

111. இருகை தலைசுமந்து நாற்றி--இரண்டு கைகளையும்‌ தலையின்மேற்‌ 
சுமந்த வண்ணம்‌ கூப்பி. சிறுவன்‌--மகன்‌, இறுதி நூற்கு எல்லை கண்டான்‌ 
இறுதி பயக்கும்‌ ஆலோசனையின்‌ முடிவிலே நின்‌றவனாிய இராவணன்‌. 
நூல்‌-- ஆலோசனை: 

112. ௮ரி--சங்கம்‌; அரிசுமந்த பொற்‌ பீடம்‌. போற்றி செய்ய 
துதிக்க, 

118. ்‌ 
தோள்‌--உயர்ந்த வலிய தோள்‌: அளங்க--இடுஉடுக்க. 

114. வாய்தரத்தக்க--வாய்க்குவநீத யோசனையற்ற சொற்களை. வசஞ்‌ 
செய்வரயேல்‌--வயப்படுத்த முயலுவாயேல்‌, ஓக்கும்‌ என்று ஓரு சொல்‌ 


வருவிக்க, 


அங்கையோடு அங்கை தாக்‌ பலமாகக்‌ கைகொட்டி, அங்கவன்‌ 


182 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


நீதரக்‌ கொள்வேன்‌ யானே இதற்கினி நிகர்வே றுண்டோ 
நாய்தரக்‌ கொள்ளுஞ்‌ சீயம்‌ நல்லர சென்று தக்கான்‌. 29 


115 அடுவனே என்னப்‌ பொங்கி ஓங்கிய அரக்கன்‌ அந்தோ 
தொடுவனே குரங்கைச்‌ சீறிச்‌ சுடர்ப்படை என்று தோன்று 
நடுவனே செய்யத்‌ நக்க நாளுலந்‌ தார்க்குத்‌ தூத 
படுவதே துணிந்தா யாயின்‌ வந்தது பகர்தி என்றுன்‌. 80 


110 கூவியின்‌ றென்ன நீபோய்த்‌ தன்குல முழுதுங்‌ கொல்லும்‌ 
பாவியை எய்தி அஞ்சி அரண்புக்குப்‌ பதுங்கி னானென்‌ 
தேவியை விடுக அன்றேல்‌ செருக்களத்‌ தெதிர்ந்து தன்கண்‌ 
ஆவியை விடுக என்றான்‌ அருளினம்‌ விடுகி லாதான்‌. 81 


117 பருந்துணப்‌ பாட்டி யாக்கை படுத்தநாள்‌ படைஞ ரோடும்‌ 
மருந்தினும்‌ இனிய மாமன்‌ மடிந்ததாள்‌ வனத்துள்‌ வைக 
இருந்துழி வந்த நங்கை இருஞ்செவி மூக்கும்‌ எம்பி 
அரிந்ததான்‌ வந்தி லாதான்‌ இனிச்செயும்‌ ஆண்மை 

: யுண்டோ. 82 

118 னையொடும்‌ படைஞ ரோடும்‌ கேடிலா உயிர்கட்‌ கெல்லாம்‌ 
களையன தம்பி மாரை வேரொடுங்‌ களையக்‌ கண்டும்‌ 
இளையவன்‌ பிரிய மாய மியற்றியா யிழையை வவ்வும்‌ 
வளையெயிற்‌ றரக்கன்‌ வெம்போர்க்‌ கினியிவண்‌ வருவ 

துண்டோ. 88 
119 ஏந்திமை தன்னைக்‌ கண்ணுற்று எதிர்ந்தவர்‌ தம்மை 
எற்றிச்‌ 
சாந்தெனப்‌ புதல்வன்‌ தன்னைத்‌ தரையிடைத்‌ தேய்த்துத்‌ 
தன்னூர்‌ 
1156. அடுவனே--நிச்சயம்‌ இவனைக்‌ கொல்லுவேன்‌. ஓங்கிய இருக்‌ 
கையை விட்டு எழுந்த. என்று--என்று சொல்லி. தோன்றா நடுவன்‌--கண்‌ 
ணுக்குத்‌ தோன்றாத யமன்‌. காளுலந்தார்‌--இராமலக்குமணர்‌. படுவதே 
இறப்பதற்கே. 


116. தன்‌ கண்‌ அவி-தன்னிடம்‌ உள்ள உயிர்‌. அருளினம்‌—௮௫ 
ளோடு இயைந்த செயல்கள்‌. 
117. பாட்டி தாடகை. படுத்தகாள்‌--கொளன்ற நாள்‌. மாமன்‌-- சுபாகு. 


118. களைகண்போன்ற கரன்‌ முதலிய தம்பியர்‌. 


119. சரந்து என-குழைத்த சாந்துபோலாம்படி. புதல்வன்‌--௮ட்ச 
குமாரன்‌. காந்து எறிகின்ற நெருப்பு. மடுத்த வைத்து, 


யுத்த காண்டம்‌ 183 


காந்தெரி மடுத்துத்‌ தானுங்‌ காணவே கடலைத்‌ தாவிப்‌ 
போந்தபின்‌ வந்தி லாதான்‌ இனணீப்பொரும்‌' போரும்‌ 
்‌ உண்டோ, 34 
120 உடைக்குலத்‌ தொற்றர்‌ தம்பால்‌ உயிர்கொடுத்‌ நூள்ளஃ 
கள்ளந்‌ 


துடைத்துழி வருணன்‌ வந்து தொழுதுழி தொழாத 
கொற்றக்‌ 


குடைத்தொழில்‌ தம்பி கொள்ளக்‌ கொடுத்துழி வேலை கோலி 
அடைத்துழி வந்தி லாதான்‌ இனிவர ஓய முண்டோ. 35 


121 மறிப்புண்ட தேவர்‌ காண மணிவரைத்‌ தோளின்‌ வைகும்‌ 
நெறிப்புண்ட ரீக மன்ன முகத்தியர்‌ முன்னே நென்னல்‌ 
பொறிப்புண்ட ரீகம்‌ போலும்‌ ஒருவனாற்‌ புனைந்த மோலி 
பறிப்புண்டும்‌ வந்தி லாதான்‌ இனிப்பொரும்‌ பான்மை 

யுண்டோ. 36 

122 என்றிவை இயம்பி வாவென்‌ றேவினன்‌ என்னை எண்ணி 
ஒன்றுனக்‌ குறுவ துன்னித்‌ துணிந்துரை உறுதி பார்க்கின்‌ 
துன்றிருங்‌ குழலை வீட்டுத்‌ தொழுதுவாழ்‌ சுற்றத்‌ தோடும்‌ 
பொன்றுதி யாயின்‌ என்பின்‌ வாயிலிற்‌ புறப்ப டென்றான்‌.37 

வேறு 

123 சொற்ற வார்த்தையைக்‌ கேட்டலு.ந்‌ தொல்லுயிர்‌ 
முற்றும்‌ உண்பது போலும்‌ முனிவினான்‌ 
பற்று மின்கடி தின்னெடும்‌ பார்மிசை 


எற்று மின்னென நால்வரை ஏவீனான்‌, 98 


120. உடைக்குலத்து ஓற்றர்‌--தம்முடைய குலத்திலே தோன்றிய 
ஒற்றர்‌. உள்ளக்‌ கள்ளம்‌--உள்ளத்திலே தோன்றிய கள்ளம்‌. தொழாத கொற்‌ 
றம்‌--பிறரை வணங்க வேண்டியிராத கொற்றம்‌. கோலீ--முயன்று. இனிவர 
லய முண்டோ--பரிகாசக்‌ குறிப்பு. 

121. மறிப்புண்ட-—தடுத்‌,து வைக்கப்பட்டுள்ள. மணி வரைத்தோளின்‌ 
வைகும்‌ நெறிப்‌ புண்டரீக மன்ன முகத்தியர்‌- அழகிய உனது டன்‌ 
தோளிலே துயிலும்‌ முரிந்த தாமரை மலர்‌ போன்ற முகத்தையுடைய பெண்‌ 
கள்‌. பொறிப்புண்டரீகம்‌--புலி. ஒருவன்‌--சுக்‌கிரீவன்‌. 

122 துன்று இரும்‌ குழல்‌--நெருங்கிய கூந்தலையுடைய சதா பிராட்டி, 
பொன்றுதயாயின்‌--இறப்பதே துணிக்தாயாயின்‌. 

129. சொற்ற--சொன்ன. தொல்லுயிர்‌-பழைமையாகிய உயிர்‌, மூளி 


வினான்‌--சின முடையவனாஃ, 


184 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


124 ஏவி னான்பிடித்‌ நாரை எடுத்தெழக்‌ 
தாவி னவர்‌ தந்தலை போயறக்‌ 


கூவி னானவன்‌ கோபுர வாயிலில்‌ 
கூவி னான்துகைத்‌ தானிவை சொல்லினான்‌. 39 


125 எமஞ்‌ சார எளியவர்‌ யாவிரும்‌ 
தூமங்‌ கால்வன வீரன்‌ ௬டுசரம்‌ 
வேமின்‌ போல்வன வீழ்வதன்‌ முன்னமே 
போமின்‌ போமின்‌ புறத்தென்று போயினான்‌. 40 


126 அந்த ரத்திடை ஆர்த்தெழுந்‌ தானவன்‌ 
சிந்து ரத்தந்‌ துதைந்தெழு செச்சையான்‌ 
இத்து விண்ணின்‌ றிழிந்துள தாமென 
வந்து வீர னடியில்‌ வணங்கினான்‌. , 41 


127 உற்ற போதவன்‌ உள்ளக்‌ கருத்தெலாம்‌ 
கொற்ற வீரன்‌ உணர்த்தென்று கூறலும்‌ 
முற்ற ஓதியென்‌ மூர்க்கன்‌ முடித்தலை 
அற்ற போதன்றி ஆசைய றாதென்றான்‌. 42 


124. ஏவினான்‌--ஏவுதலினால்‌. எடுத்து - தூக்கிக்கொண்டு. எழத்தா 
வினான்‌--உயரத்தாவி, கூவினான்‌--கர்ச்சித்து. தரவினான்‌-— நால்வரும்‌ சிதறி 
விழும்படி போகட்டு, அகைத்தான்‌—காலினால்‌ அகைத்தான்‌. 

125. எமம்‌ சார--பாதுகாப்புள்ள இடங்களை யடையும்படி. எளியவர்‌ 
-வலிமையில்லாதவர்‌. தூமம்‌--புகை. வேம்‌ மின்‌ போல்வன--வேதின்ற 
மின்னல்‌ போல்வன. 


126. அந்தரத்திடை--அகாயத்தினிடையே. இந்து ரத்தம்‌-தான்‌ நால்‌ 
வரைத்‌ அகைத்த பொழுது தெறித்த உதிரம்‌. துதைந்து எழும்‌ செச்சையான்‌ 
நெருங்கித்‌ தோன்றும்‌ செஞ்சந்தனப்‌ பூச்சை யுடையவன்‌. இக்து--சந்திரன்‌. 
அடியில்‌--பாதங்களில்‌. 

127. முற்ற ஓதி என்‌--நடந்தவற்றை யெல்லாம்‌ சொல்லி ணன்‌ 
பயன்‌? ஆசை ௮றாது--ஆசை நீங்க மாட்டாத. 


௦9. முதல்‌ நாட்‌ போர்‌. 


முதல்‌ கான்‌ ஈ௩டந்த போரில்‌ இராவணன்‌ அனுமன்‌, 
சுக்‌இரீவன்‌, இலக்குவன்‌ முதலியவர்களோடு போர்‌ புரிந்தபின்‌ 
இசாமபிசானோடு கடும்போர்‌ புரிச்‌, தோற்றான்‌. வவ்வால்‌ 
இப்பகுதியிற்‌ கூறப்படுகின்ற. 


யுத்த காண்டம்‌ 185 


இச்‌ நூலிற்‌ காணப்படும்‌ மிகச்சிறர் ௪ போர்‌ வருணனை 
களுள்‌ ஒன்ற இர்க இராம ராவணப்போர வருணனை, இப்‌ 
பகுதியில்‌ இராமபிரான அ பழுதிலாக பல்லலங்காசப்‌ பண்பு 
வாய்ந்த வில்லின்‌ திறமும்‌, சொல்லின்‌ திறமும்‌, திசப்பிழை 
செய்தவன்மாட்டுங்‌ காட்டும்‌ அருளின்‌ திறமும்‌, அனுமன து 
சாரி திரியுக்திறமும்‌ நன்கு காட்டப்‌ படுகின்றன. இராவணன்‌ 
வீழ்ச்சியும்‌ கண்கூடாகச்‌ காண்பது போ ன்று கூறப்படுகின்ற அ. 


போரின்‌ முற்பகுதியில்‌ அனுமனாலே குக்அண்டு திசை 
யானைகள்‌ அழுத்திய மருப்பிழக்து, தான்‌ எய்த வேற்படையால்‌ 
அறிவு கலங்கி விழுக்த இலக்குவனைச்‌ தூக்க வலியற்றமையால்‌ 
கயிலை மலையைப்‌ பெயர்த்த கோள்‌ வலியையும்‌ இழர்்‌த நின்ற 
இராவணன்‌ இராமபிரானோடு பொர முற்பட்டான்‌. அவன்‌ 
எய்த அம்புகளையெல்லாம்‌ வேறு அம்புகளால்‌ அறுத்து, அவன்‌ 
படைவீரர்‌ கொடுத்த எண்ணற்ற படைகளால்‌ வானமக்கடல்‌ 
படாதபடி தடுத்து, கால்வகைச்‌ சேனைகளையும்‌ செயலடக்டி 
நின்னான்‌. தனித்து நின்ற இராவணன்‌ அராவென அழன்றான்‌; 
இராகவன்‌ மீது ஈசம்பு தொடுத்தான்‌. முறுவலெய்திய வீரன்‌ 
ஒரு வடிக்கணை தொடுத்து, அவன்‌ வில்லையும்‌ அறுத்தான்‌. அரக்‌ 
கர்‌ வேந்தன்‌ மாற்றுவில்‌ எடுப்ப, சாணேற்றுமுன்‌ அதனை 
அறுத்ததுமன்றித்‌ தேர்ப்புமவிகளையும்‌ அறுச்துத்‌ தள்ளினான்‌. 
வில்லொழிய வேறு படைக்கலங்களை எடுத்த அரக்கன்‌ 
அவற்றை விடுக்குமுன்‌ இராமபிரான்‌ அவைகளெல்லாம்‌ செய 
லற்று ஒழியும்படி இடைவிடாது அடுகணைமாரி பொழிந்தது 
மன்றி, அவன்‌ வெண்குடை, தேர்க்கொடி, கவசம்‌ முதலிய 
வற்றையும்‌ அறுத்துச்‌ தள்ளினான்‌. இதற்கிடையில்‌ மாற்றுத்‌ 
தேர்கள்‌ வந்தன. வர வர அவற்றை யெல்லாம்‌ அம்பினால்‌ அழித்‌ 
தொழித்தான்‌. தே ழிந்துகலும்‌, முன்பு அராவென முனிர்த 
இராவணன்‌ நெஞ்சன்‌ கொதித்தான்‌. இக்கிலையில்‌ இராமபிரான்‌ 
அவன்‌ மணிமுடிகளின்‌ மீது ஓம்பு கொடுத்த விட்டான்‌. அக்‌ 
கணை இரவிமேற்‌ சென்ற அனுமன்‌ போன்று வேகமாய்ப்‌ 
பாய்ந்க, கதிரவனைக்‌ கவர்ந்த கரும்பாம்பு கடலுிள புக்கது 
போன்னு, அம்முடிகளைக்‌ கடலுள்‌ விழ்த்திற்று. இவ்வளவும்‌ 
ஓரிமைப்‌ பொழுதில்‌ நிகழ்ந்தது. மணிமுடி இழந்த இராவணன்‌ 
திங்களை இழந்த இரவைப்‌ போன்று ஒளியும்‌ பொலிவும்‌ இழந்‌, 

24 


186 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


கதிரவனை இழந்க பகலைப்போன்று தருக்கும்‌ 'வலிமையும்‌ 
இழர்‌ஐு, காணம்‌ மீதூச, வாயிழர்க, கலையிறக்கமுற்று, விழு 
அடைய அலமாம்‌ போன்று, நாற்றிய கையினனாய்‌ நின்றான்‌. 
அங்ஙனம்‌ நின்றவன்நிலை நோக்கிய நெடுந்ககை இசக்கல்‌ 
கொண்டு, அவனைக்‌ கொல்ல நினையாஅ, சல ஈன்மதி கூறலாயி 
னன்‌. சிறையில்‌ வைத்தவரே விட்டு உயிர்‌ வாழ்தல்‌, இன்றேல்‌ 
அடுத்சகாள்‌ போர்க்களம்‌ புக்கு உயிர்விடுசல்‌-—இரண்டி 
லொன்று செய்யும்படி. கூறினான்‌. அமர்‌ பொருமேல்‌ வெல்லு 
மத்தனையல்லது தோற்றிலா விறலோன்‌ முதல்‌ நாட்‌ போரி 
லெயே உயிரொன்றும்‌ நிற்க, மற்றெல்லாவற்றையும்‌ இழர்கு, 
நிலம்‌ விரல்‌ இலை க்திட நின்ற நிலையையும்‌, ஈன்மதியாற்‌ பயனில 
தாயினும்‌ மற்றும்‌ ஒரு சந்தர்ப்பம்‌ அளிக்க விரும்பிய கோசல 
நாடுடை வள்ளல்‌ அவ்வுயிசொன்றையுற்‌ கொள்ளாது (நாளை வா" 
என நல்கிய நிலையையும்‌ கண்‌ முன்னே காண்பது போன்ற 


அசிரியர்‌ காட்டுகின்றார்‌. 
[தெ. ப: முதற்போர்புரி படலம்‌ 1224-288: 285-245: 247--250,] 


128 ஆசி சொல்லினர்‌ அருந்தவர்‌ அறமெனுந்‌ தெய்வம்‌ 
காசில்‌ நன்னெடுங்‌ கரமெடுத்‌ தாடிடக்‌ கயிலை 
ஈசன்‌ நான்முகன்‌ என்றிவர்‌ முதலிய இமையோர்‌ 
பூசல்‌ காணிய வந்தனர்‌ அந்தரம்‌ புகுந்தார்‌. 1 


129 அண்ணல்‌ அஞ்சன வண்ணனும்‌ அமர்குறித்‌ தமர்ந்தான்‌ 
எண்ண ரும்பெருந்‌ தன்வலிச்‌ சிலையைநா ணெறிந்தான்‌ 
மண்ணும்‌ வானமும்‌ மற்றைய பிறவுந்தன்‌ வாய்ப்பெய்து 
உண்ணுங்‌ காலத்தவ்‌ வுருத்திரன்‌ ஆர்ப்பொத்த கோதை. 2 


130 ஆவி சென்றிலர்‌ நின்றிலர்‌ அரக்கரோ டியக்கர்‌ 

நாவு லர்ந்தனம்‌ கலங்கினர்‌ விலங்கனெர்‌ நடுங்கிக்‌ 

கோவை நஇின்றபேர்‌ அண்டமுங்‌ குலைந்தன குலையாத்‌ 

தேவ தேவனும்‌ விரீஞ்சனுஞ்‌ சிரதலவ்‌ குலைந்தார்‌. 3 
TT CE AN ப 

128. காசு--குற்றம்‌. பூசல்‌ காணிய வந்தனர்‌--போரைக்‌ காணும்‌ 
பொருட்டு வந்து. ௮ந்தரம்‌--௮காயம்‌. 

129. வாய்ப்பெய்து உண்ணுங்காலம்‌--உகரந்த காலம்‌, 

180. லங்கினராகி நடுங்கி, கோவை—வரிசை: 


லு அடுக்கு, இரதலம்‌ 
குலைந்தார்‌-- தலையை அசைத்தனர்‌. 


யுத்த காண்டம்‌ 187 


131 ஊழி வெங்கன லொப்பன அப்பன உருவ 
ஆழி நீரையுய்‌ குடிப்பன திசைகளை அளப்ப 
வீழின்‌ மீச்செலின்‌ மண்ணையும்‌ விண்ணையும்‌ தொளைப்ப 
ஏழு வெஞ்சரம்‌ உடன்தொடுத்‌ திராவணன்‌ எய்தான்‌. கீ 


132 எய்த வாளியை ஏழினால்‌ ஏழினோ டேழு 
செய்து வெஞ்சரம்‌ ஐக்தொரு தொடையினிற்‌ சேர்த்தி 
வெய்து காலவெய்‌ கனல்களூம்‌ வெள்குறப்‌ பொறிகள்‌ 
பெய்து போம்வகை இராகவன்‌ சிலை சின்று யெயர்த்தான்‌. 5 


133 வாணி ஐந்தையும்‌ ஓம்தினால்‌ விசும்பிடை மாற்றி 
ஆளி மொய்ம்பினவ்‌ வரக்கனும்‌ ஐயிரண்‌ டம்பு 
கோளின்‌ நாணுற வாங்கனென்‌ அரந்தனன்‌ சுருதி 
ஆரும்‌ நாயகன்‌ அவற்றையும்‌ அவற்றினால்‌ அறுத்தான்‌. 6 


134 அறுத்து மற்றவன்‌ அயல்‌ நின்ற அளக்கரும்‌ அளக்கர்‌ 
செறுத்து விட்டன படையெலரங்‌ கணைகளாற்‌ சிந்தி 


இறுத்து வீசிய கிரிகளை எரியுக நூறி 
ஒறுத்து மற்றவர்‌ தலைகளாற்‌ சிரமலை உயர்த்தான்‌. 7 


135 மீனு டைக்கருங்‌ கடல்புரை இராக்கதர்‌ விட்ட 
ஊனு டைப்படை இராவணன்‌ அம்பொடும்‌ ஓடி 


181. துப்பு பவளம்‌. இசையினை அளப்ப-திக்குக்களின்‌ எல்லைவரை 
யிற்‌ செல்வன. வீழின்‌ மண்ணையும்‌ மீச்செலின்‌ விண்ணையும்‌ தொனைப்ப. விண்‌ 
தேவருலகம்‌. ்‌ 

192. ஏழினால்‌--ஏழு அம்புகளால்‌. நாற்பத்‌ தொன்பது அவம்‌ ப்பட 
தொடுக்கப்படுவது தொடை, ஐந்து அம்புகளை ஒரு சேரத்‌ தொடுத்து. 
பெயர்த்தான்‌—வீடுத்தான்‌. 

188. மாற்றிவீலக்‌, ஆளி மொய்ம்பு-யாளியைப்‌ போன்ற க்‌ 
தோளில்‌ நாண்‌ உற வாங்கனன்‌--தோளில்‌ நாண்‌ பத்க்து பட. பம்‌ 
அரந்தனன்‌-- செலுத்தினான்‌. அவற்றினால்‌ --௮வற்றைப்‌ போன்ற பத்து 
அம்புகளால்‌. 

i எக்கரும்‌--௮ளக்க முடியாத. 
தக்கல்‌ ட து விட்டனவாகிய. இறுத்து--பீடு ல்‌ ௨௧ 
நூறி ஒறுத்து நெருப்புப்‌ பொறி சிதறும்படி அழித்து, சிர மலை-தலைகளா 
லாயெ மலை. 

185.  புரை--ஓத்த. 
அறுத்தான்‌. 


அ௮ளக்கர்‌--(சேனைக்‌) கடல்‌. 


தலை மலை தலைகளாகிய மல்‌, தடிர்தான்‌- 


ப உறா த 
8 aL நவி க மக்ரிவை 
[! 


ம்‌ 


வான்‌ ரல்கடல்‌ படாவகை வாளியான்‌ மாற்றித்‌ 


J ov க்‌ - 
நானு டைச்சரத்‌ நாலவர்‌ தன மலை தடிந்தான்‌. 2 


98 இம்ய ரா னைனில்‌ வீசும்பின முகுமோர்‌ இமைப்பீல்‌ 
நும்பை ரூடிய இராவணன்‌ மு கந்தொறுந்‌ தோன்றும்‌ 
வெம்பு வஞ்சகர்‌ விழிதொறுத்‌ திரியூம்மேல்‌ தின்றான்‌ 
அம்பில்‌ முன்செலும்‌ மனத்திற்கு முன்செனும்‌ அனுமன்‌, 


9 
13 ஆடு கின்றன கவந்தமும்‌ அவற்றொடும்‌ ஓடிப்‌ 
யாடு ன்றன அலகையும்‌ நீங்கிய பணைக்கைக்‌ 
கோடு துன்றிய கரிகளும்‌ பரிகளுந்‌ தலைக்கொண்டு 
ஓடு இன்றன உலப்பில்‌ உதிரவா றுவரி. 10 


138 அற்ற. ஆழிய அறுப்புண்ட அச்சின அம்போடு 
இற்ற கொய்யுனைப்‌ புரவிய நேர்க்குல மெல்லாம்‌ 
ஒற்றை வாளியோ டுருண்டன கருங்களிற்‌ >றோயங்கல்‌ 
கற்றும்‌ வாசியூத்‌ துமிந்தன அமர்க்களத்‌ தொடர்ந்த. ii 


139 நேரி ழந்துவெஞ்‌ சிலைகளு. மிழந்துசெந்‌ தறுகட்‌ 

காரி ழந்துவெங்‌ கலினமாக்‌ கால்களும்‌ இழந்து 

ஆரி முத்துவன்‌ கவசமும்‌ இழந்துதுப்‌ பிழத்து 

காரி முத்துமின்‌ இழந்தனர்‌ திருதர்தத்‌ தலைகள்‌. ia 


136. இம்பரானெனில்‌--இவ்வுலகத்இலுள்ளான்‌ என்று கருதின்‌. 
அம்பை போர்‌ தொடங்கும்‌ பொழுது குடும்‌ பூ. மேல்‌ கின்றான்‌ இராமன்‌. 
அம்பன்‌ முன்‌ செலும்‌ அனுமன்‌; மனத்திற்கு முன்‌ செலும்‌ அனுமன்‌. 


191. வந்தம்‌ தலையற்ற உடல்‌, அலகை-பேய்‌, நீங்கிய-அற்ற 
கோடு-கொம்பு. தலை இடம்‌, உவரி கடல்‌. உதிர- ஆறு. பரி முதலிய 
வற்றைத்‌ தலைக்கொண்டு கடலை நோக ஓடுின்றன: தலைக்கொண்டு- தம்‌ 
மிடத்தே கொண்டு. 


படட. ஆறி சக்கரம்‌. அம்பொடு- அம்பினால்‌, கெர்யுகாசொய்பும்‌ 
பிடரி மயிர்‌. ஓங்கல்‌ மலை; ஈண்டு யானை. ச ற்றும்‌ சாரி இறியும்‌. வாசி 
தண்டை A ட்‌ 3 : ட்‌ 

குதிரை, அமிந்தன_—அண்டுபட்டன. அம்பினால்‌ சக்கரம்‌ அற்று, அர்ச்‌ 
முறிக்து, குிரைகளும்‌ அழிந்தன: ஒரு அம்பினால்‌ மலைபோன்ற. யானைகள்‌ 
உருண்டன: அவை உருண்டமையால்‌ / A 2 ற்‌ 
ட்ட ரு ரல்‌ சாரி திரியும்‌ குதிரைகளும்‌ அன்டு 
159. செம்‌ தறுகண்‌ கார்‌—வெக்‌ 


த கண்னை சமைய 
யுடைய மேகம்போன்ற யானை. யுடைய ௮ஞ்‌ 


கலின மா-கடிவாளம்‌ பூண்ட குதிரை: 


யுத்த காண்டம்‌ 189 


140 ஆர்ப்ப டங்க வாயெலாம்‌ அழற்கொழுந்‌ தொழுகப்‌ 
பார்ப்ப டங்னெ கண்ணெலாம்‌ பலவகைப்‌ படைகள்‌ 
தூர்ப்ப டங்னெ கையெலாந்‌ தரனியின்‌ படப்‌ 
போர்ப்ப டங்கின உலகெலாம்‌ முரசெலாம்‌ போன. 13 


141 ஒன்று நூற்றினோ டாயிரங்‌ கொடுந்தலை உருட்டிச்‌ 
சென்று தீர்வில எனைப்பல கோடியுஞ்‌ சிந்தி 
நின்ற நேரொடும்‌ இராவணன்‌ ஒருவனும்‌ நிற்கக்‌ 
கொன்று வீழ்த்தின திராகவன்‌ சரமெனுங்‌ கூற்றம்‌. 14 


142 தேரும்‌ யானையும்‌ புரவியும்‌ அரக்கநற்‌ தெற்றிப்‌ 
பேரும்‌ ஓரிடம்‌ இன்றெனத்‌ திசைதொறும்‌ பிறங்கிக்‌ 
காரும்‌ வானமுந்‌ தொடுவன பிணக்குவை கண்டான்‌ 
மூரி வெஞ்சிலை இராவணன்‌ அராவென முனிந்தான்‌. 15 


143 முரண்தொ குஞ்சிலை இமைப்பினின்‌ முறையுற வாங்கிப்‌ 


புரண்டு தோளுறப்‌ பொலங்கொள்தாண்‌ வலம்படப்‌ பல்‌ 
போக்கித்‌ 


திரண்ட வாளிகள்‌ சேவகன்‌ மரகத சிகரத்து 
இரண்டு தோளினும்‌ இரண்டுபுக்‌ கழுந்திட எய்தான்‌, 16 


சூர்‌-குரத்தனம்‌. துப்பு-வலிமை. அரக்கர்‌ தேர்‌ முதலியவற்றை வரிசையாக 
இழந்து ஈற்றில்‌ தலையையுமிழந்தனர்‌. 

140. ஆர்ப்பு-ஆரவாரஞ்‌ செய்தல்‌. பார்ப்பு--பார்த்தல்‌. தூர்ப்பு- 
தூர்த்தல்‌; வீசி நிரப்புதல்‌. போர்ப்பு-போர்த்தல்‌. முரசெலாம்‌ போன 
முரசங்களின்‌ ஓலி ௮டங்கின. 

141. கொடுந்தலை--கொடிய தலை, தீர்வில-அத்‌. துடன்‌ வேகம்‌ அடங்‌ 
கப்பெறாமல்‌. 

142. தெற்றி-ஒன்றோே டொன்று முட்டி, பேரும்‌ அர்த்‌ 

i ன்‌ ங்கி. கார்மேகம்‌. மூரி--பெருமை 
செல்லுதற்குரிய ஓர்‌ இடம்‌. பிறங்க விளங்கி 
பெற்ற. அரா- பாம்பு. 
148. வலிமை மிகுந்த வில்‌. முறைஉற-முறைப்படி, வாங்க வளைத்து. 
ரண்டு தோஞறப்‌ பொலங்கொள்‌ நாண்‌ வலம்படப்‌ போச்‌ அழிய காண்‌ 
ன ற நிலையிற்‌ புரண்டு தோளிலே வந்து பொருந்தும்படி வலிமையோடு 
வளைத்து. மரகத சகரம்‌ போன்ற தோள்‌. 


190 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


144 முறுவ லெய்திய முகத்தினன்‌ முளரியங்‌ கண்ணன்‌ 

மறுவி லாததோர்‌ வடிக்கணை தொடுத்துற வாங்க 

இறுதி எய்துநாட்‌ கால்பொர மந்தரம்‌ இடையிட்டு 

அலுவ தாமென இராவணன்‌ சிலையினை அறுத்தான்‌. 17 
145 மாற்று வெஞ்சிலை வாங்கனன்‌ வடிம்புடை நெடுநாண்‌ 

வற்று முமுனம்‌ இடையறக்‌ கணைகளால்‌ எய்தான்‌ 

காற்றி னுங்கடி தாவன கதிர்மணி நெடுந்தேர்‌ 

ஆற்று கொய்யுளைப்‌ புரவியின்‌ சிரங்களும்‌ அறுத்தான்‌. 18 
146 மற்றும்‌ வெம்படை வாங்கினன்‌ வழங்குறா முன்னம்‌ 

இற்ற விந்துக எரிகணை இடையற எய்தான்‌ 

கொற்ற வெண்குடை கொடி.யொடுத்‌ துணிபடக்‌ குறைத்தான்‌ 

கற்றை வெஞ்சுடர்க்‌ கவசமுங்‌ கட்டறக்‌ கழித்தான்‌, 19 


147 


௯. 


மாற்றுத்‌ தேரவன்‌ வந்தன வந்தன வாரா 
வீற்று வீற்றுக வெயிலுமிழ்‌ கடுங்கணை விட்டான்‌ 
சேற்றுச்‌ செம்புனற்‌ படுகளப்‌ பரப்பிடைச்‌ செங்கட்‌ 
கூற்றுங்‌ கையெடுத்‌ தாடிட இராவணன்‌ கொதித்தான்‌. 20 
148 மின்னும்‌ பன்மணி மவுலிமேல்‌ ஒருகணை விட்டான்‌ 
அன்ன காய்கதிர்‌ இரவிமேற்‌ பாய்ந்தபேர்‌ அனுமன்‌ 
என்ன லாயதோர்‌ விசையினிற்‌ சென்றவன்‌ தலையிற்‌ 
பொன்னின்‌ மாமணி மகுடத்தைப்‌ புணரியில்‌ வீழ்த்த. 21 
TS ES ப 
144. முனரி-தாமரை, மறு-குற்றம்‌. வடிக்கணை—கூரிய அம்பு. 
தொடுத்து--வில்லிலே தொடுத்து. உற வாங்‌ நன்றாக வளைத்து, இறுதி 
எய்தும்‌ நாள்‌ -உகரந்த காலம்‌. கால்‌ பொர ஊழிக்‌ காற்று வீசுதலால்‌; மந்‌ 
தரமலை அறுவது போல இறும்படி இராவணன்‌ சிலையை அறுத்தான்‌. 


145. வடிம்பு- தழும்பு. இடை அற-கால இடைவெளியில்லாமல்‌. 
கடி. தாவன விரைவு அமைந்தன வாயிய (புரவி,) தேர்‌ ஆற்று-தேரை இழுக்‌ 
கும்‌ ஆற்றலையுடைய (புரவி) கொய்‌ உளைப்புரவி. புரவீ--குதிரை, உல 
பிடரி மயிர்‌. 

146. வில்லைவிட்டு வேறு கொடிய படைகள்‌ எடுத்தான்‌; பிரயோகிக்கு 
முன்‌ அவைகளெல்லாம்‌ இற்று அழியும்படி இடைவிடா து எய்தான்‌. கொடி 
தேர்க்கொடி. நணிபட--நுண்டுபட. கற்றையாக உள்ள அழ ஒளிவீசும்‌ 
கவசத்தையும்‌ பூட்டுவாய்‌ சிதையும்படி. செய்து நீக்கினான்‌. 

147. வீற்று வீற்றுக- துண்டங்களாக உகும்படி: சேற்‌ ற சேறான. 
கையெடுத்து கைதூக்கி. ஆசையால்‌ உழலுங்கூற்று முன்பு சுவை சிறிதறிந்‌ 
தது; (பால: 90.) இப்பொழுஅ அர உண்ட மூழ்ச்சியினால்‌ கை தூக்க ஆட 
லாயிற்று. 

148. வீழ்த்த வீழ்த்ிற்று. 


யுக்ச காண்டம்‌: 101 


149 அண்டர்‌ நாயகன்‌ அடுசிலை உதைத்த பேரம்பு 
கொண்டு போகப்போய்‌£ குரைகடற்‌ குளித்தவக்‌ கொள்பை 
மண்ட லந்தொடர்‌ வயங்குவெங்‌ கதிரி வாயால்‌ 
உண்ட கோளொடும்‌ ஒலிஃடல்‌ வீழ்ந்ததும்‌ ஓக்கும்‌. 22 


150 சொல்லு மத்தனை அளவையின்‌ மணிமுடி துறந்தான்‌ 
எல்லி மைத்தெழும்‌ மதியமும்‌ ஞாயிறும்‌ இழந்த 
அல்லு மொத்தனன்‌ பகலும்‌ ஓத்தனன்‌ அமர்பொருமேல்‌ 
வெல்லு மத்தை யல்லது தோற்றிலா விறலோன்‌. 22 


151 மாற்ற ருந்தட மணிமுடி இழந்தவா ளரக்கள்‌ 
ஏற்றம்‌ எவ்வுல கத்தினும்‌ உயர்ந்துள னெனினும்‌ 
ஆற்றல்‌ நன்னெடுங்‌ கனிஞலோர்‌ அங்கதம்‌ உரைப்பப்‌ 
போற்ற ரும்புகழ்‌ இழிந்தபேர்‌ ஒருவனும்‌ போன்றான்‌. 24 
149. உதைத்த--விசையோடு செலுத்திய. பேரம்பு-வலிமை மிகுந்த 
அம்பு. கொள்கை-தன்மை. மண்டலம்‌ தொடர்‌ வயங்கு வெம்‌ கதிரினை-- 
வட்டமாக ஊர்ந்து செல்லும்‌ ஒளிபொருந்திய வெம்மை மிக்க சூரியனை. 
உண்ட கோள்‌--இராகு. 


150. “மணிமுடி துறந்தான்‌ என்பதைச்‌ சொல்லி முடித்தற்கு எவ்‌ 
வளவு காலம்‌ வேண்டுமோ அந்த அளவு கால எல்லைக்குள்‌. எல்‌ இமைத்து 
எழும்‌ மதியம்‌ இழந்த அல்‌ ஓத்தனன்‌--ஓளிவிட்டு விளங்குகின்ற சந்திரனை 
இழந்த இரவினை ஓத்தனன்‌. “கங்குலும்‌ பகல்பட வந்த' ஒளியையும்‌ அழகை 
யும்‌ முடியிழந்த கணமே இழந்து கரிய மேனியுடன்‌ காணப்பட்டான்‌. ஞாயிறு 
இழந்த பகல்‌ ஓத்தனன்‌-- சூரியனை அறவே இழந்த பகற்காலம்‌ போன்றனன்‌; 
ஓளியிழந்த மாத்திரையே யன்றி உயிரையும்‌ இழந்தது போலாயினன்‌. முந்திய 
உவமானம்‌ இராவணன்‌ தோற்றம்‌, புகழ்‌, அழகு,௮இகாரம்‌ முதலியவற்றை 
இழந்ததைக்‌ குறிக்கும்‌; பிந்தியது அவன்‌ மன நிலை பற்றியது; சரீரம்‌ ஒளி 
யிழந்தது போலவே “தீராத்‌ தற்பமும்‌' செயலும்‌, உள்ளக்‌ இர்ச்சியும்‌ 
ஓடுங்கிச்‌ செத்த பிணம்‌ போலாயினான்‌. ஏன்‌ இப்படி. மனமழிக்தான்‌ ரிவி... 
அமர்‌ பொருமேல்‌ வெல்லும்‌ அத்தனையல்ல து தோல்வி இன்னதென்று அறியா 
தவன்‌; தன்‌ வலிமை குன்றா இருக்கவும்‌ பெரிய அவமானமடைந்தான்‌. 


151. மாற்று அருந்‌ தட மணி முடி-மறுபடி அது போன்று மாற்றுப்‌ 
பொருள்‌ கொண்டு அமைக்க முடியாத தச்ச றப்பனையுடை 2 ப்ப 
வாளரக்கன்‌—வெபீரான்‌ அளித்த வாளையுடைய அர்க்‌! தெய்வக்‌ தன்மை 
வாய்ந்த வாள்‌ இருப்பவும்‌ அவமானத்தால்‌ மனங்‌ குழம்பிய தன்‌ தி்‌ 
யும்‌ பயன்‌ படுத்த இயலாது இழந்தனன்‌ என்பத குதிப்பு. ஆற்றல்‌ நல்‌ 


2 SS, ஆற்றலையுடைய நல்ல 
நெடுங்‌ கவிஞன்‌ கெடுக்கவும்‌ எடுக்கவும்‌ வல்ல ஆறறலயுடைய கஸ்‌ 


192 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


152 அறங்க டந்தவர்‌ செயலிதென்‌ றுலகெலாம்‌ ஆர்ப்ப 
திறங்க ரிந்திட நிலம்விரல்‌ இளைத்திட நின்றான்‌ 
இறங்கு கண்ணினன்‌ எல்லழி முகத்தினன்‌ தலையன்‌ 
வெறுங்கை நாற்றினன்‌ வீழுதுடை ஆலன்ன மெய்யன்‌, 25 


158 நின்ற வன்நிலை நோக்கிய நெடுந்தகை இவனைக்‌ 
கொன்றல்‌ உன்னிலன்‌ வெறுங்கைநின்‌ முனெனக்‌ கொள்ளா 
இன்ற வித்தது போலுமுன்‌ தீமைஎன்று இசையோடு 
ஓன்ற வந்தன வாசகம்‌ இனையன உரைத்தான்‌, 80 


154 அறத்தினாலன்றி அமரர்க்கும்‌ அருஞ்சமங்‌ கடத்தல்‌ 
மறத்தி னாலரி தென்பது மனத்திடை வலித்தி 
பறத்தி நின்னெடும்‌ பதிபுகக்‌ களையொடும்‌ பாவி 
இறத்தி யானது நினைக்லென்‌ தனிமைகண்‌ டிரங்‌கி, 27 


பெருமை பொருந்திய கவிஞன்‌. ௮ங்கதம்‌--வசைப்பாட்டு; *வைதாலன்ன 
வாளிகள்‌, (ஆரணிய: 140) 


152. அறம்‌ கடந்தவர்‌ செயல்‌ இது-அறநெறியை வேண்டுமென்று 
மீறி ஓழுயவர்‌ செயல்‌ இப்படி முடியும்‌. நிறம்‌ கரிந்திட--இயல்பாகவே கரிய 
தரயெ நிறம்‌ இப்பொழுது உண்டாய அவமானத்‌இனால்‌ நெருப்பிற்‌ கருயெது! 
போன்று அழ$ழைந்து தோன்ற. நிலம்‌ விரல்‌ ளைத்‌திட-பேச வாயடைத்துப்‌ 
போய்‌, நாணத்தினால்‌ தலைகவிழ்ந்து விரல்களால்‌ நிலத்திற்‌ றியபடி. இறங்கு 
சண்ணினன்‌--பூதலமென்னும்‌ ஈங்கையை நோக்கிய கண்ணினன்‌; தலைகுனிந்த 
வனாய்‌. எல்‌--ஓஸி. ஓனி முழுவதும்‌ அழிந்த முகத்தனனாய்‌. மணிமுடி இழந்த 
வெறும்‌ தலையனாய்‌. எல்லாப்‌ படைகளையும்‌ இழந்தமையால்‌ வெறுங்கைகளைத்‌ 
தொங்கவிட்டவனாய்‌. விமுதுடை ஆல்‌ அன்ன மெய்யன்‌--பல விடங்களிலும்‌ 
விழுதுகளை வீழ்த்திய ஆலமரம்‌ போன்ற சரீரத்தினனாய்‌. (நிலம்‌ விரல்‌ 
இளைத்திட) நின்றான்‌. 


158. இங்ஙனம்‌ எல்லாவற்றையும்‌ இழந்து செயலற்று மனமழிந்து 
கின்ற இராவணனது இரங்கத்தகும்‌ நிலையைக்கண்ட இராமபிரான்‌. கொன்‌ 
றல்‌--கொல்லுதல்‌. வெறுங்கை-நிராயுத பாணியாக, அவிந்தது--நெய்‌ 
வற்றிய வீளக்கொளி போன்று அவிந்துவிட்டது. புகழோடு பொருந்திய 
கொற்கள்‌. 


154, கடத்தல்‌--வெல்லுதல்‌. மறம்‌--பாவம்‌; தீச்செயல்‌, வலித்தி-- 
உறுதியாகப்‌ பற்றுதி. பறத்தி--விரைவாகச்‌ செல்லுதி, இன்று மடிந்த 
இலைஞரோடும்‌ பாவீயாகிய நீயும்‌ இறந்திருப்பாய்‌. 


யுத்த காண்டம்‌ 193 


155 உடைப்பெ ருங்குலத்‌ தினசொடும்‌ உ.றவொடும்‌ உழவும்‌ 
படைக்க லங்களும்‌ மற்றும்நீ தேடிய பி வும்‌ 
அடைத்து வைத்தன திறந்துகொண்டர ம்றுதியாமிற்‌ 


கிடைத்தி அல்லையேல்‌ ஒனித்தியால்‌ று மாழிற்‌ ழோய்‌, 
28 
156 சிறையில்‌ வைத்தவள்‌ தன்னைவிட்‌ டுலடினில்‌ தேவர்‌ 


முறையில்‌ வைத்துறின்‌ தம்பியை இராக்கதர்‌ முதற்பேர்‌ 
இறையில்‌ வைத்தவற்‌ கேவல்ரெய்‌ இருத்தியேல்‌ இன்னுத்‌ 
மறையில்‌ வைக்லென்‌ நின்தலை வாளியில்‌ கடிந்து, 29 


157 அல்லை யாமெனின்‌ ஆரமர்‌ ஆற்றெனும்‌ தோற்றம்‌ 
வல்லை யாமெனின்‌ உனக்குள வலியெலாங்‌ கொ ண்டு 
வில்லை யாவென நேர்நின்று பொன்றுதி யெணி ணும்‌ 
நல்லை யாகுஇி பிழைப்பினி உல்டென நயவேல்‌ 30 


158 ஆளை யாவுனக்‌ கமைந்தன மாருதம்‌ அறைந்த 
மூளை யாயின கண்டனை இன்றுபோய்ப்‌ போர்க்கு 


155. அடைத்து வைத்தன--ஏராளமாகச்‌ சேமித்து வைத்தன. 
ஆற்றுதியாயின்‌ கிடைத்தி-போர்‌ புரிய ஆற்றுவாயாயின்‌ வருவாய்‌. இல்லா 
விடிற்‌ பதுங்‌ இருப்பாய்‌. 

156. தேவர்‌-தேவரை. அரசியல்‌ தலைமை பெற்றுள்ள வீபீடண 
னுக்கு. தறை-—தரை; பூமி. 

157. அரிய போரைச்‌ செய்வேன்‌ என்று ஒரு வெளித்‌ தோற்‌, பதைக்‌ 
காட்ட வல்லையா மெனில்‌, - ஆற்று--தன்மை ஒருமை வினைமுற்று. நீல்‌ ஐயா 
௭என-(உரோடத்தால்‌,/ என்னோடு போர்செய்ய நீல்‌ ஐயா என்று கூறி; அன்றி, 
பேச்சை நிறுத்திப்‌ போர்‌ தொடங்குவாய்‌ என்று கூறி. பொன்றுஇ யெனி 
அம்‌--இறந்தாய்‌ என்றாலும்‌. பிழைப்பு--உயிர்‌ பிழைத்‌ இருத்தல்‌. ஈயவேல்‌- 
ஆசைப்படாதே. ்‌ 

158. ஆள்‌ ஐயா--அரக்கரை ஆண்ட அரசனே! இனி அந்த ஆசையை 
வீட்டுவிடுக என்பது குறிப்பு. உனக்கு அமைந்தன உனக்கு அறைந்த சேனை, 
படைக்கலம்‌ முதலியன, மாருதம்‌ அறைந்த பூனை காற்றினல்‌ மோதப்பட்ட 
பூளைப்பூவைப்‌ போல. 'காற்றிடைப்‌ பூனை கரந்தென அரம்தையுறம்‌ ஈடலரக்‌ 
கர்தம்‌ சேனை, கூற்றிடைச்‌ செல்லக்‌ கொடுங்கணை துரத்த கோலவில்லிராமன்‌' 
என்பதனோடு ஓஒப்பீடுக. (பெரிய இருமொழுீ; 4. 19. 0.) நல்்‌ினைன்‌--அப்‌ 
பொழுதைக்கு உயிரையும்‌, உயிரைப்‌ எண்ன அை! மற்றொரு சந்தர்ப்‌ 
பத்தையும்‌ அருளினான்‌. நாகு இளம்‌ கமுகு-மீச இளமையான கமுக மரத்‌ 
தில்‌. வாளை தாவுறு--தேறல்‌ இல்லையாயினும்‌ தனக்கமைந்த இயல்பான வலி 
மையினாலே வானைமீன்‌ துள்ளிப்‌ பாய்கின்ற (கோசல காட. வள்ளல்‌--௨ தார 

25 


194 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


நாள வாவென நல்ஜனென்‌ தாகிவங்‌ கமுகின்‌ 
வானை தாவுறு கோசல நாடுடை வள்ளல்‌ 31 


குணமுள்ளவன்‌; இராமபிரான்‌. உதார குணத்தின்‌ காரணம்‌ கோசல நாட்‌ 
டின்‌ பண்பு; நிலத்தியல்பு. தேனில்லாத நாகிளங்‌ கமுடின்‌ மீது தன்னியல்‌ 
பான வலிமையோடு வாக£மின்‌ தாவுவது போன்று இந்த நன்மொழியால்‌ 
அரக்கன்‌ திருந்த இடமில்லை யென்றாலும்‌ தனக்கு இயல்பாயமைந்த வள்ளன்‌ 


மையினால்‌ உயிரையும்‌ மற்றொரு சந்தர்ப்பத்தையும்‌ அளித்தான்‌. (யுத்த: 08.) 


60. பங்கமுற்ற இராவணன்‌ மீண்டமை. 


முந்திய பாடத்திற்‌ கூறியபடி நிலம்‌ விரல்‌ களைத்திட நின்ற 
எல்லி முகத்தினனாகிய இராவணன்‌ நடைப்பிணம்‌ போன்ற 
இலங்கை நகருள்ளே புக்க பண்பை விரிப்பன இப்பாடல்கள்‌. 


இம்ூன்அ கவிகளிலும்‌ கூறப்பட்ட பொருள்‌ இரா வணன்‌ 
இலங்கை புக்கான்‌ என்பது. எப்படிப்‌ புக்கான்‌? வெறுங்கை 
யோடு புக்கான்‌. குனிந்த தலை நிமிராத பூமியை கோக்கியபடி. 
நடந்து புக்கான்‌. பழைய தோள்வலி, நாவலி, ஆணைவலி, வாள்‌ 
வலி, மெளலி முதலிய எல்லாவற்றையும்‌ அறவே இழந்து அவ 
மானத்தாற்‌ சாம்பி, பெரும்பழி தன்னைத்‌ தொடர்ந்துவச, தன்‌ 
இருபது கோள்களையும்‌ சுமக்கலாற்றாது சுமந்து, ஈடக்க முடியா 
மல்‌ கடந்து, தன்‌ பெருவாழ்வு விழ்ச்சி யுற்றது போலக்‌ கதிரவ 
னும்‌ மேல்கடலில்‌ விழ, தானும்‌ ககரினுள்ளே புக்கான்‌. புக்க 
வன்‌ திசையானைகள்‌ நின்ற திசையினையும்‌ கோக்க இயலா தவன 
யினான்‌. சேனையையும்‌ பாரான்‌. மாதர்‌ தன்னை நோக்கவும்‌, தான்‌ 
தலை குனிந்தபடியே சென்றான்‌. இங்கனம்‌ முதல்‌ காட்‌ போரி 
லேயே படாத அவமானப்பட்டு, செருக்கொழிந்து, கலங்கிய 
அ றிவினனாய்ச்‌ சென்ற இலங்கை வேந்தன்‌ நிலையைச்‌ செவ்விய 
முறையிற்‌ செறித்துக்‌ காட்டுவன இச்‌ செய்யுள்கள்‌. 


[தெ. ப: கும்பகமுணன்‌ வதைப்‌ படலம்‌: 1-43.] 


யுத்த காண்டம்‌ 195 


15) வாரணம்‌ பொருத மார்பும்‌ வரையிளை எடுத்த தோளும்‌ 
காரத மூணிவற்‌ கேற்ப நயம்பட உரைத்த நாவும்‌ 
தாரணி மெளலி பத்தும்‌ சங்கரன்‌ கொடுத்த வாளும்‌ 
வீரமுங்‌ களத்தே போட்டு வெறுங்‌ கயோடு இலங்கை 
புக்கான்‌. 4 
160 கடெத்தபோர்‌ வலியார்‌ மாடே கெடாதவர னவரை எல்லாங்‌ 
கடந்துபோய்‌ உலக மூன்றுங்‌ காக்கின்ற காவ லாளன்‌ 
தொடர்த்துபோம்‌ பழியி ஜேடுந்‌ தூக்கிய கரங்க ளோடும்‌ 
தடந்துபோய்‌ நகரம்‌ புக்கான்‌ அருக்கனும்‌ நாகஞ்‌ 
சேர்ந்தான்‌. 8 


159. வாரணம்‌ பொருத மார்பும்‌--இசையானைகளோடு விசைகலங்கச்‌ 
செருச்‌ செய்து" அவ்வெற்றிக்கு அறிகுறியாக மார்பில்‌ தைத்திருந்த அவற்றின்‌ 
ஓடிந்த கொம்புகள்‌ அனுமன்‌ குத்தினால்‌ முதுகு வழியே உக்கன: அவ்வெற்றிக்கு 
அறிகுறியான கொம்புகள்‌ உக்காற்‌ போன்று அனுமன்‌ குத்தினால்‌ மறுபடி 
வாரணங்களோடு செருச்செய்யும்‌ வலிமையையும்‌ அம்மார்பு இழந்தது; அத்‌ 
தகைய மார்பு வலியினையும்‌. வரையினை எடுத்த தோளும்‌- கயிலை மலையை 
எடுக்கும்‌ வலிமை வாய்ந்த இருபது தோள்களும்‌ அறிவயர்ந்‌து கடந்த இலக்கு 
வனைத்‌ தூக்க இயலாதனவாயின; அத்தோள்‌ வலிமையையும்‌. காரத முனிவற்‌ 
கேற்ப நயம்பட உரைத்த நாவும்‌--இசைவல்ல நாரத முனிவனுக்கு ஏற்கும்படி. 
சாம£தம்‌ பாடவல்ல நாவினன்‌ இராமபிரான்‌ உரைத்ததற்கு எதிர்மாற்றம்‌ 
கூற ஆற்றானா வாயடைத்துப்‌ போனான்‌; அந்த நரவல்லமையையும்‌, தார்‌ 
அணி மெளலி பத்தும்‌--இராமன்‌ அம்பு கடலில்‌ வீழ்த்தினமையால்‌ முடிகள்‌ 
பத்தினையும்‌. சங்கரன்‌ கொடுத்த வாளும்‌--உரிய காலத்திற்‌ பயன்படுத்தாது 
விட்டமையின்‌ சிவபிரான்‌ அளித்த தெய்வவாளினையும்‌. வீரமும்‌-இராமபிரான்‌ 
கருணையினால்‌ உயிருடன்‌ திரும்பியமையால்‌ 'அமர்புகுமேல்‌ வெல்லும்‌ அத்தனை 
யல்லது தோற்றிலா' வீரத்தையும்‌. களத்தே போட்டு--போர்க்களத்திலே 
இழந்து. வெறுங்கையோடு--நிராயுதனாய்‌; எவ்விதமான வீரப்புகமுமில்லாத 
வனாய்‌. இலங்கை நகருட்புக்கான்‌. ்‌ 

160. இயல்பாகவே அமைந்த போர்‌ வல்லமை மிக்கவரிடத்திலே சிறி 
அம்‌ தோல்வியுறுத வானவர்‌. கடந்துபோய்‌-—(அத்தகைய வானவரை) எளி 
இலே வென்று மேற்சென்று, முதலிரண்டு அடிகளிலுள்ள அடை பொரிகள்‌. 
தன்‌ பழைய புகழையெல்லாம்‌ எண்ணி ஏங்கிய இராவணன்‌ சிந்தனையை ஓட்டி 
வந்தன. தன்னை விடாது பின்‌ தொடர்ந்து வரும்‌ நீங்காப்‌ பழியிஜேடும்‌. 
தூக்கிய ரங்களோடும்‌- கயிலையைப்‌ பெயர்த்தெடுத்தவனுக்கு இப்பொழுது 


தன்‌ கைகளே பெரும்‌ பாரமாயின. ஈடந்து போய்‌-தேர்‌ முதலியன இன்றிக்‌ 


௫ [3 2 2. 
கால்‌ நடையாக நடந்து சென்று. நகரம்‌ புக்கான்‌-தேவர்‌ நிலை கெட வானம்‌ 


புக்கு அவர்‌ இருக்கை புகைவித்தவன்‌, இப்பொழுது அஞ்சி அரண்புக்குப்‌ 
பதுங்குவது போன்று தன்னுடைய நகரினுள்ளே புகுந்தான்‌. அருக்கனும்‌ 


106 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


161 மாதிரம்‌ எவையும்‌ நோக்கான்‌ வளநகர்‌ நோக்கான்‌ வந்த 
காதலர்‌ தம்மை நோக்கான்‌ கடற்பெருஞ சேனை நோக்காண்‌ 
நாதவிழ்‌ கூற்தன்‌ மாகுர்‌ தனித்தனி நோக்கத்‌ தாலோர்‌ 
மூலம்‌ என்னும்‌ நங்கை தன்னையே நோக்கிப்‌ புக்கான்‌ 3 


கர்‌ மூலரண்‌ அடைந்தது போலவே அருக்கனும்‌ 
மல்யரண்‌ புக்கான்‌; அரக்கனுக்கு நேர்ந்த கடியைக்‌ காட்டுவான்‌ போன்று. 


101. மாதிரம்‌-2சையானைகள்‌ சாவல்‌ புரியும்‌ இசைகள்‌, நோக்கான்‌ 


அவற்றில அஞ்சி... வள நகர்‌ நோக்கான்‌--நகர மாந்தரைக்‌ 


பாண நாணி. காதலர்‌--மக்கள்‌. தாது அவிழ்‌-மகரந்தப்பொடி சிரீதுகின்ற, 
பூதலமென்னும்‌ நங்கை தன்னையே நோக்டப்‌ புக்கான்‌-அவமானத்தால்‌ தலை 
கவிழ்ந்ரபடி நகரினுள்ளே புகுந்தான்‌. 


01, இராமபிரான்‌ வீரத்திறலை இராவணன்‌ 
மாலியவானுக்குக்‌ கூறுதல்‌. 


இராவணன்‌ ககமம்‌ புக்குத்‌ தன்னந்‌ தனியனாய்‌ அண்‌ 
மனயை அடைந்து ஒரு பசும்‌ பொற்‌ பீடக்‌ தமர்ந்து, நீடு 
நினைந்து தூதர்‌ மூலம்‌ பலவிடங்களிலு முள்ள விசசை வரும்‌ 
படி. சொல்லியனுப்பினான்‌. பின்பு ஒரு மலர்ப்‌ பள்ளியிற்‌ 
படுத்து, கவலையினாற்‌ பெரு மூச்சு விட்டு காணத்தாற்‌ சாம்பு 
வானாபினான்‌. அர்கிலையில்‌ மாலியவான்‌ அவ்விடம்‌ வந்தனன்‌. 
வந்தவன்‌ ௨உ.சாவ, அன்றைய போர்‌ நிகழ்ச்சிகளே இராவணன்‌ 
கூறவானாி, இசாமபிசானது வில்விரத்தைப்‌ பலபடி புகழ்ந்‌ 
அசைக்கலானான்‌. மாலியவான்‌ அதுவே தக்க சமயம்‌ என்று 
கருதி, மீண்டும்‌ சில ஈன்‌ மதி கூறினான்‌. இங்கனம்‌ இருவரும்‌ 
இராமபிரான்‌ விரத்திறலைப்பற்றிப்‌ பேசியன இப்பகுதியிற்‌ 


காணப்படும்‌. 


கிடிய அரக்கர்‌ சேனை நிறுபட்டழிய வாகை சூடிய லை இசா 

பன்‌ தோள்வலி கூறும்‌ இர்‌ நாலில்‌ அசிரியர்‌ அப்பிரானஅ காசில்‌ 
கொற்றத்தைப்‌ பலவகையாற்‌ கூறுவர்‌, இப்பகுதியில்‌ அதனை 
அப்பிரானஅ அம்பின்‌ வலிமையை மேரே போர்‌ செய்து கண்டு 

படுதோல்வியுற்ற அலத கனக்‌ அரக்கர்‌ வேந்தன்‌ வாய்‌ 
மொழியாகக்‌ கூறஇன்றார்‌. சப்பொழுஅம்‌ தன்னுடைய 


4 யுத்த காண்டம்‌... ' 197 
வலிமையையே பெரிதாக மதிப்பவனும்‌, தன்‌ கூற்றுக்கு எதிர்‌ 
மாற்றம்‌ கூறுவதைப்‌ பொறாதவனும்‌, செருக்கு மிச்சுவனுமா யெ 
இராவணன்‌ வாயிற்‌ பெய்து கூறுதல்‌ பொருதச்தமாகுமோ 
எனின்‌, சந்தர்ப்பம்‌; மனகிலை, முதலியவற்றை நோக்குமிடத்து 
அது தகும்‌ என்றே கொள்ளலாம்‌. சீதாபிராட்டி.யின்‌ வரம்பில்‌ 
பேரமுனே, அவளுக்குத்‌ கான்‌ நிகராவன்‌ என்று வந்த 
சூர்ப்பககையின்‌ கூற்றாக வருணித்கஅ பொலவே, இராம 
பிரான்‌ அம்பின்‌ பழுதிலாக பல்லலங்காரப்‌ பண்புகளை, 
அன்னவன்‌ நெடும்பகைவனாயெ இராவணன்‌ கூற்றாக விரித்‌ 
அசைக்கின்றார்‌ ஆசிரியர்‌. 


முதல்‌ நாள்‌ நிகழ்ந்த போரிலேயே வாரணம்‌ பொருத 
மார்பு வலிமை, வரையினை எடுத்த தோள்வலிமை, தலைகள்‌ 
தொறும்‌ உடையமுடிகள்‌, வீரம்‌ ஆயெவற்றைப்‌ பறிசொடுக்‌.௮, 
பிறவிப்‌ பண்பாடிய தீசாக்கற்பமும்‌ அடைக்கப்‌ பெற்று, நாணம்‌ 
மீதாச, வருந்திய மனமும்‌ புலர்ந்த நாவும்‌ வாடிய மேனியுமாய்‌ 
அமளிமிசை அசைந்து இடந்து ரெட்டுயிர்க் கபடி. இருந்தவனை, 
மாலியவான்‌, முன்பு இராமபிரான்‌ பெருவலிமையை எல்லாம்‌ 
எடுக்தூக்கூமிய தாய்ப்பாட்டன்‌, வர்து கண்டு, எய்த கோக்க), 
“மனமும்‌ தோளும்‌ வாடினை; என்னுற்ற பெற்றி?” என்று உசா 
வினான்‌. அரந்நிலைபில்‌ அன்றைய நிகழ்ச்சிகளெல்லாம்‌ நினைவி 
லெழ, நலிவு மிக்க இராவணன்‌, வாய்‌ விட்டுரைத்தாலன்றி 
ஆருத பெருர்‌அபசம்‌ ஒரு பால்‌ தூண்ட, இராமபிரான்‌ ஏறு 
சேவகச்செய்கை ஒருபால்‌ திளற, தனக்கு இயல்பான வஞ்சனை 
யும்‌ செருக்கும்‌ ஒரு புறம்‌ ஒதுங்கி நிற்ப, அன்னவனுக்கு மறு 
மொழி கூறலுற்‌.று, அன்றைய நிகழ்ச்செளை முதலிற்‌ சுருக்கமாகக்‌ 
கூறி, இராமபிரான அ கலங்கா உள்ளம்‌, அம்பின்‌ கடுமை, வேகம்‌, 
பெருக்கம்‌, பழுதிலாத பல்லலங்காசம்‌ பண்பு, தொடுக்கும்‌ 
விரைவு, தன்‌ ஆற்றாமை முதலியவற்றையும்‌, அப்பிரான்‌ ஊர்திபா 
யமைக்த மாருதியின்‌ சாரி திரியும்‌ விரைவையும்‌ பலபடி புகழ்த்‌ ஆ 
சுற்றில்‌, சதை நகும்படி தான்‌ தோற்றதையும்‌ கூறி முடித்‌ 
கான்‌. பின்பு மாலியவான்‌ கூறிய விடையிலும்‌ இராமபிரான்‌ 
விரப்புகமழே வேறொரு வகையாற்‌ கூறப்படுகின்றது. இக்‌ 
நூலுக்கு முக்கியமானதொரு பொருளை, பிறர்‌ வலிமையை 
இகமும்‌ இ.பல்பினனான மாற்றான்‌ கூற்றாக, ஏற்றதொரு இடத்தை 


108 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


அமைத்து வைத்துக்‌ கூனும்‌ அமைப்பு முறையைப்‌ பாசாட்டாம 
லிருக்க இயலாது. 


இப்பகுதியில்‌ வரும்‌ *நல்லியற்‌ கவிஞர்‌” என்று தொடங்கும்‌ 
செய்யுள்‌ சிறிது ஊன்றி ஆராயற்பாலது. அச்செய்யுள்‌ கவிச்‌ 
சக்காவர்‌ த்தியா யெ கம்பர்‌ கவிதையின்‌ பண்புகளைப்‌ பற்றிக்‌ 
கொண்ட கருத்துக்களை நன்கு அறிவதற்கு உதவியாயுள்ளஅ. 
இதற்கு முன்பு வந்துள்ள 'புவியினுக்கணியாய்‌' (ஆசணிய:1.), 
எற்பொரு காகர்தம்‌' (இட்‌இந்தா:4;) என்ற செய்யுள்களோடு 
இசையித்து, ஆசிரியர்‌ கொண்ட கருத்துக்களை த்‌ கெளிவாக 
உணரலாம்‌. இவை போன்ற கவிகளினால்‌ கம்பர்‌ செஞ்சொற்‌ 
கவிபாடும்‌ இயற்கையா ற்றலோடு கவிதைகளைச்‌ ர்‌ தூக்கியுணரும்‌ 
ஆராய்ச்சி ததிறமையும்‌ பூரணமாகப்‌ பெற்றவர்‌ என்பதை அறிய 
லாம்‌. அவருடைய இரிய இன்கவிகளையும்‌ காம்‌ சீர்தூக்கி 
ஆசாய்க்து அவற்றின்‌ தனிச்சிறப்புகளை உய்த்துணர்தற்கும்‌ இச்‌ 
செய்யுள்கள்‌ அணைக்‌ கருவியாகும்‌. 


தெ, ப:கும்பகருணன்‌ வதைப்‌ படலம்‌ : 12-23, 20--88,] 
த கு த 


162 ஆங்கவன்‌ நன்மூ தாதை யாகிய மூப்பின்‌ யாக்கை 
வாங்கிய வரீவி லன்ன மாலிய வானென்‌ ரோ தும்‌ 
மூங்கம லரக்கன்‌ வந்து பொலங்கழல்‌ இலங்கை 
வேந்தைத்‌ 
தாங்கிய அமனி மாட்டோர்‌ தவிசுடைப்‌ பீடஞ்‌ 
சார்ந்தான்‌. 1 
163 இருந்தவன்‌ இலங்கை வேந்தன்‌ இயற்கையை எய்த 


தோக்கிப்‌ 
பொருந்தவந்‌ துற்ற போரில்‌ தோற்றனை போலும்‌ என்னா 


162. மூப்பின்‌ யாக்கை வாங்கிய வரிவில்‌ அன்ன ௮ரக்கன்‌--மூப்பினாலே 


சரிரம்‌ வளைத்த வில்லைப்போன்று வளைந்த அரக்கன்‌: இராமபிரான்‌ விற்றொழில்‌ 
அகக்‌ கண்ணைவிட்டு நீ 


காத இராவணனுக்கு மாலியவான்‌ தேகம்‌ வாங்கிய 
ரன்றிற்று... பூங்கழல்‌-அழஃய வீரக்கழல்‌, வேந்த 
னைத்‌ தாங்கிய படுக்கை. தவிசுடைப்‌ பிடம்‌--மெத்தையிட்ட ஆசனம்‌. 


ங்‌ 
வரிவில்லைப்‌ போன்று தே 


என்றி கோக்‌ூ; அவன்‌ நில்மையை உணரும்படி 
என்னா-என்று முதலிற்‌ கூறி. அவன்‌ 


யுத்த காண்டம்‌ 109 


வருநீதினை மனமுந்‌ தோளும்‌ வாடினை தாளும்‌ வாடாப்‌ 
பெருந்தவ முடைய ஐயா என்னுற்ற பெற்றி என்றான்‌. 2 


164 கவையுறு நெஞ்சன்‌ காந்திக்‌ கனல்கின்ற கண்ணன்‌ பத்துச்‌ 
சிவையின்வாய்‌ என்னச்‌ செந்தீ உயிர்ப்புறச்‌ சிவந்த 


ள்‌ மூக்கன்‌ 
நவையறு பாகை யன்றி அமுதினை நக்கி னாலும்‌ 
௬வையறப்‌ புலர்ந்த நாவான்‌ இனையன சொல்ல 
அற்ருன்‌.. 3 


105 சங்கம்வந்‌ துற்ற கொற்றத்‌ தாபதர்‌ தம்மோ டெம்மோடு 
அங்கம்வத்‌ துற்ற தாக அமரர்வந்‌ துற்று ரன்றே 
கங்கம்வந்‌ துற்ற செய்ய களத்துநங்‌ குலத்துக்‌ 

கொவ்வாப்‌ 
பங்கம்வந்‌ துற்ற தன்றிப்‌ பழியும்வந்‌ துற்ற தன்றே. 4 


166 முனையமை திங்கள்‌ சூடும்‌ முக்கணான்‌ முதல்வ ராகத்‌ 
களையமை புவன மூன்றும்‌ வந்துடன்‌ கிடைத்த வேனும்‌ 
வளையமை வரிவில்‌ வாளி மெய்யுற வழங்கு மாயின்‌ 
இளையவன்‌ தனக்கு மாற்று தென்பெருஞ்‌ சேனை நம்ப, 85 


தோற்றான்‌ என்று கருதியது எதனால்‌ என்பது விளங்கும்படி. மேலுங்‌ கூறுகின்‌ 
றான்‌. என்‌ உற்ற பெற்றி--நிகழ்நீத தன்மை என்னை? 


164. கவை--துன்பம்‌. காந்திக்‌ கனல்‌ன்ற கண்ணன்‌] பற்றி எரிவது 
போன்று அக்கினிச்‌ சுவாலை எழுகின்ற கண்ணையுடையவன்‌. சிவையின்‌ வாய்‌ 
அருத்தியின்‌ வாய்‌. ஈவையறு பாகு-குற்றமில்லாத இனிய வெல்லப்பாகு. 
சுவையற்றதாம்‌ படி காய்ந்த நாவினையுடையவன்‌. 


165. இதில்‌ நிகழ்ந்ததைக்‌ சுருக்கமாகக்‌ கூறுகின்றான்‌. சங்கம்‌ வந்துற்ற 
தாபதர்‌-— பெருந்திரளான சேனையோடு வந்து பொருந்திய தாபதர்‌; கொற்றத்‌ 
முன்பு ஈமக்குத்‌ தோற்றோடிய தேவர்களும்‌ 


தாபதர்‌. அங்கம்‌ போர்‌. 
கங்கம்‌- பருந்து. பங்கம்‌--தோல்வி. 


வேடிக்கை பார்க்க வந்துவிட்டனர்‌. 
பழி-வசை; அபகீர்த்தி. 


166. தான்‌ முதலிற்‌ போர்புரிக்த இலக்குவன்‌ திறமையை வியந்து கூறு 
கின்றான்‌. முனை அமை தங்கள்‌ முளைத்த அமைந்த இங்கள்‌; பிறைச்‌ சந்திரன்‌. 
இள அமை புவனம்‌--இளைக்கின்‌ற தன்மை வாய்ந்த உலகம்‌. வ அமை 
வளைத்தலையுடைய. மெய்‌ ௨, றஉடலிலே பட. ஈம்ப-பெரியவனே! 


200 கம்பர்‌ கவிதைச்‌ கோவை 


107 எறித்தபோர்‌ அரக்க ராவி எண்ணிலா வெள்ளம்‌ எஞ்சப்‌ 
பமிக்கபோ தென்னை அந்தப்‌ பரிபவம்‌ முதுடற்‌ பற்றப்‌ 
பொறித்தபோ தன்னான்‌ அந்தக்‌ கூனிகூன்‌ போக உண்டை 
தெறித்தபோ தொத்த தன்றிச்‌ சினவுண்மை தெரிந்த 

தில்லை. 0 

1068 மலையுறப்‌ பெரிய ராய வானெயிற்‌ றரக்கர்‌ தானை 

நிலையுறச்‌ செறிந்த வெள்ளம்‌ நாரற்றிரண்‌ டெனினும்‌ 
நேரே 

குலையும்‌ குளித்த வாளி குதிரையைக்‌ களிற்றை யாளின்‌ 

தலையறப்‌ பட்ட தல்லால்‌ உடல்களில்‌ தங்கிற்‌ றுண்டோ. 


7 
169 போயபின்‌ அவன்கை வாளி உலகெலாம்‌ புகுவ தல்லால்‌ 
ஓயுமென்‌ றுரைக்க லாமோ ஊழிசென்‌ முலும்‌ ஊழித்‌ 
தீயையும்‌ திய்க்குஞ்‌ செல்லுந்‌ திசையையும்‌ திய்க்கும்‌ 
செப்பும்‌ 
வாயையும்‌ திய்க்கும்‌ உன்னின்‌ மனத்தையும்‌ தீய்க்கும்‌ 
மன்னோ. 8 


ன்‌ பற கய்‌ க்‌ 2 As 
170 மேருவைப்‌ பிளக்க என்றால்‌ விண்கடந்‌ ஜேக என்றால்‌ 
பாரினை உருவ என்றாற்‌ கடல்களைப்‌ பருக என்றால்‌ 


ரை 


107. எறித்த போர்‌ அரக்கர்‌ ௩ன்கு உறைக்கும்படி. மோதிப்‌ போர்‌ 
புரிந்த அரக்கர்‌. எஞ்ச ஒழியும்படி. அவி பறித்தபோது, என்னை அந்தப்‌ 
பரிபவம்‌ முத9ற்‌ பற்றப்‌ பறித்தபோது-அந்த அவமானம்‌ என்னைப்‌ பற்றும்‌ 


படி. என்‌ முதுகிலே அம்பை அழுத்தியபோது. னெ உண்மை-உண்மைச்‌ 
சினம்‌; மெய்யான கோபம்‌. 


168. செறிந்த மெருங்கிய. குலை நடுக்கம்‌. நீரிற்‌ ற்‌ குளித்தது போன்று 


முழுவதும்‌ உள்ளே உருவிய அம்பு. பட்ட தல்லால்‌ பூமியிலே வீமும்படி 
செய்ததன்றி, ங்ற்றுண்டோ- றிது பொழுதேனும்‌ தடைபட்டு நின்ற 
இல்லை. 


109. போயபின்‌-இப்படித்‌ தலைகக£த்‌ தடிநீறு போன பின்பும்‌. ஓயும்‌- 
தன்‌ வேகம்‌ தட ஊழிக்கால எல்லையளவு சென்றாலும்‌, அப்பொழுதும்‌ 
வேகம்‌ தரியாது. செப்பும்‌ வாய்‌--௮தன்‌ வலிமையைக்‌ குறைத்துக்‌ கூறும்‌ 


அவற்றின்‌ ஆற்றல்‌--அந்த 
'மேல்‌--அவற்றின்‌ வலிமை 


யுத்த காண்டம்‌ 201 


ஆருமே அவற்றின்‌ ஆற்றல்‌ ஆற்றுமேல்‌ அனந்த கோடி 
மேருவும்‌ விண்ணும்‌ மண்ணும்‌ கடல்களும்‌ வேண்டு 
மன்றே. 0 


171 வரிசிலை நாணிற்‌ கோத்து வாங்குதல்‌ வீடுத லொன்றுந்‌ 
தெரிகிலர்‌ அமர பேயும்‌ ஆரவன்‌ செய்கை தேர்வார்‌ 
பொருசினத்‌ தரக்க ராவி போக்கிய போக என்று 
கரு தவே உலக மெல்லாஞ்‌ சரங்களாய்க்‌ காட்டு மன்றே. 10 


172 நல்லியற்‌ கவிஞர்‌ நாவிற்‌ பொருள்குறித்‌ தமர்ந்த நாமச்‌ 
்‌ சொல்லெனச்‌ செய்யுட்‌ கொண்ட தெொடையெனத்‌ 
தொடையை நீக்கி 


முழுவதையும்‌ தொழிற்படுத்தி ஆற்றவேண்டுமாயின்‌, அனந்தகோடி மேரு 
முதலியனவன்றோ வேண்டும்‌. 


171. ஆவி போக்கிய--உயிரைப்‌ போக்கும்‌ பொருட்டுச்‌ செல்ல, சரங்‌ 
களாய்க்‌ காட்டும்‌--௮ம்பு மயமாகத்‌ தோன்றும்‌, 


172. முந்திய மூன்‌.று செய்யுளில்‌ இராமபீரான்‌ அம்பு 'சொல்லொக்கும்‌ 
கடிய வேகச்‌ சுடுசரம்‌' என்பது கூறப்பட்ட. இச்செய்யுளில்‌ அவற்றின்‌ 
பல்லலங்காரப்‌ பண்பு கூறப்படு?ன்றது. 


நல்‌ இயல்‌ கவிஞர்‌-—ஈல்ல இனிய கவிகளை நாவியலாற்‌ பாடும்‌ ஆற்றல்‌ 
பிறவியிலேயே அமைந்த கவிஞர்‌. பொருள்‌ குறித்து நாவில்‌ அமர்ந்த சொல்‌-- 
அக்கவிஞர்‌ கருத்திலமைந்த பொருளைக்‌ குறிக்கொண்டு அதனைப்‌ புலப்படுத்‌ 
தும்‌ ஆற்றலோடு அவர்கள்‌ நாவிலே உரிய இடத்தில்‌ அமர்ந்த சொல்‌; நாமச்‌ 
சொல்‌--பொருளை நேரே புலப்படுத்தும்‌ சொல்‌: அதாவது செஞ்சொல்‌. இத்‌ 
தகைய செஞ்சொல்லைப்‌ போன்று பழுதிலாத பல அலங்காரப்‌ பண்பு வாய்ச்‌ 
தது காகுத்தன்‌ பகழி. கூரிய தீஞ்சொல்‌ செவ்விய மதுரன்‌ சேர்ந்த பல்‌ 
வவ்விநிற்றல்‌ போலவே சரிய கூரிய அச்சந்தரும்‌ பகழி வில்லில்‌ அமர்தலும்‌ 
பகைவர்‌ உயிரைக்‌ கவ்வும்‌ பண்பிற்று. (காமம்‌--௮ச்சம்‌.) 


செய்யுள்‌ கொண்ட தொடை என்‌ செய்யுள்‌ தானக க 
அமைப்பு முறை என. தொ டை--தொடுக்கும்‌ முறைமை; எழுத்து, அசை, 
சர்‌-முதலியவாகச்‌ சொல்லையும்‌, பொருளையும்‌ தொடுக்கும்‌ வ தக 
தொடை என்பது கட்டுக்கோப்பு, பொருளமைப்பு மு ப்பட திறைக்‌ குறிக்கும்‌. 
கவியில்‌ எழுத்து முதலியன வெல்லாம்‌ பொருளையுணர் தது த ற்குரிய (ப றயில்‌ 
தொடுக்கப்பெற்று. பல இறப்பட்ட அழகுடன்‌ தாத்‌ படலம்‌ இராம 
பிரான்‌ அம்பும்‌ பழுதிலாத பல்லலங்காரப்‌ பண்பு வாய்க்க து: செய்யுள்‌ 
கொண்ட தொடையைப்‌ போலவே அப்பீரான்‌ அம்புதொடுக்கும்‌ திறன்‌ 
லாத பல்லலங்காரப்‌ பண்பீற்று. பல2றப்பட்ட அம்புகளை விரைவாகத்‌ 


26 


பமுதி 


208 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 
எல்லையில்‌ செல்வந்‌ தீரா இசையெனப்‌ பழுதி லாத 
பல்லலங்‌ காரப்‌ பண்பே காகுத்தன்‌ பகழி மாதோ. 11 


173 இந்திரன்‌ குலிச வேலும்‌ ஈசன்கை இலைமூன்‌ றென்னும்‌ 
மந்திர அயிலும்‌ மாயோன்‌ வளைஎஃகின்‌ வரவுய்‌ 


கண்டேன்‌ 
அந்தரம்‌ நீளி தம்மா தாபதன்‌ அம்புக்‌ காற்றா 
தொதற்தனன்‌ யானலாது ஆரவை நோக்க திற்பாம்‌. 12 


174 முப்புரம்‌ ஒருங்கச்‌ சுட்ட மூரி வெஞ்‌ சிலையும்‌ வீரன்‌ 
அற்புத வில்லுக்‌ கைய அம்பெனக்‌ கொளலு மாகா 


தொடுத்தல்‌, அவை ஒன்று பலவாகக்‌ ைக்கும்படி தொடுத்தல்‌ பல்வேறு 
உருவில்‌ வெளிப்படும்படி. தொடுத்தல்‌ ஆதிய தொடுக்குக்‌ இறன்‌ குறிக்கப்பட்‌ 
டு. 

தொடையை நீக்கி-தொடுக்குஞ்‌ சிறப்பொன்றே சிரிது; அதன்‌ பகுதிகளை 
யெல்லாம்‌ கழித்துவைத்து. எல்லையில்‌ செல்வம்‌ தீரா இசை--எவ்வளவு 
முறை அனுபவித்தாலும்‌ மீண்டும்‌ அனுபவிக்க வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
தோற்றுவிக்கும்‌ இன்னிசை. இத்தகைய இனிய இசை போன்று பமுதிலாத 
பல்லலங்காரப்‌ பண்பிற்று அம்பு. இராமபிரானது அம்பின்‌ ஓலி, நாணின்‌ 
ஒலி முதலிய ஓலிகளின்‌ சிறப்பைக்குறிக்கும்‌. செய்யுளின்‌ இன்னிசை கேட்ட” 
மாத்திரத்டிற்‌ பொருளை யுணர்த்துவது போன்று, அம்பின்‌ ஒலியும்‌ கேட்ட 
மாத்திர த்தில்‌ பகைவர்‌ அச்சத்‌ இனால்‌ உயிர்‌ நீங்கும்படி. செய்யவல்ல து. (யுத்த: 
180.) அன்றி இசை-புகழ்‌ என்றும்‌ அம்பிற்கு ஏற்றிக்‌ கூறலாம்‌. சொல்‌ 
லென, தொடையென, இசையெனப்‌ பழுதிலாத பல்லலங்காரப்‌ பண்பே 
காகுத்தன்‌ பகழீ(யின்‌ பண்பு)--கவியின்‌ செஞ்சொல்‌, பொருளமைப்‌ 
பாக்ய தொடை, அதனையுங்‌ கடந்து நின்ற ஓசை-இவை ஓவ்வொன்றும்‌ 
பொருள்‌ வளத்திற்கு இன்றியமையாவாய்ப்‌ பலப்பல அழகுடன்‌ விளங்கி 
நிற்பன: அதுபோலவே ஆற்றல்‌ வாய்நீத இராமபிரான்‌ நரணொலி செய்து 
தொடுக்கும்‌ அம்புகள்‌ பலநிறப்பட்ட, பழுதிலாத அழகுகளைத்‌ தமக்குரிய 
பண்பாகப்‌ பெற்று விளங்குவன. பழுதிலாத பண்பு; பல்லலங்காரப்பண்பு. 
பழுதிலாமை:-1. சொல்‌, தொடை, இசை முதலியன சந்தர்ப்பத்திற்கும்‌ 
வேறு இடங்களுக்கும்‌ உரிய பொருளைப்‌ புலப்படுத்தி நிற்றல்‌. 2. வீண்‌ 
போகாமை: பகைவரைக்‌ கொல்லுதல்‌ முதலிய காரியஞ்‌ செய்தல்லது 
மீளாமை. 

178. குலிசவேல்‌-—வச்ரெப்படை. மூவிலை வடிவு கொண்ட மந்திர 
வல்லமை யுடைய குலம்‌. வளை எஃகு--சக்கரப்படை. அந்தரம்‌ நீஸிது- 
வித்தியாசம்‌ மீக அதிகம்‌. அற்றா-ஆற்றாது, நோக்கடிற்பார்‌—] பார்க்க வல்லவர்‌. 

174.  ஒருங்கு--ஒருமிக்க, மூரி வெஞ்சிலையும்‌_- வலிமை பொருந்திய 
கொடிய வில்லும்‌. ஒப்பு உரைக்கலாவது வேறொரு பொருள்‌ இல்லை. வே தம்‌ 


யுத்த காண்டம்‌ 203 


ஓப்புவே நுரைக்க லாவ தொருபொரு ளில்லை வேதந்‌ 
தப்பின போது மன்னான்‌ தனுவுமிழ்‌ சரங்கள்‌ தப்பா. 13 
175 உம்பத்தி அயனே ஓக்கும்‌ ஓடும்போ தரியே ஓக்கும்‌ 
கற்பத்தின்‌ அரனே ஓக்கும்‌ பகைவரைக்‌ கலந்த காலைச்‌ 
சிற்பத்தின்‌ நம்மாற்‌ பேசச்‌ சிறியவோ என்னைத்‌ தீராத்‌ 
தற்பத்தைத்‌ துடைத்த தென்றாற்‌ பிறிதொரு சான்றும்‌ 
2 உண்டோ. 14 
176 குடக்கதோ குணக்க தேயோ கோணத்தின்‌ பால தேயோ 
தடத்தபேர்‌ உலகத்‌ தேயோ விசும்பதோ எங்குந்‌ தானோ 
வடக்கதோ தெற்க தோவென்‌ றுணர்ந்திலன்‌ மனிதன்‌ 
வல்வில்‌ 
இடத்ததோ வலத்த தோவென்‌ றுணர்ந்திலே னியானும்‌ 
இன்னும்‌. 15 
177 ஏற்றமொன்‌ நில்லை யென்ப தேழைமைம்‌ பால தன்றே 
ஆற்றல்சால்‌ கலுழ னேதான்‌ ஆற்றுமோ அமரி னாற்றல்‌ 
“காற்றையே மேற்கொண்‌ டானோ கனலையே சுடாவி னானோ 
கூற்றையே ஊர்கின்‌ முனோ குரங்சன்மேற்‌ கொண்டு 


நின்றான்‌. 16 
178 போயினித்‌ தெரிவ தென்னே பொறையினால்‌ உலகம்‌ 
போலும்‌ 


இலக்குத்‌ தவறமாட்டா. 

175. அவ்வம்புகள்‌ தோன்றும்‌ பொழுதே பிரமனைப்போன்று நான்கு 
முகங்களுடன்‌ வெளிப்படும்‌; போகும்பொழுது ஆயிரந்‌ தலைகளையுடைய இரு 
மாலைப்போன்று பலப்பல ௮ம்புகளாகக்‌ சத்து ஓடும்‌; பகைவரைச்‌ சேர்ந்த 
பொழுது உகாந்த கால உருத்திரனைப்‌ போன்று பட்டவுடன்‌ எஞ்சாமல்‌ 
அரிக்கும்‌. சிற்பம்‌--தொழில்‌ வல்லமை. தீராத்‌ தற்பம்‌--தீராத செருக்கு. 

176. அம்பு புறப்பட்டு வரும்‌ இசை இன்னதென்றாவறு, SNE த்‌ 
தகை இடமா வலமா என்றாவது இன்னும்‌ ப்பன்‌ a 
குணக்கு-கிழக்கு. கோணத்தின்‌ பால.த--முலத்‌ இசையின்‌ பாலது; ஈசானியம்‌. 

177. ஊர்தியாகிய அனுமனைப்‌ புகழ்கின்றான்‌. வாகன தில்‌ ஒரு 
பெருமை இல்லை என்று கூறுவது அறியாமையின்‌ ப்தி படிவது 
கலுழனும்‌ போர்க்களத்தில்‌ செயற்பால செயலையெல்லாம்‌ செய்து முடிப்‌ 
பானோ? அல்லன்‌. 

178. இனிப்போய்‌ அறியக்கூடியது யா தள து பொறுமைக்குப்‌ பூமியை 
ஓத்த, மூங்கல்‌ போன்ற தோளினையுடைய சதை இராகவனது மேனியை 


204 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


தீயெனக்‌ கொடிய வீரச்‌ சேவசச்‌ செய்கை சுண்டால்‌ 
நாயெனத்‌ தகுது மன்றே காமனும்‌ நாமு மெல்லாம்‌, 17 


179 வாசவன்‌ மாயன்‌ மற்றை மலருளோன்‌ மழுவாள்‌ அங்கை 
ஈசனென்‌ நினைய நன்மை இணிவரும்‌ இவரா ன்றி 
நாசம்வம்‌ துற்ற போது நல்லதோர்‌ பகையைப்‌ பெற்றேன்‌ 
பூரல்வண்‌ டுறையும்‌ தாராய்‌ இதுவிங்குப்‌ புகுந்த 

தென்றான்‌. 18 
180 முன்னுரைத்‌ தேனை வாளா முனிந்தனை முனியா உம்பி 
இன்னுரைப்‌ பொருளுங்‌ கேளாய்‌ ஏதுவுண்‌ டெனினும்‌ 
ஓராய்‌ 
தின்னுரைக்‌ குரைவே றுண்டோ நெருப்புரைத்‌ தாலு 
நீண்ட 
மின்னுரைத்‌ தாலும்‌ ஒவ்வா விளங்கொளி அலங்கல்‌ 
வேலாய்‌, 19 

181 உளைவன வெனினும்‌ மெய்ம்மை யூற்றவர்‌ முற்றும்‌ ஓர்ந்தார்‌ 

விளைவன சொன்ன போதுங்‌ கொள்கிலாய்‌ விடுதல்‌ 


கண்டாய்‌ 
ளை தரு சுற்றம்‌ வெற்றி கேண்மைநங்‌ கல்வி செல்வங்‌ 
களைவரு தானை யோடுங்‌ கழிவது காண்டி என்றுன்‌. 80 


கோக), அவன்‌ வீரச்‌ செயலையுங்‌ கண்டால்‌ காமனும்‌ நாமும்‌ நரயென்று 
சொல்லத்‌ தகுவோமன்றோ! மேனி அழடற்கு மன்மதனும்‌ வீரச்‌ செயலுக்கு 
நானும்‌ நாயெனத்‌ தகுவோம்‌. 


179. வரசவன்‌-இந்திரன்‌. மழு என்னும்‌ படையைக்‌ கையிலேகொண்ட 
ஈசன்‌. இனிவரும்‌-முன்பு என்னால்‌ வெல்லப்பட்ட இளிவரவினையுடைய, 


180. உம்பீ-வீடணன்‌. ஏது காரணம்‌. நின்னுரைக்கு உரை வேறுண்‌ 
ேர--நீ உரைப்பதற்கு மாறாக வேறு சொல்லும்‌ ஒருவர்‌ பேச முடியுமோ? 
அப்படிப்‌ பிடிவாதமாய்‌ நீ ஓழுயமையினாலன்றோ இக்கதி நேர்ந்தது; உரைத்‌ 
தாலும்‌--உரைகல்லில்‌ தேய்த்து ஒப்பிடுவது போல அனு ஒப்பிட்டுப்‌ பார்க்‌ 
கினும்‌, விளங்கொளி வேலையுடையவனே! வெற்றிமாலையை யுடையவனே? 
இவைகளெல்லாம்‌ இன்று ஒளியும்‌ அழகும்‌ இழக்துவிட்டனவன்றோ என்று 
சொல்லாமற்‌ சொல்லுகின்றான்‌. 


181. முற்றும்‌ ஓர்க்தார்‌- முழுவதும்‌ ஆராய்ந்தவர்‌, விளவன--நடக்‌ 
கப்‌ போவன. விடுதல்‌ கண்டாய்‌--அவற்றைக்‌ கைவிடுதலைச்‌ செய்தாம்‌. 


கூட்டமான சுற்றத்‌னர்‌. கேண்மை நண்பர்‌. களைவு அரு தானை--அழிக்க 
முடியாத சேனை, கழிவது மூல காசமடைவது, காண்டி காண்பாய்‌, 


யுத்த காண்டம்‌ 205 


62, கும்பகன்னனும்‌ வீபீடணனும்‌, 


மாலியவான்‌ இசாவணனுக்குக்‌ கூறியவற்றைக்‌ கேட்டுச்‌ 
கொண்டிருந்த மகோதரன்‌ என்னும்‌ மாயை வல்ல அரக்கன்‌ 
தாய்ப்பாட்டனைப்‌ பலவாறு இகழ்ர்‌, ஐ, அரக்கர்‌ கோனை கோக்க, 
“கும்பகன்னனை அனுப்புதி; அவனைக்காணவே பகைவர்‌ ஓடி 
யொளிப்பர்‌” என்னு கூறினான்‌. அஅ கேட்டு உள்ளம்‌ வேறு 
பட்ட இராவணன்‌ தன்‌ தம்பியை எழுப்பிக்‌ கொணருமாறு 
கட்டளையிட்டான்‌. கிங்கரர்‌ அரிதின்‌ முயன்று அவனை எழுப்பி, 
வழக்கப்படி நூற்றுக்கணக்கான சகடம்‌ அடிசிலும்‌ பல நூறு 
குடம்‌ கள்ளும்‌ பல எருமைக்‌ கடாக்களும்‌ அளிப்ப, அவன்‌ 
அவற்றையெல்லாம்‌ அயின்‌.று, தன்‌ ௮ண்ணனிடஞ்‌ சென்றான்‌. 
அண்ணனும்‌ அவனுக்கு மேலும்‌ பலவகையான உணவுகள்‌ 
அளித்து, நெற்றியில்‌ விர பட்டங்கட்டி, சந்தனம்‌ பூசி, கவசம்‌ 
பூட்டி, போர்க்கோலஞ்‌ செப்அவிட்டு, (போர்க்களஞ்சென்‌.று 
மானுடர்‌ இருவரையும்‌ உண்டு போனகத்தொழில்‌ முற்றுதி! 
என்றான்‌. நிகழ்ந்தவற்றையெல்லாம்‌ அறிந்த கும்பகன்னன்‌, 
இராமனை வெல்லுதல்‌ அரிது; சதையை விடுதலே நலம்‌,” என்று 
நன்மதி கூற, அரக்கன்‌ எடுத்த சீற்றத்தனாய்‌, உன்னை ஆலோ 
சனை கேட்க அழைக்கவில்லை; போர்க்கு உரிமை மாண்டனை; 
பிறங்கிய தசையும்‌ ஈறவும்‌ பெற்றனை; இரவும்‌ பகலும்‌ உறங்குதி 
போ? என்று உளையக்கூறிச்‌ தானே போர்க்களங்குறுக மாற்‌ 
பட்டான்‌. கும்பசுன்னன்‌ அவனைப்‌ பிழை பொணுக்குமானு 
வேண்டி., 'விதி பிடர்பிடி த்து உர்துன்ற அ; யான்‌ இறந்த பிறகா 
வ சதையை விட்டு வாழுதி: யான்‌ இதுவசையிற்‌ செய்த பிழை 
யெல்லாம்‌ பொறுத்தி: அற்றதாம்‌ முகத்தினில்‌ விழித்தல்‌ இனி: 
பெற்றனன்‌ விடை” எனப்‌ பெயர்ந்து சென்றான்‌. தவணக 
ஏவலாற்‌ பெரும்படை உடன்‌ செல்ல, தனக்காக உள்‌ அனுப்‌ 
பப்பட்ட மது மாமிசங்களை உண்டவண்ணம்‌ தேர்மீதிவர்க்‌து 
போர்க்களஞ்‌ சென்றான்‌. 

அங்ஙனம்‌ வருபவனைக்கண்ட இராமபிரான்‌ அவன்‌ 
செய்தியையெல்லாம்‌ விபீடணனாலதிந்து சுக்கிரீவன்‌ ஆலோ 
சனைப்படி அவ்‌ விபிடணனையே அவன்பால்‌ அதனுப்பினான்‌. 


206 கம்பர்‌ கவிதைக்‌ சோவை 


சென்றவன்‌ குன்‌ தமயனைக்கண்டு பேசிய வரலாறு இப்பகுதியிற்‌ 
1 றப்படுகின்ற து. 


இராவணன்‌ தம்பியர்‌ இருவருள்‌ விபீடணன்‌ தமயனுக்கு 
ஈன்மதி கூறி அவனைப்‌ பாதுகாக்க எல்லாவழியாலும்‌ முயன்று, 
அது கைகூடாமையால்‌, அரக்கன்‌ கடுஞ்‌ ஓற்றங்கொண்டு (போ? 
எனப்போர்‌,த, இசாமபிசானிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்து அவன்‌ 
வழி ஓழுகலாயினன்‌. கும்பகன்னனும்‌ கமயன்‌ மாட்டுள்ள 
அன்பினால்‌ இச்சகம்‌ பேசாது அவனுக்கு கன்மதி கூறினன்‌. 
அவன்‌ சிற்றங்கொண்டு உளைவன கூறினன்‌; எனினும்‌ விபீடணன்‌ 
செய்கு போலத்‌ தமயனைக்கைவிட மனமின்றி, உடன்‌ பிறப்‌ 
பென்னும்‌ பாசம்‌ வலித்திமுக்க தன்‌ செஞ்சோற்றுக்‌ கடன்‌ 
கழிப்பஅவே கனக்கு ஏற்றதென்று நினைந்‌. து, போர்க்களத்தில்‌, 
அன்புகொண்ட கமயனுக்காக உயிர்‌ விடத்‌ துணிர்சான்‌. இராவ 
ஊன்‌ தம்பியர்‌ இருவரும்‌ வேறு வெறு வழிகளை த்‌ கமயனளவில்‌ 
மேற்கொண்டனசாயினும்‌ அவரவர்‌ சிந்தனை நெறியின்படி. அவ 
சவர்‌ செய்தது சரியாகவே அமைந்த அ. இரு தம்பியரும்‌ தம்‌ 
கமயனளவிற்கொண்ட கொள்கை ஓவ்வோராற்றான்‌ அவரவர்க்கு 
இயைக்குதாயினும்‌, தம்மிருவரளவில்‌ அவர்‌ நிலைமை கடின 
மாயிற்று, 


விபிடணன்‌ தன்‌ இளையதமயனாயெ கும்பகன்னன்‌ உயிரைப்‌ 
பாதுகாக்க விரும்பி, தனக்குரிய யாவற்றையும்‌ அவனடியில்‌ 
இட்டு, அவனை இசாமபிசானோடு சேரும்படி இறைஞ்ச கின்றான்‌. 
கன்‌ தம்பி மீது பேரன்பு பூண்ட கும்பகன்னன்‌, ௮௮ தனக்கு 
அடுத்தது அன்று என்று மறுகீதுரைத, அவனை விரைவில்‌ 
இராமன்பால்‌ ஏஞும்படி கூறினான்‌. தமயன்மாட்டு உண்மை அன்பு) 
கடமையுணர்ச்சி, ஈன்றிமறவாமை, தம்பியின்‌ மாட்டுக்‌ கணிவுற்ற 
அன்பு கீதியுணர்ச்‌சி- இவற்றினால்‌ ஏற்பட்ட முரண்பாடுகளை யெல்‌ 
லாம்‌ ஒருவாறு இசைவித்கு, தன்‌ முழு ஆற்றலுங்கொண்டு வீரா 
வெசத்துடன்‌, தன்னை “கமெடி காள்‌ வளர்த்துப்‌ பின்னப்‌ 
போர்க்கோலஞ்‌ செய்து விட்ட? அண்ணனுக்கரகப்‌ பொருது 
தன்‌ கடமையை நிறைவேற்றத்‌ அணிந்தான்‌. ஆனால்‌, விபீடணன்‌ 
உயிரைப்‌ பாதுகாப்பதிற்‌ கண்ணுங்கருக்துமா யிருந்தான்‌. 
(பாடம்‌ : 68.) தன்னைப்போல அவனும்‌ மா ண்டொழியாமல்‌, 
சிறப்பாக வாழ்க்க, இறந்தவர்‌ யாவரும்‌ ௩௨ இிற்புகாவண்ணம்‌ 


யுத்த காண்டம்‌ 207 


நீர்க்கடன்‌ முதவியன செய்து நிறைவேற்ற வேண்டும்‌ என்று 
பெரிதும்‌ விரும்பினான்‌. இங்ஙனம்‌ தம்முள்‌ வேறுபட்டு நின்ற 
உடன்பிறந்தார்‌ இருவர்மாட்டும்‌ தன்‌ அன்பும்‌ கடமையும்‌ பிற 
மாது ஈடர் து கொண்டு தன்னுயிரை விடத்‌ திர்மானித்தான்‌. 
இத்தகைய இயல்புள்ள கும்பகன்னன அ சகோ க அன்பு, மான 
வீரம்‌, நிதியுணா்ச்சி முதலிய ஈலங்களெல்லாம்‌ விளங்க, இரு 
சகோ தரர்க்கிடையே ஈடைபெற்ற பேச்சு இப்பகுதியிற்‌ காணப்‌ 
படும்‌. பொங்கிவரும்‌ உணர்ச்சி வெள்ளம்‌ காவியலாற்‌ சொற்‌ 
பட்டுக்‌ திகழ்னெற இக்‌ கவிகளின்‌ இன்னோசையும்‌, பொரு 
ளமைப்பும்‌, சொல்லமைதியும்‌ யாவர்‌ பன த்தையும்‌ கவர்ந்து 
இன்பம்‌ பயப்பனவாம்‌. 


[தெ. ப:-கும்பகருணன்‌ வதைப்படலம்‌: 120-141, 14, 145-149, 151-168.] 


182 தந்திரக்‌ கடலை நீந்தித்‌ தன்பெரும்‌ பலத்தைச்‌ சார்ந்தான்‌ 
வெந்திற லவனுக்‌ கைய வீடணன்‌ விரைவின்‌ உன்பால்‌ 
வந்தனன்‌ என்னச்‌ சொன்னார்‌ வரம்பிலா உவகை கூரம்‌ 
சிந்தையாற்‌ களிக்கின்‌ மான்தன்‌ செறிகழல்‌ சென்னி 

சேர்த்தான்‌. 1 

183 முந்திவத்‌ திறைஞ்சி னானை மோந்துமார்‌ பழுந்தப்‌ புல்லி 
உய்ந்தனை ஒருவன்‌ போனாய்‌ எனமனம்‌ உவக்கின்‌ றேன்‌என்‌ 
சிந்தனை முழுதுஞ்‌ சிந்தத்‌ தெளிவிலார்‌ போல மீள 
வந்ததென்‌ தனியே என்றான்‌ மழையினீர்‌ வழங்கு 

கண்ணான்‌. 2 

184 அவயம்நீ பெற்ற வாறும்‌ அமரரும்‌ பெறு. லாற்றா 

உவயலோ கத்தி லுள்ள சிறப்புங்கேட்‌ டுவந்தே னுள்ளம்‌ 


182. தந்திரம்‌- சேனை. நீந்தி விரைவாகக்‌ கடந்து; “கடல்‌' என்பதற்‌ 
இயைய (நீந்தி! எனப்பட்டது. பலம்‌- அரக்கர்‌ சேனை: இன்றேல்‌ கும்பகன்‌ 
னன்‌: விபீடணன்‌ சிந்தனையை ஓட்டி வந்தது. வெந்நிறலவன்‌-கும்பகன்‌ 
னன்‌. சென்னி சேர்த்தான்‌ விழுந்து தலைவணங்கனான்‌. 

188. முந்தி முன்பக்கமாக. அழுந்தப்‌ புல்லீ-இறுகப்‌ புல்லி, கந்த 
எண்ணம்‌ முழுவ அம்‌ கவீழும்படு, வந்தது என்‌? அதுவும்‌ தனியே வந்தது 
என்‌? மழையின்‌ நீர்‌ வழங்கு கண்ணான்‌--கும்பக்னன்‌. 

184, உவய லோகம்‌--இரண்டு உலகம்‌. சவிஞர்‌--கல்லறிவாளர்‌. 
ஈவையிலை—குற்றமற்றவனாய 1. 


208 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கவிஞரின்‌ அறிவு மிக்காய்‌ காலன்வாய்க்‌ களிக்கின்‌ றேம்யரல்‌ 
நவையிலை வந்த தென்நீ அமுதுண்பாய்‌ நஞ்சுண்‌ பாயோ, 3 


185 குலத்தியல்‌ பழித்த தேனுங்‌ குமரமற்‌ நுன்னைக்‌ கொண்டே 
புலத்தியன்‌ மரபு மாயாப்‌ புண்ணியம்‌ பொருந்திற்‌ றென்ன 
வலத்தியல்‌ தோளை நோக்கி மகிழ்கின்றேன்‌ மன்ன வாயை 
உலர்த்தி திரிய வந்தாய்‌ உளைகின்ற துள்ளம்‌ அந்தோ, 4 


186 அறப்பெரும்‌ துணைவர்‌ தம்மை அபயமென்‌ றடைந்த 
நின்னைத்‌ 
துறப்பது அணியார்‌ தங்கள்‌ ஆருயிர்‌ துறந்த போதும்‌ 
இறப்பெனும்‌ பயத்தை விட்டாய்‌ இராமனென்‌ பானைப்‌ 
படட மத்திம 
பிறப்பெனும்‌ புன்மை தீர்ந்தாய்‌ நினைந்தென்கொல்‌ 
பெயர்ந்த வண்ணம்‌. 8 
187 அறமென நின்ற நம்பற்‌ கடிமைபெற்‌ றவன்‌ தனாலே 
மறமென நின்ற மூன்றும்‌ மருங்கற மாற்றி மற்றுந்‌ 
திறமென நின்ற தீமை இம்மையே தீர்ந்த செல்வ 
பிறர்மனை நோக்கு வேமை உறவெனப்‌ பெறுதி போலாம்‌, 6 


188 நீதியும்‌ தருமம்‌ நின்ற நிலைமையும்‌ புலமை தானும்‌ 
ஆதியங்‌ கடவு ளாலே அருந்தவம்‌ ஆற்றிப்‌ பெற்றாய்‌ 
வேதியர்‌ தேவன்‌ சொல்லால்‌ விளீவிலா ஆயுப்‌ பெற்றாய்‌ 
சாதியின்‌ புன்மை இன்னுந்‌ தவீர்ந்திலை போலும்‌ தக்கோர்‌. 
ள்‌ 


185. குலத்தியல்பு அழிந்ததேறும்‌--இராவணன்‌ இச்செயலால்‌, மற்று 
வினைமாற்று. வலம்‌-வெற்றி. வாயை உலர்த்இனை-கவலையாலும்‌ அச்சத்‌ 
தாலும்‌ நாவுலரும்படி செய்திட்டாய்‌. 


186. அறக்கடவுளுக்குப்‌ பெரிய தொரு தஅணையாயவர்‌. புன்மை 
இழிவு. நினைந்து எதை நினைந்து. பெயர்ந்த வண்ணம்‌ என்கொல்‌_—அவரை 
விட்டு வரும்படியாக என்ன நேர்ந்தது? 


157. கம்பன்‌-—பெருமான்‌; இராமபிரான்‌. பாவத்திற்குக்‌ காரணம்‌ 
எனப்பட்ட அறியாமை, இரிபுணர்ச்ச, ஐயுணர்வு ஆயே மூன்றையும்‌ இருந்த 
இடந்தெரியாமற்‌ போக்கி. திறம்‌--வலிமை. 

188. நீதியும்‌ தருமத்தின்‌ கண்ணே உறுதியாக நிற்கும்‌ நிலைமையும்‌. 
புலமை ஈல்லறிவு. ஆயு--ஆயுள்‌. புன்மை--இழிவு, 


யுத்த காண்டம்‌ 909 


189 ஏற்றிய வில்லோ னியார்க்கு மிறையவன்‌ இராமன்‌ 
நின்றான்‌ 
மாற்றருந்‌ தம்பி நின்றான்‌ மற்றையோர்‌ முற்றும்‌ நின்றார்‌ 
கூற்றமும்‌ நின்றது எம்மைக்‌ கொல்லிய விதியும்‌ நின்ற 
தோற்றளம்‌ பக்கல்‌ ஐய எவ்வலி தொலைய வந்தாய்‌, 8 


190 ஐயநீ அயோத்தி வேந்தற்‌ கடைக்கல மாக ஆங்கே 
உய்லெை என்னின்‌ மற்றிவ்‌ வரக்கரா யுள்ளோ மெல்லாம்‌ 
மொய்கணை மாரி யாலே இறந்துபாழ்‌ முழுதும்‌ பட்டாற்‌ 
கையினால்‌ எண்ணீர்‌ நல்கிக்‌ கடன்கழிப்‌ பாரைக்‌ காட்டாய்‌. 


191 வருவதும்‌ இலங்கை மூதூர்ப்‌ புலையெலாம்‌ மாண்ட பின்னைத்‌ 
திருவுறை மார்ப னோடும்‌ புகுந்தபின்‌ என்றுந்‌ தீராப்‌ 
பொருவருஞ்‌ செல்வந்‌ துய்க்கப்‌ போதுஇ விரைவின்‌ 

என்றான்‌ 
கருமமுண்‌ டுரைப்ப தென்றான்‌ உரையெனக்‌ கழற 
அுற்றான்‌. 40 

192 இருளுறு சிந்தை யேற்கும்‌ இன்னருள்‌ சுரந்த வீரன்‌ 
அருளுநீ சேரின்‌ ஒன்றோ அவயமும்‌ அளிக்கும்‌ அன்றி 
மருளுறு பிறவி நோய்க்கு மருந்துமாம்‌ மாறிச்‌ செல்லும்‌ 
உருளுறு சகட வாழ்க்கை யொழித்துவீ டளிக்கு மன்றே.11 


193 எனக்கவன்‌ தந்த செல்வத்‌ இலங்கையும்‌ அரசு மெல்லாம்‌ 
நினக்குநான்‌ தருவன்‌ தந்துன்‌ ஏவலின்‌ எளிதில்‌ நிற்பன்‌ 
உனக்கிதின்‌ உறுதி யில்லை உத்தம உன்பின்‌ வந்தேன்‌ 
மனக்குநோய்‌ துடைத்து வந்த மரயையும்‌ விளக்கி 

வாழ்தி. 12 


189. ஏற்றிய வில்லோன்‌--நாணே ற்றிய வில்லையுடையவனாய்‌, தம்பீ 
இலக்குவன்‌. ஏனைய வானர வீரர்‌ முழுவதும்‌ நின்றார்‌. 

190. மொய்‌ கணை மாரீ--நெருங்கய அம்பு மழை. இறந்து முழுவதும்‌ 
பாழ்பட்டால்‌--இறர்‌.து இலங்கை முழுவதும்‌ பாழ்பட்டால்‌. என்‌ நீர்‌ நல்‌ 
எள்ளுக்‌ தண்ணீரும்‌ கொடுத்து. 

191. இலங்கை மூதூருக்கு நீ வரவேண்டிய காலம்‌ இழிவுள்ள அரக்க 
ரெல்லாம்‌ மாண்டபீன்பு; அப்பொழுதும்‌ இராமபீரானோடும்‌ புகுவது; அப்‌ 
படிப்‌ புகுந்தபின்பு செல்வர்‌ அய்க்கும்‌ பொருட்டு வீரைவில்‌ செல்லுதி, 

192. இருள்‌--அஞ்ஞானம்‌. மருள்‌-—அஞ்ஞானம்‌. உருளுன்ற சகடம்‌. 


199, மனக்கு கோய்‌--மனத்தின்௧ண்‌ உள்ள வருத்தம்‌. மரபு முலம்‌. 


21 


210 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


194 போநலோ அரிது போனாற்‌ புகலிடம்‌ இல்லை வல்லே 
சாதலோ சரதம்‌ நீதி அறத்நதொடுந்‌ தழுவி நின்றாய்‌ 
ஆதலால்‌ உளதாம்‌ ஆவி அனாயமே உகுத்தென்‌ ஐய 
வேருநான்‌ மரபுக்‌ கேற்ற ஒழுக்கமே பிடிக்க வேண்டும்‌, 13 


705 தீயவை செய்வா ராகிற்‌ சிறந்தவர்‌ பிறந்த உற்றார்‌ 
காயவை தந்தை மாசென்‌ றுணர்வரோ தருமம்‌ பார்ப்பார்‌ 
நீயலை அறிதி யன்றே நினக்குநான்‌ உரைப்ப தென்னே 
தரயவை துணிந்த போது பழிவந்து தொடர்வ துண்டோ. 
14 
196 தீவினை ஒருவன்‌ செய்ய அவனொடுந்‌ நீங்கிலாதார்‌ 
6 ஒரு il ஞ்‌ ணட ்‌ 
வீவினை யுறுதல்‌ ஐய மேன்மையோ கீழ்மை தானோ 
ஆய்வினை யுடைய யன்றே அறத்தினை நோக்கி ஈன்ற 
காய்வினை செய்ய வன்றோ கொன்றனன்‌ தவத்தின்‌ 
மிக்கான்‌. 15 


197 உடலிடைத்‌ தோன்றிற்‌ றொன்றை அறுத்ததன்‌ உதிர 
மூற்றிச்‌ 
௬டலுலச்‌ சுட்டு வேறோர்‌ மருந்தினால்‌ துயரந்‌ இர்வர்‌ 
கடலிடைக்‌ கோட்டந்‌ தேய்த்துக்‌ கழிவது கரும மன்றால்‌ 
மடலுடை அலங்கன்‌ மார்ப மதியுடை யவர்க்கு மன்னோ. 16 


194. இதுமுதல்‌ இராவணனைக்‌ கைவிடுதல்‌ பிழையன்று என்று கூறு 
சன்றான்‌. போதல்‌--உயிர்தப்பி மீளுதல்‌. வல்லே- விரைவாக, சரதம்‌-— நிச்ச 
யம்‌. உளதாம்‌ ஆவி அனாயமே உகுத்து என்‌--உள்ளதாகிய உயிரை அநியாய 
மாய்ச்‌ சிதறி என்ன பயன்‌? அதனால்‌ உன்‌ தமயனுக்காவது ஏ தும்‌ நன்மை 
வருமாஃ மரபு--முறைமை. பிடிக்கவேண்டும்‌--கைப்பற்த வேண்டும்‌. 


195. தாயவை--தரயா௰ய ௮(வ்‌)வை. அவ்வை-—ஒளவை. உணர்வரோ- 
அக சா அய! தூயவை அுிந்தபோது-- தூய்மையான கருமங்களை 
மனத்துணிவுடன்‌ செய்தபோது. 


190. வீவிளை உறுதல்‌--அழிவினை யடைதல்‌; இறந்து படல்‌. வீவு-- 


மரணம்‌. தாய்‌ விளை செய்யவன்றோ-பெற்ற தாய்‌ ட்ட செய்ததனாலன்றோ? 
தவத்தின்‌ மிக்கான்‌ பரசுராமன்‌. 


197. ஒன்றை--ஒரு கழலையாய கட்டியை. உதிரம்‌ னத்தை 
யற்ற உதிரத்தை அப்புறப்படுத்தி. சுடல்‌ உறச்‌ சுட்டுகார மருந்தி 
னத்‌ சட்டு. கோட்டம்‌ ஒரு வாசனைப்‌ பொருள்‌. மடல்‌-இதழ்‌, மதியை 
யுடையவர்க்குக்‌ கரும மன்று. 


யுத்த காண்டம்‌ 211 


198 காக்கலாம்‌ தம்முன்‌ தன்னை எனினது கண்ட இல்லை. 
ஆக்கலா மறத்தை வேறே என்னினும்‌ ஆவ தில்லைத்‌ 
தீக்கெலாங்‌ கொண்ட தேவர்‌ சிரிக்கலாஞ்‌ செருவி லாவி 
போக்கலாம்‌ புகலாம்‌ பின்னை தரகன்றிப்‌ பொருந்திற்‌ 

றுண்டோ. 17 


199 மறங்கிளர்‌ உலகை வென்று வாழ்ந்திலை மண்ணின்‌ மேலா 
இறங்கினை இன்று காறும்‌ இளமையும்‌ வறிதே ஏக 
உறங்கினை என்ப தல்லால்‌ உற்றதொன்‌ றுளதோ என்‌ நீ 
அறங்கெட உயிரை நீத்து மேற்கொள்வான்‌ அமைந்த 

தையா, 18 


200 திருமறு மார்பன்‌ நல்க அனந்தருந்‌ தீர்ந்து செல்வப்‌ 
பெருமையும்‌ எய்தி வாழ்தி ஈறிலா நாளும்‌ பெற்றாய்‌ 
ஒருமையே அரசு செய்வாய்‌ உரிமையும்‌ உளதே ஒன்றும்‌ 
அருமையும்‌ இவற்றி னில்லைக்‌ காலமும்‌ அடுத்த தையா, 19 


201 தேவர்க்குந்‌ தேவன்‌ நல்க இலங்கையிற்‌ செல்வம்‌ பெற்றால்‌ 
யாவர்க்குஞ்‌ சிறியை யல்லை யாருனை நலியும்‌ ஈட்டார்‌ 
மூவர்க்குந்‌ தலைவ ரான மூர்த்தியார்‌ அறத்தை முற்றுங்‌ 


காவற்குப்‌ புகுந்து நின்றார்‌ காகுத்த வேடங்‌ காட்டி. 20 


198. அதுகண்டதில்லை--அது செய்யும்‌ வழியைக்‌ கண்டதில்லை. ஆக்க 
லாம்‌ மறத்தை வேறே என்னினும்‌: மறத்தை வெறுக்கலாம்‌ என்னினும்‌-- 
அவனுடைய பாவத்தைப்‌ போக்கலாம்‌ என்றாலும்‌. ஆவதில்லை--௮.து ஆகுங்‌ 
காரிய மன்று, தக்கு-இக்கு என்பது நீண்டது. கொண்ட கைப்பற்றிக்‌ - 
கொண்ட. புகலாம்‌ பின்னை நரகு: அன்றிப்‌ பொருந்தஇிற்‌ றுண்டோ--இ.து 
வன்றி நடைபெறற்பாலது வேறு ஏதேனும்‌ இருக்கின்றதோ! இல்லை. 


199. மறம்‌ களர்‌ உலகு-வீரம்‌ விளங்குகின்ற வானுலகு. ப 
மேலா இறங்னை- பூமியில்‌ இறங்கி வந்து. உற்றது ர்க பகத்‌ 
ஓன்று, நீ அறங்கெடும்படி. உயிரை நீத்து மேற்‌ இடப்‌ பக தது என்‌. 
ஒன்றுமில்லை. ஆதலால்‌ அறங்கெடும்படி உயிரை விடல்‌ வேண்டாம்‌. 


அனந்தர்‌--நித்திரை. திர்க்து_ நீங்‌, 


200. ஈல்௧- அருள்‌ செய்ய. ்‌ 
இவற்றில்‌ ஒன்றும்‌ அருமையில்லை, 


ஏக சக்கரவர்த்தியாக அரசு புரிவாய்‌. 
அதற்குரிய காலமும்‌ வந்துவிட்டது. 


201. தேவர்க்குக்‌ தேவன்‌-—அமரர்கள்‌ அதிப; இராமன்‌. ஈட்டார்‌- 


வலிமையுடையவர்‌. காவற்கு-காத்தற்கு. 


212 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


202 முனீவருங்‌ கருணை வைப்பர்‌ மூன்றுல கத்துத்‌ தோன்றி 
இனிவரும்‌ பகையும்‌ இல்லை ஈறுண்டென்‌ நிரங்க வேண்டா 
துனிவருஞ்‌ செருந ரான தேவரே துணைவ ராவார்‌ 
கனிவருங்‌ காலத்‌ தைய பூக்கொய்யக்‌ கருத லாமோ, 81 


208 வேதநா யகனே உன்னைக்‌ கருணையால்‌ வேண்டி விட்டான்‌ 
காதலால்‌ என்மேல்‌ வைத்த கருணையால்‌ கருமம்‌ ஈதே 
ஆதலால்‌ அவனைக்‌ காண அறத்தொடுந்‌ திறம்பா தைய 
போதுவாய்‌ நீயே என்னப்‌ பொன்னடி. 'இசண்டும்‌ 

பூண்டான்‌. 22 
204 தும்பியந்‌ தொடையன்‌ மாலைச்‌ சுடர்முடி படியில்‌ தோயம்‌ 
பம்புபொற்‌ கழல்கள்‌ கையாற்‌ பற்றினன்‌ புலம்பும்‌ . 
பொற்றோள்‌ 
நம்பியை எடுத்து மார்பில்‌ தழுவினன்‌ தறுக ஹாழ்‌ 
வெம்புணீர்‌ சொரிய நின்றான்‌ இனையன விளம்ப லுற்றான்‌. 
28. 
205 நீர்க்கோல வாழ்வை நச்சி தெடிதுநாள்‌ வளர்த்துப்‌ 
பின்னைப்‌ 
போர்க்கோலஞ்‌ செய்து விட்டாற்‌ குயிர்கொடா தங்குப்‌ 
போகேன்‌ 
தார்க்கோல மேனி மைந்த என்துயர்‌ தவிர்த்தி யாயின்‌ 
கார்க்கோல மேணி யானைக்‌ கூடுதி கடிதின்‌ என்றான்‌. 24 


206 மலரின்‌ மேல்‌ இருந்த வள்ளல்‌ வழுவிலா வரத்தினால்‌ நீ 


உலைவிலாத்‌ தருமம்‌ பூண்டாய்‌ உலகுள தனையும்‌ உள்ளாய்‌ 


202. ஈறு--மரணம்‌, துனிவரும்‌ செருகர்‌--மாறுபட்ட பகைஞர்‌. கனி 
பகல வக அவ்வல்‌ அம்‌ பெற்று வாழும்‌ காலத்து வீணே 
உயிர்‌ அறக்கலாமோ! 

203. அறத்தொடுக்‌ இறம்பாது ஐய--இடைப்பிறவரல்‌, பூண்டான்‌ 
சிரமேற்‌ பூண்டான்‌. 

204. தம்பி வண்டுகள்‌. தொடையல்‌ மாலை--தொடுக்கப்பட்ட மாலை, 
படி- பூமி. பம்பு பரவிய. பற்றினன்‌]— பற்றி, தறுகனூடு-கொடும்‌ பார்வை 
யுடைய கண்கனிலூடே. வெம்புண்‌ நீர்‌_-வெப்பமான உதர நீர்‌, 

205. நீரிலே தோன்றும்‌ குமிழி முதலிய கோலங்களைப்‌ போன்‌.று 
.றி உடனே மறையும்‌ வாழ்வு. ஈச்ச விரும்பி, போர்க்கோலஞ்‌ செய்து 
விட்டவன்‌ -இராவணன்‌. அங்கு-இராமபிரானிடம்‌. கோல மேணீ--௮ழூய 


யுத்‌க காண்டம்‌ 213 


தலைவன்‌ நீ உலகுக்‌ கெல்லாம்‌ உனக்கது தக்க தேயால்‌ 
புலையுறு மரண மெய்தல்‌ எனக்கது புகழ தேயால்‌. 2 


207 கருத்திலா இறைவன்‌ தீமை கருதினால்‌: அதனைக்‌ காத்துத்‌ 
திருத்தலா மாகி னன்றே திருத்தலாம்‌ தீரா தாகிற்‌ 
பொருத்துறு பொருளுண்‌ டாமோ பொருதொழிற்‌ குரிய ராகி 
ஒருத்தரின்‌ முன்னஞ்‌ சாதல்‌ உண்டவர்க்‌ குரிய தம்மா. 20 


208 தம்பியர்‌ தொடையல்‌ வீரன்‌ ௬டுகணை துரப்பச்‌ சற்றும்‌ 
வெம்புவெஞ்‌ சேனை யோடும்‌ வேறுள கினைஞ ரோடும்‌ 
உம்பரும்‌ பிறரும்‌ போற்ற ஒருவன்மா வுலகை ஆண்டு 
தம்பிய ரின்றி மாண்டு கிடப்பனோ தமையன்‌ மண்மேல்‌, 27 


209 அணையின்றி அயர்ந்த வென்றி 

அஞ்சினார்‌ நகைசெய்‌ தார்க்கப்‌ 
பிணையொன்று கண்ணாள்‌ பங்கன்‌ ்‌ 

பெருங்கிறி நெருங்கப்‌ பேர்த்த 
பணையொன்று திரள்தோள்‌ கால 

பாசத்தாற்‌ பிணிப்பக்‌ கூசித்‌ 
துணையின்றிச்‌ சேறல்‌ நன்றோ 

தோற்றுள கூற்றின்‌ சூழல்‌. 28 


.210 செம்பிட்டுச்‌ செய்த இஞ்சித்‌ திருநகர்ச்‌ செல்வந்‌ தேறி 
வம்பிட்ட தெரியல்‌ எம்முன்‌ உயிர்கொண்ட பகையை ஸி 
வாழ்த்தி 

206. மலரின்மேல்‌ இருந்த வள்ளல்‌--பிரமன்‌, உலைவ-—அழிவு. புலை 
உறு-—இழிவு பொருந்திய, 

207. கருத்து_-ஆலோசனை. தீராதாயின்‌--இருத்துதல்‌ கூடாதாயின்‌. 
பொருத்துறு பொருள்‌--வேறு பொருந்தக்கூடிய ஈன்மை. நாம்‌ சாதலைவீட 
அடையத்தகும்‌ பொருளும்‌ உளதோ? 

208. தரப்ப செலுத்த. ஒருவனான (என்‌) தமயன்‌. 

209. ௮ணை--தடை. வென்றி அஞ்சினர்‌-தேவர்‌ முதலானோர்‌. பினை 
ஒன்று கண்-மான்பீணை போன்ற கண்‌. பணை ஒன்று மூங்கிலை ஓத்த. ல்லி 
அச்சங்கொண்டு, குழல்‌-இடம்‌. யமனுடைய உலகுக்குத்‌ தம்பி.பாகிய 
அணையின்‌ நிச்‌ செல்லுதல்‌ நன்றோ? அன்று. 

210. செம்பு இட்டுச்‌ செய்த இஞ்சி செம்பைக்கொண்டு கட்டப்‌ 
பட்ட மதில்‌. செல்வம்‌ தே நி செல்வத்தைப்‌ பெரிதாக மதித்து. ப இட்ட 
தெரியல்‌- வாசனை பொருந்திய மாலை. எம்‌ முன்‌-என்‌ தமயன்‌. அம்பு இட்டுத்‌ 


214 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


அம்பிட்டுத்‌ துன்னங்‌ கொண்ட புண்ணுடை நெஞ்சோடு 
ஓய 


கும்பிட்டு வாழ்‌ லேனியான்‌ கூற்றையும்‌ ஆடல்‌ 
கொண்டேன்‌. 29 
211 அனுமனை வாலி சேயை அருக்கன்சேய்‌ தன்னை அம்பொன்‌ 
கணுவுடை. யவரை வேழோர்‌ நீலனைச்‌ சாம்பன்‌ தன்னைக்‌ 
கனிநொடர்‌ குரங்கின்‌ சேனைக்‌ கடலையுங்‌ கடந்து மூடும்‌ 
பணிதுடைத்‌ நுலகஞ்‌ சுற்றுங்‌ கதிரெனத்‌ இரிவன்‌ எக்க 
212 ஆலங்கண்‌ டஞ்சி யோடும்‌ ௮மரர்போல்‌ அரிக ளோடச்‌ 
ரூலங்கொண்‌ டோடி வேலை தொடர்வதோர்‌ தோற்றத்‌ 
தோன்ற 
நீலங்கொள்‌ கடலு மோடக்‌ காலொடு நெருப்பு மோடக்‌ 
காலங்கொண்‌ டுலகு மோடக்‌ கறங்கெனத்‌ திரிவன்‌ காண்டி. 
31 
213 செருவிடை அஞ்சார்‌ வந்தென்‌ கண்ணெதிர்‌ சேர்வ ரேலக்‌ 
கருவரை கனகக்‌ குன்றம்‌ என்னலாங்‌ காட்சி தந்த 
இருவரும்‌ நிற்க மற்றிங்‌ கியாருளர்‌ அவரை யெல்லாம்‌ 
ஒருவருந்‌ திரிய வொட்டேன்‌ உயிர்சுமந்‌ துலகின்‌ என்றான்‌. 
32 
214. மாழ்க்கற்பா யல்லை என்செரல்‌ தலைக்கொளத்‌ தக்க தென்று 
கேட்‌கிற்பா யாகன்‌ எய்தி அவரொடுங்‌ கெழீஇய நட்பை 


அன்னம்‌ கொண்ட புண்ணுடை நெஞ்சோடு-அம்பிலை உள்ளேயே இட்டு 
வைத்து மேலே மட்டும்‌ தையலிட்ட புண்ணைக்கொண்ட நெஞ்சோடு; தமயன்‌ 
இறந்தமை அம்பு இட்டமை: அதன்‌ பயனாக அரசு பெற்றமை அப்புண்ணுக்‌ 
குச்‌ செய்த தையல்‌. கூற்றையும்‌ ஆடல்‌ கொண்டேன்‌ யமன.து வலிமையை 
யும்‌ அடக்கிய யான்‌. 


211. வேறோர்‌ நிலனை-வேறாகக்‌ கருதப்படும்‌ நீலனை. கடந்து--வென்று. 


212. அரிகள்‌-குரங்குகள்‌. வேலை தொடர்வதோர்‌ தோற்றம்‌ தோன்ற 
கடல்‌ பொங்கி அவர்களைத்‌ துரத்திச்‌ செல்லுகின்றது போன்ற தோற்ற 
முண்டாக, கடலும்‌ தன்‌ இருப்பிடம்‌ பெயர, காற்றும்‌ நெருப்பும்‌ தம்‌ நிலை 
தஇிரிக்து மேற்செல்ல, உகாந்த காலம்‌ வந்துவிட்டதென்று ௮ஞ்சியோடும்படி. 
காற்றாடி போலத்‌ திரிவேன்‌; அதனை நீ காண்பாய்‌. 


> 


218. கரியவரையும்‌ பொன்‌ குன்றமும்‌ என்று சொல்லும்படி தோற்ற 
மஸீத்த இராமலக்குமணர்‌. 


யுத்த காண்டம்‌ 215 


வேட்கிற்பாய்‌ இனியோரம்‌ மாற்றம்‌ விளம்பினால்‌ வினை வண்‌ 
ப்‌ ன்‌ தா 
சூழ்க்கிற்பா யல்லை யாரும்‌ கொழறிற்பாய்‌ என்னம்‌ 
சொன்னான்‌. 3 
215 போதுநீ ஐய பின்னைப்‌ பொன்‌ றினார்க்‌ கெல்லாம்‌ நின்ற 
வேதியர்‌ தேவன்‌ தன்னை வேண்டினை பெற்று மெய்ம்மை 
ஆதிநூன்‌ மரபி னாலே கடன்களும்‌ ஆற்றி ஏற்ற 
மாதுயர்‌ நரகம்‌ நண்ணா வண்ணமுங்‌ காத்தி மன்னோ. 34 


216 ஆகுவ தாகுங்‌ காலத்‌ தழிவதும்‌ அழிந்து சிந்திப்‌ 
போகுவ நயலே நின்று போற்றினும்‌ போதல்‌ செய்யும்‌ 
சேகற உணர்ந்தோர்‌ நின்னி லியாருளர்‌ வருத்தஞ்‌ செய்யாது 
ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை என்று முள்ளாய்‌. 35 


217 என்றவன்‌ தன்னை மீட்டும்‌ எடுத்துமார்‌ பிறுகப்‌ புல்லி 
நின்றுநின்‌ நிரங்கி ஏங்கி நிறைகணால்‌ நெடிது நோக்‌ 
இன்றொடுத்‌ தவிர்ந்த தன்றே உடன்பிறப்‌ பென்ப தென்றான்‌ 
வென்றிவெந்‌ திறலி னானும்‌ அவனடித்‌ தலத்து 

வீழ்ந்தான்‌. 36 

218 வணங்கினான்‌ வணங்கிக்‌ கண்ணும்‌ வதனமும்‌ மனமும்‌ 

வாயும்‌ 


உணங்கினான்‌ உயிரோ டி. யாக்கை ஐடுங்கினான்‌ உரைசெய்‌ 
தின்னும்‌ 


214. கெழீஇய--பொருந்திய, வேட்கிற்பாய்‌]விரும்புவாய்‌, இன்னும்‌ 
சில வார்த்தைகள்‌ சொன்னால்‌ பயன்விளையுமென்று ஆலோசியாதே. 

915. பின்னை பின்பு; முஃவில்‌. பொன்றினர்‌-இறந்தவர்‌, வேண்‌ 
டினை பெற்று--௮னுமதி வேண்டிப்பெற்று. கடன்கள்‌--இறந்தவர்க்குச்‌ செய்‌ 
யும்‌ நீர்க்கடன்‌ முதலியன. ஏ.ற்ற--பெறகின்ற. 

216. ஆவது ஆஇயே தீரும்‌, போவது போய்க்கழியும்‌. ல்‌ ன்‌, று 
போற்றினும்‌ பக்கத்திலே நின்று பாதுகாத்தாலும்‌. (திருக்குறள்‌: 87 7 
சேகு அற-குற்றமற. வருத்தஞ்‌ செய்யாது... பனாவரு, ,ததங்‌ கொள்ளாமல்‌: 
எனக்கு மனத்துன்பஞ்‌ செய்யாது: இரங்கலை--வருர்‌, தாதே. 

917. என்று-என்று சொல்லி, நிறைகணால்‌--நீர்‌ சிறைக்கு பி்‌ 
நெடி. து-ெடு நேரம்‌. தவிர்க்ததன்‌ே ற போயிற்றன்றோ! உடன்‌ பிறப்பு 
உடன்பிறப்பாதிய தொடர்பு. 

918. உணங்கினான்‌ - உலர்ந்தான்‌. பீணங்கிறால்‌-- பிணங்குவதனுல்‌. 
குணங்களா அயர்ந்தான்‌ _கும்பகன்னன்‌. 


216 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ரிணங்கினால்‌ ஆவதில்லைப்‌ பெயர்வதென்‌ றெழுந்து 
போந்தான்‌ 
குணங்களால்‌ உயர்ந்தான்‌ சேனைக்‌ கடலெலாங்‌ கரங்கள்‌ 
கூப்ப, 87 
219 கள்ள நீர்‌ வாழ்க்கை யோமைக்‌ கைவிட்டுக்‌ காலும்‌ 
விட்டான்‌ 
பிள்ளமை துறந்தான்‌ என்னப்‌ பேதுறு நிலையனாக 
வெள்ள நீர்‌ வேலை நன்னில்‌ வீழ்ந்தநீர்‌ வீழ வெங்கண்‌ 
உள்ளீர்‌ எல்லாம்‌ மாறி உதிர நீர்‌ ஒழுக நின்றான்‌. 28 


210. கைவிட்டுக்‌ காலும்‌ விட்டான்‌ பற்றிய காலிற்‌ பூட்டிய கையை 
விட்டான்‌; காலையும்‌ விட்டான்‌. அப்பொழுதே எங்களைக்‌ கைவிட்டான்‌; 
அப்படித்‌ அறந்தபொழுதே மரபின்‌ தன்மையையும்‌ விட்டவனானான்‌. பிள்ளை 
மை- குழந்தைத்‌ தன்மை. பேதுறு நிலையனா-கலங்ெ மனத்தனாடி. வீழ்ந்த 
மீர்‌- ஆற்று மீர்‌ போன்று ஒழுயெ கண்ணீர்‌, வீழ அற்றுப்போக. உதிர நீர்‌ 
ஒழுக நின்றான்‌--இரத்தம்‌ ஓழுகும்படி நின்றான்‌. முந்திய கண்ணீர்‌ வெள்ள 
மாகிய கடலில்‌ ஆறுபோற்‌ கண்ணீர்‌ பாய, அஃது அற்றுப்‌ போனபின்‌ 

ரமே கண்ணீராக ஒழுகும்படி. நின்றான்‌. . 


உதி 
1 


09. கும்பகன்னன்‌ வரங்கொண்டு உயிரிழத்தல்‌. 


கும்பகன்னன்‌ பொர்க்களஞ்சென்று, அனுமன்‌, இலக்கு 
வன்‌, சுக்கிரீவன்‌ முதலியோருடன்‌ கடும்போர்‌ புரிந்து ஈற்றில்‌ 
இராமபிரானுடன்‌ வீரப்போர்‌ புரியலுற்றான்‌. சுக்கிரிவனால்‌ 
மூக்கும்‌ காஅமிழந்க கும்பகன்னன்‌ இசாமபிசானுடன்‌ செய்த 
போரில்‌ சேனைகளை யிழந்து, கவசமும்‌ இழந்து, வாளெடுத்த 
சையிமுந்‌ ௮, மற்றைக்‌ கையையும்‌ இழந்‌, கால்களையும்‌ ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாக இழந்தான்‌. அந்நிலையிலும்‌ விரங்‌ குன்றாத கும்ப 
கன்னன்‌ ஒரு மலையை வாயினால்‌ ஒடித்தெறிந்து போரிட்டான்‌; 
௮ கண்டு வியப்புற்ற இராமபிரானும்‌ கைவிதிர்த்தான்‌. அர்‌ 
நிலையில்‌ *இனிப்போர்செய்ய வழியில்லை; மையல்கோய்‌ கொண்ட 
இராவணன்‌ மடிவதும்‌ உஅதி: வரம்பின்றி வா ழ்வானுக்கு இனி 
உய்யுமாறு ௮ரிது' எனத்‌ தன்‌ உள்ளத்தின்‌ உணர்ந்து ஓப்பில்‌ 
லாத்‌ அயசமடைந்தான்‌. அந்த நிலையில்‌ அவன்‌ இராமபிரானை 
நொக்திக்‌ கூறியதை இப்பகுதியிற்‌ காணலாம்‌. 


யுத்த காண்டம்‌ 217 


இப்‌ பாடல்களிலிருர்து கும்பகன்னன்‌ தன்‌ தம்மியிடங்‌ 
கொண்டிருந்த பேரன்பு எத்தசையகென்பது தெள்ளிதின்‌ 
விளங்கும்‌. இராவணனது உயிரைப்‌ பாதுகாத்தற்குச்‌ தன்னா 
லான மட்டும்‌ முயன்று இறுதிவரை அளக்கமின்றிப்‌ போர்‌ 
புரிக் தான்‌. அண்ணனுக்குரிய கடமையை ஆற்றியமின்‌ அவன்‌ 
உய்ய இடமில்லை என்பதைத்‌ தெள்ளிதினுணர்ர்கநிலையில்‌, அவனை 
முற்றும்‌ மறந்‌ தவனாக, அவனால்‌ தன்‌ அருமைத்‌ அம்பிக்கு நேரக்‌ 
கூடிய ஆபத்தை விலக்கும்‌ பொருட்டு, அன்னவனை இசாமபிசா 
னிடம்‌ அடைக்கலப்படுத்தி, *உம்பியைக்கான்‌ உன்னைத்தான்‌ 
அனுமனைத்தான்‌ ஒருபோதும்‌ எம்பி பிரியானாக அருளுதி' 
என்று வேண்டுசன்றான்‌. இங்ஙனம்‌ தன்‌ அன்பிற்குரிய தம்பி 
பின்‌ உயிரைப்‌ பாதுகாப்பதே ௮ர்சிலையில்‌ சான்‌ தன்‌ அண்ணை 
னுக்கும்‌ செயற்பால. உகவியுமாயிராகின்ற த. இப்பாட்டுச்களில்‌ 
அமைந்த உருக்கம்‌ முந்திய பகுதியிலுள்ளது போலவே உயர்‌ 
மான. 


[தெ. ப:--கும்பகருணன்‌ வதைப்‌ படலம்‌ : 854--001.] 


220 சிந்துரச்செம்‌ பசுங்குருதி திசைகள்தொறுந்‌ திரையாரு 
எந்திரத்‌8தர்‌ கரிபரியாள்‌. எர்த்மீதாடப்‌ பார்த்திருந்த 
கந்தரப்பொற்‌ றணியாண்மைக்‌ களிற்றனையரன்‌ கண்ணின்ற 
௬ந்தரப்‌ பொற்‌ றோளானை முகதோக்கி இவைசெப்பும்‌, 2 


221 புக்கடை ந்த புறவொன்றின்‌ பொருட்டாகத்‌ துலைபுக்க 
மைக்‌ கடங்கார்‌ மதயானை வாள்வேந்தன்‌ வழிவந்தீர்‌ 


920. சிந்துரப்‌ பொடி போலச்‌ சிவந்த புதிய உதிரம்‌. திரை அறு 
அலைகள்‌ எழும்‌ ஆறக. எந்திரங்கள்‌ உள்ள தேர்‌. ப்பன்‌ டக த 
ஈர்த்து-இழுத்து. அலையெழும்‌ உதிர வெள்ளம்‌ கரற்படைகளையும்‌ இழ த்தும்‌ 
கொண்டு விரைவாய்ச்‌ செல்ல. களிற்றனையான்‌-கும்பகன்னன்‌. ர 
மலைக்குகை, குகையையுடைய பொன்‌ த ம்‌ கண்முன்னே நின்ற 
இராமபீரானை முகம்‌ கோலச்‌ சொல்லுவானாயினான்‌. 


ல்‌ a 

221. புக்கு அடைந்த-சரண்‌ புத்து அடைந்த. அலை-துலாக்கே த 

கரிய மதநீரை மேகம்போற்‌ பொழிின்ற யானை: மதயானை வலிமை மிகுந்த 
ன்‌ தில்‌ பக்க . ப்‌ சல்‌ அபயம்‌ என்றவரை அன்புடன்‌ 
யானை. வாள்‌ வேந்தன்‌--9.3. இக்கட 1 த்‌ ந்த திவிலையைப்‌ போக்‌ 
ஓம்புதலாலய கடமைகள்‌. எங்கள்‌ சாதியால்‌ வதே பம்‌ ந 


28 


218 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


இக்கடன்கள்‌ உடையீர்நீர்‌ எம்வினை ர்த்து உம்முடைய 
\ 
கைக்கடைந்தான்‌ உயிர்காக்கக்‌ கடவீரென்‌ கடைக்கூட்டால்‌, 


222 நீதியால்‌ வந்ததொரு நெடுந்தரும நெறியல்லால்‌ 
சாதியால்‌ வந்தரிறு நெறியறியான்‌ என்தம்பி 
ஆதியாய்‌ உனையடைந்தான்‌ அரசருருக்‌ கொண்டமைந்த 
வேதியா இன்னமுனக்கு அடைக்கலமியான்‌ 
வேண்டினேன்‌. 8 


223 வெல்லுமா நினைக்கின்ற வேலரக்கன்‌ வேரோடுய்‌ 
கல்லுமா முயல்‌ன்றான்‌ இவனென்னுங்‌ கறுவுடையான்‌ 
ஒல்லுமா றநியலுமேல்‌ உடன்பிறப்பின்‌ பயனோரான்‌ 
கொல்லுமால்‌ அவணிவனைக்‌ குறிக்கோடி கோடாதாய்‌, ச 


224 தம்பியென இினைந்திரங்கித்‌ தவிரானத்‌ தகவில்லான்‌ 
தம்பியிவன்‌ தனைக்காணீற்‌ கொல்லுமிறை நல்கானால்‌ 
உம்பியைத்தான்‌ உன்னைத்தான்‌ அனுமனைத்தான்‌ 

ஒருபோதும்‌ 
எம்பிபிரி'யானாக அருளுதியான்‌ வேண்டினேன்‌, 5 


225 மூக்லொ முகமென்று முனிவர்களும்‌ அமரம்களும்‌ 
நோக்குவார்‌ நோக்காமை நுன்கணையால்‌ என்கமுத்தை 
நீக்குவாய்‌ நீக்யெபின்‌ நெடுந்தலையைக்‌ கருங்கடலுள்‌ 
போக்குவாய்‌ இதுநின்னை வேண்டுசன்ற பொருளென்றான்‌. 

6 


உமது பக்கலில்‌ அடைந்த விபீடணன்‌. என்‌ கடைக்கூட்டால்‌ -என து! 
வேண்டுகோளை முடித்து வைத்தலால்‌. 


222. சிறுகெறி--அதரும வழி. ஆதியாய்‌ முதற்‌ கடவுளே! வேதியா 
வேத முதல்வனே. 


928. வேலரக்கன்‌ - இராவணன்‌. ஓல்லுமாறு இயலுமேல்‌_— காரியம்‌ 
கைகூடும்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்குமானால்‌. உடன்பிறப்பின்‌ பயன்‌ ஓரான்‌—தான்‌ 
இறந்தபின்‌ தம்பீயாய இவன்‌ புரியும்‌ நீர்க்கடன்‌ முதலியவற்றால்‌ வரக்கடவ 
நரகம்‌ புகாமை முதலிய பயனை நினையானா. குறிக்கோடி- மனத்திலே 
கொள்ளு. கோடாதாய்‌-— நெறி தவறாதவனே! 


224. இறை ஈல்கான்‌- சிறிதும்‌ இரங்கமாட்டான்‌. 


225. தன்கணையால்‌-— உன்னுடைய அம்பினால்‌. 


யுத்த காண்டம்‌ 219 


226 வரங்கொண்டான்‌ இனிமறுத்தல்‌ வழக்கன்றென்‌ 


2 2 Q நவானி 
உரங்கொண்ட தடஞ்சிலையின்‌ உயர்நெடுநாண்‌ ல்‌ 


உட்கொளுவா 

சிரப்கொண்டான்‌ கொண்டதனைத்‌ திண்காற்றின்‌ 
நெடும்படையால்‌ 
அரங்கொண்ட கருங்கடலுள்‌ அழுவத்துள்‌ அழுத்தினான்‌. 7 


227 மாக்கூடு படர்வேலை மறிமகரத்‌ திரைவாங்கி 
மேக்கூடு கிழக்கூடு மிக்கிரண்டு இக்கூடு 
போக்கூடு தவிர்த்திருகண்‌ புகையோடு புகையுயிர்க்க 
மூக்கூடு புகப்புக்கு மூழ்கியதம்‌ முகக்குன்றம்‌. 8 


226. வழக்கன்று--முறைமையன்று, உட்கொளுவா--உள்ளே பூட்டி. 
அரம்‌ கொண்ட--பாதாளம்‌ வரையில்‌ ஆழ்ந்துள்ள. அழுவம்‌--ஆழத்தில்‌, 


227. மாக்கூடு படர்வேலை--விலங்குகள்‌ கூடியுள்ள பரவிய கடல்‌, மறி 
மகரத்திரை வாங்கி மகர மீன்களும்‌ மறிர்‌ அவிழும்‌ பெரிய அலைகளை அப்பால்‌ 
தள்ளி. . மேக்கூடு, கஇழக்கூடு மிக்கரண்டு இக்கூடு போக்கூடு தவிர்த்து 
மேற்கு, கிழக்கு, எஞ்சிய தெற்கு வடக்கு ஆகிய திசைகளில்‌ மிதந்து செல்லு 
தலைத்‌ தவிர்த்து. இருகண்‌ புகையோடு அறுபட்ட மூக்கன்‌ வழியே வெளிப்‌ 
படும்‌ புகையே சுவாசமாய்‌ வர, மூக்கின்‌ துவாரத்திலூடு கடல்‌ நீர்‌ புகுந்து, 
மூழ்கியது அந்த முகக்குன்றம்‌, ்‌ 


04. சீதாபிராட்டியின்‌ பெருந்துயரம்‌. 


இந்திரசித்து மாயையினால்‌ மறைந்து நின்று, போர்க்‌ 
கோலங்‌ கலைத்து நின்ற இலக்குவன்‌ முதலியோர்மீது கான்‌ 
முகன்‌ படையைத்‌ தொடுத்து விட்டனன்‌. குணக்கு மாம்‌ 
மேனியை மூட; இளையவன்‌ நிலை தளர்ந்து. உண்ர்தொடுக்‌ கி 
அயர்ந்தான்‌. சுக்கிரீவன்‌ முதலிய வானசவீசரும்‌ அத்தனே 
அறிவயர்க்து நிலமிசை வீழ்ந்தனர்‌. வரனசப்படையும்‌ உயி 
சொடுங்கி வீழ்ந்தன. இந்திரசித்தனும்‌ வெத்நிச்சக்கு ஊதி 
இராவணனை அடைந்தான்‌. அதற்கிடையில்‌ இனா ன: 
படைக்கலப்‌ பூசனையை முடித்தும்‌ கொண்டு பேரக்களன்‌ குஅகி 
னன்‌. அனுமன்‌ முதலீயோர்‌ அறிவு மயங்கிக்‌ ப தகக ணம்‌ 
ஆற்றாது உள்ளங்‌ கலங்கினான்‌. இனையவீரன்‌ அயர்ந்து டெத்‌ 


220 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


தலைக்கண்டு நிலை தளர்ந்து ஈனி வருந்திப்‌ பற்பல பன்னியரற்றித்‌ 
அயர்பொறாது தம்பியைப்‌ புல்லித்‌ தன்னை மறந்து அயில்‌ 
வற்முன்‌. அாஅவர்‌ ஓடிப்போய்‌ இச்செய்தியை அரக்கர்‌ வேர்த 
னுக்கு உரைத்தனர்‌. அவன்‌ முதலில்‌, போர்க்கள த்தில்‌ இறர்து 
பட்ட அசக்கர்‌ உடலங்களேயெல்லாம்‌ ஒருவருமறியாமல்‌ கடலில்‌ 
எடுத்து விசும்படி. கட்டளையிட்டான்‌; பின்பு, மானுடர்‌ எய்திய 
நிலமையைச்‌ சதோபிசாட்டி. கண்ணாற்‌ காணும்படி அவரை . 
விமானகத்திலேற்றிப்‌ போர்க்களங்‌ கொண்டுய்க்கும்படி. ஏவினான்‌. 
ஏவியவர்‌ அப்படியே செய்ய, சீதாபிராட்டி அறிவயர்க்து கிடந்த 
இரு விசசைக்கண்டு பட்ட பெருந்துயசம்‌ இப்பகுதியிற்‌ கூறப்‌ 
படுகின்ற. 


நீண்டகாலம்‌ ிையிருந்து படாக அயரமெல்லாம்‌ பட்ட்‌ 
சிகாபிராட்டி அனுமனைக்கண்டு செய்தியறிந்த ஒருவாறு ஆறுத 
லெய்தினள்‌. அவன்‌ கூறியபடியே வீரர்‌ இருவரும்‌ பெரும்‌ 
படையுடன்‌ வந்திறங்கிக்‌ கடும்போர்‌ புரி அ, கும்பகருணனையும்‌ 
மடிச்சு, அதிகாயன்‌ முதலியோரையுள்‌ கொன்றனர்‌. இவ்‌ 
வெற்றிகளால்‌ உள்ளந்தடித்து உடல்‌ பூரித்து நின்ற பிராட்டி 
தன்‌ நாயகனை அடையும்‌ காள்‌ அணித்து எனக்‌ கனவு கண்டு 
கொண்டிருக்கும்‌ நிலையில்‌, போர்க்கள த்தில்‌ அஞ்சினர்‌ போன்று 
அறிவயர்ந்து இடந்த தன்‌ கணவனையும்‌ இளையவி ரனையுங்‌ 
கண்டாள்‌. செய்தியைக்‌ கேள்வியுற்றதும்‌ தான்‌ முன்பு 
கொண்டிருந்த கம்பிக்கையெல்லாம்‌ சிகறுண்டவள்‌, போர்க்‌ 
களத்தில்‌ தன்‌ கணவனைக்‌ கண்டதும்‌, விடமுண்டவள்போல்‌ 
உடலும்‌ உயிரும்‌ உடனோய்ந்தாள்‌; தண்‌ தாமரைப்பூ கெருப்‌ 
புத்ற தன்மையுற்றாள்‌. இவள்‌ ஒருத்தி பட்ட துயரம்‌ உலக 
மெங்கும்‌ பரக்க; எங்கும்‌ ஒரே அழுகைக்‌ குரலாயிற்று. சூழ 
நின்ற அரக்கியர்‌ உள்பட யாவரும்‌ அன்பக்‌ கடலுள்‌ விழுந்து 
அழுக்துவாசாயினர்‌. மறுபடி, நினைப்பும்‌ உயிர்ப்பும்‌ நீத்திட்டாள்‌. 
அரக்கிமார்‌ நீரால்‌ கெளித்தெடுப்ப, உயிர்‌ வரப்பெற்று ஏங்க 
னாள்‌. இராமபிரான்‌ உருவத்தைப்‌ பெயர்த்துங்‌ கண்டாள்‌; 
தலையிலும்‌ வயிற்றிலும்‌ அடித்துக்‌ கொண்டாள்‌; அனல்‌ வீழ்க 
கொடி போன்ற மெய்சுருண்டாள்‌. அயசை உயிரோடு குடித்‌ 
தான்‌. எல்லாரும்‌ பட்ட அயரினும்‌ பன்மடங்கு விஞ்சிய அய 
ச.த்தைத்‌ தான்‌ ஒருத்தியே அனுபவித்தாள்‌; பல மாதங்களாகப்‌ 


யுத்த காண்டம்‌ 221 


பல நிலைமைகளில்‌ பல வகையாகத்‌ தான்‌ பட்ட அன்பங்களுக்கு 
ஓப்பான பெறுர்துன்பத்தை ஒரு று கால எல்லையில்‌ முற்றாக 
அனுபவித்தாள்‌. பின்பு சோர்ந்து நின்னு பற்பல பன்னி அரற்ற 
அற்னாள்‌. அசற்றியவள்‌ ஈற்றில்‌ இராமபிரான்‌ மேனிமீ௫ விழப்‌ 
புக, அவளை அருலிலிருந்த திரிசடை சில சொல்லி விலக்கினாள்‌. 
இங்கனம்‌ சீதாபிராட்டி அனுபவித்த பெருர்தயரத்தை மகா 
கவிகளுக்குரிய சரிய தொரு முறையில்‌ அதசிரியர்‌ காட்சிப்‌ 
படுத்‌அகின்றார்‌! 


[தெ. ப:-- சிதை களங்காண்‌ படலம்‌: 8-—22.] 


228 தெய்வ விமானத்‌ திடையேற்றி 
மணித்தர்க்‌ குற்ற செயலெல்லாந்‌ 
தையல்‌ காணக்‌ காட்டுமின்கள்‌ 
கண்டா லன்றித்‌ தனதுள்ளத்து 
ஜயம்‌ .நீங்காள்‌ என்றுரைக்க 
்‌ அரக்கர்‌ மகளிர்‌ இரைத்தார்ப்ப 
உய்யும்‌ உணர்வு நீத்தாளை 
நெடும்போர்க்‌ களத்தி னிடையுய்த்தாம்‌. 1 


229 கண்டாள்‌ கண்ணால்‌ கணவனுரு 
வன்றி ஒன்றுங்‌ காணாதாள்‌ 
உண்டாள்‌ விடத்தையென உடலும்‌ 
உணர்வும்‌ உயிர்ப்பும்‌ உடனோய்ந்தாள்‌ 
தண்டா மசைப்பூ தெருப்புற்ற 
தன்மை யுற்றூள்‌ தரியாதாள்‌ 
பெண்டா அனுற்ற பெரும்பீழை 
உலகுக்‌ கெல்லாம்‌ பெரிதன்றோ. 2 


228. விமானத்திடை--வீமானத்தின்‌ மேல்‌. இரைத்து ஈண்டி--பெரிய 
அரவாரஞ்‌ செய்து நெருங்க. கூய்யும்‌ . உணர்வு நீத்தாளை--ஈடநீத 
செய்தி கேட்டதும்‌ தான்‌ உயிர்‌ பிழைக்கலாம்‌ என்ற எண்ணத்தை அடியோடு 
கைவிட்ட பிராட்டியை, உய்த்தார்‌- சேர்த்தார்‌. 


299. உயிர்ப்பு மூச்சு. நெருப்புற்ற தன்மையுற்றாள்‌-மிகவும்‌ வாடிக்‌ 
சரிந்தாள்‌. தரியாதாள்‌- சகிக்க முடியாதவள்‌. பெரும்‌ பீழை பெரிய தன்‌ 
பம்‌. பெரிதன்றோ--பெரியதாகத்‌ தோன்றுமன்றோ? 


222 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


£230 மங்கை யழலும்‌ வானாட்டு 

மயில்கள்‌ அழுதார்‌ மழவிடையோன்‌ 

பங்கி வுறையுங்‌ குயிலழுதாள்‌ 
பதும மலர்மேல்‌ மாதழுதாள்‌ 

கங்கை யழுதாள்‌ நாமடந்தை 
யழுதாள்‌ கமலத்‌ தடங்கண்ணன்‌ 

ங்கை யழுதாள்‌ இரங்காத 
அரக்கி மாருந்‌ தளர்ந்தழுதார்‌. 3 


231 பொன்றுழ்‌ குழையாள்‌ தனையீன்ற 
பூமா மடந்தை புரிந்தழுதாள்‌ 
குன்று மறையும்‌ தருமமுமெய்‌ 
குழைந்து குழைந்து விழுந்தமுத 
பின்று துடற்றும்‌ பெரும்பாவம்‌ 
அழுத பின்னென்‌ பிறர்செய்கை 
நின்றார்‌ தின்ற படியழுதார்‌ 
நினைப்பும்‌ உயிர்ப்பும்‌ நீத்திட்டாள்‌, ல்‌ 
232 நினைப்பும்‌ உயிர்ப்பும்‌ நீற்தாளை 
நீரால்‌ தெளித்து நெடும்பொழுதின்‌ 
இனத்தின்‌ அரக்கர்‌ மடவார்கள்‌ 
எடுத்தார்‌ உயிர்வந்து ஏங்கினாள்‌ 
கனத்தின்‌ நிறத்தான்‌ தனைப்பெயர்த்துங்‌ 
கண்டாள்‌ கயலைக்‌ கமலத்தாற்‌ 
சினத்தின்‌ அலைப்பா ளெனக்கண்ணை2 
சிதையக்‌ கையான்‌ மோதினாள்‌, ம 


ணய னாக காராக எல க வனத்‌ பவ வ பய அகத்தியம்‌ அன பக்த க்‌ துல அல டம 


230. கமலத்தடங்கண்ணன்‌ தங்கை துர்க்கை. 


281. பொன்‌ தாழ்‌ குழை பொன்னாற்‌ செய்யப்பட்ட குறை; தாழ்ந்த 
குழை. புரிந்து--மிக நெருங்‌2, மெய்‌ குழைந்து குழைந்து மெய்யும்‌ உருதி 
உரு9; நினைக்குந்தோறும்‌ குழைந்து. பின்றாது--பின்வாங்கா து. உடற்றும்‌-- 
வருத்தும்‌. நினைப்பு--அறிவோடு கூடிய நிலை; பீரஞ்ஞை. உயிர்ப்பு மூச்சு. 


232. நெடும்‌ பொழுஇன்‌-நீரால்‌ தெளித்து நெடு நேரங்கழித்து, இனத்‌ 
கூட்டமான. எடுத்தார்‌-கைகளால்‌ எடுத்தார்‌. உயிர்‌ வரப்பெற்று ஏக்‌ 
கொண்டாள்‌. அலைப்பாள்‌ என்ன மோதுபவள்‌ போல, சிதைய-—ரிதை 
யும்படி. மோதினான்‌ பலமாக அடித்துக்கொண்டாள்‌. 


ஆட 


கங்‌ 


யுத்த காண்டம்‌ 228 


233 அடித்தான்‌ நசில்மேல்‌ வயிறலைத்தாள்‌ 

அழுதாள்‌ தொழுதான்‌ அனல்விழ்ந்த 
கொடித்தா னென்ன மெய்சுருண்டாள்‌ 

கொதித்தாள்‌ பதைத்தாள்‌ குலைவுற்றாள்‌ 
துடித்தாள்‌ மீன்போல்‌ உமிர்கரப்பச்‌ 

சோர்ந்தாள்‌ ௬ழன்றுள்‌ துள்ளினாள்‌ 
குடித்தாள்‌ துயரை உயிரோடுவ்‌ 

குறைத்தாள்‌ உழைத்தான்‌ குயிலன்னாள்‌. 0 


294 விழுந்தாள்‌ புரண்டாள்‌ உடன்முழுதும்‌ 

வியர்த்தாள்‌ அயர்த்தாள்‌ வெதும்பினாள்‌ 

எழுந்தாள்‌ இருந்தாள்‌ மலர்க்கரத்தை 
நெரித்தாள்‌ சிரித்தாள்‌ யஏங்கனொள்‌ 

கொழுந்தா என்றாள்‌ அயேரத்தியர்‌ ய்‌ 

கோவே என்றாள்‌ எவ்வுலதந்‌ 
தொழுந்தாள்‌ அரசேயோ என்றாள்‌ 

சோர்ந்தாள்‌ அரற்றத்‌ தொடங்கினாள்‌. 7 


வேறு 


235 உறமே வியகா தலுனக்‌ குடையார்‌ 
புறமே .துமிலா ரொடுபூ ணகிலாய்‌ 
மறமே புரிவார்‌ வசமா மினையோ 
அறமே கொடியாய்‌ இதுவோ அருள்தான்‌. 8 


Em டடயயியயியியிவயி யியல்‌ வலயமாக களவை கை கைக்‌ 


288.  அடித்தாள்‌--அறைந்து கொண்டாள்‌.  கொதித்தாள்‌--மனம்‌ 
வெதும்பினாள்‌. குலைவுற்றாள்‌--நடுங்கனாள்‌. உயிர்‌ கரப்ப--நூச்சு இன்றிப்‌ 
போக. துயரத்தைப்‌ பருனெவள்‌ போலானாள்‌. அதனை உயிரோடு ஒன்று 
தியது போல, துயரம்‌ உயிரின்‌ அடிப்படையைத்‌ தாக்‌திற்று, உழைத்தாள்‌- 
பலவாறு வருந்தினாள்‌. 

934, அயர்த்தாள்‌ — உயிர்‌ கனைப்புற்றாள்‌. ஏங்கினாள்‌ - புலம்பினாள்‌. 
கொழுந்தன்‌--இலக்குவன்‌. சோர்ந்தாள்‌--மனச்‌ தளர்ந்தாள்‌. 

935. உறமேவிய -- மிகுதியாகப்‌ பொருந்திய. காதலை உன்மாட்டு 
வைத்தவர்கள்‌. புறமாகிய அதருமத்தோடு எவ்விதத்‌ தொடர்புமில்லாதவர்‌. 
பூணகிலாய்‌-—அப்படிப்‌ பட்டவரோடு ஈட்புக்கொள்ளாமல்‌, மறம்‌--பாவம்‌. 


பாவமே புரிவார்‌ வயமாயினையோ நீயும்‌ 


224 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


236 முதியார்‌ உணர்வே தமொழிற்‌ நவலாற்‌ 
கதியே துமிலார்‌ துயர்கா ணுூதியோ 
மதியேன்‌ மதியேன்‌ உனைவாய்‌ மையினால்‌ 
விதியே கொடியாய்‌ விளையா டுதியோ. 9 


237 கொடியேன்‌ இவைகா ணகிலேன்‌ உயிர்கோள்‌ 
முடியா நமனே முறையோ முறையோ 
விடியா இருள்வாய்‌ எனைவீ சினையோ 
அடியேன்‌ உயிரே அருள்தா யகனே. 10 


238 எண்ணா மயலோ டுமிருந்‌ ததுநின்‌ 
புண்ணா யெமே னிபொருந்‌ திடவோ 
மண்ணோர்‌ உயிரே இமையோர்‌ வலீயே 
கண்ணே அமுதே கருணா கரனே. 11 


239 மேவிக்‌ கனன்முன்‌ மிதிலைத்‌ தலையென்‌ 
பாவிக்‌ கைபிடித்‌ ததுபண்‌ ணாவநின்‌ 
ஆவிக்‌ கொருகோள்‌ வரவோ அலர்வாழ்‌ 
தேவிக்‌ கமுதே மறையின்‌ தெளிவே. 2 12 


240 உய்யாள்‌ உயர்கோ சலைதன்‌ உமீரோ 
ஜயா இளையோர்‌ உயிர்வாழ்‌ கிலரால்‌ 
மெய்யா வினையெண்‌ ஸிவிடுத்‌ தகொடுய்‌ 
கைகே சிகருத்‌ திதுவோ களிறே. 13 


280. மூதறிஞர்‌ ஈன்குணரும்‌ வேதங்கூறும்‌ நன்னெறி யல்லாது வேறு 
எந்த வழியையுங்‌ கருதாதவர்களுக்கு இப்படிப்பட்ட துயரத்தை வினைப்‌ 
பாயோ! கஇதிவழி, மதியேன்‌ உனை-உன்னை ஒருபொழுதும்‌ மதிக்க மாட்‌ 
டேன்‌. நேர்மையில்லாத ஊழ்வினையே! இப்படியும்‌ விளையாடலாமோ? 

287. என்னுடைய உயிரைக்‌ கவரத்தொடங்‌2, அதை நிறைவேற்றாமல்‌ 
வருத்‌,துன்ற யமனே! வீசினையோ--தள்ளி விட்டாயோ? அருளையுடைய 
நாயகனே. 

288. எண்ணா மயலோடும்‌ இருந்தது-ரந்தனையின்‌றி மனக்‌ கலக்கத்‌ 
தோடும்‌ இவ்வளவு காலம்‌ பொறுத்திருந்த பலன்‌. கருணாகரனே கருணைக்கு 
இடமானவனே! 

289. பண்ணவ-ஃடவுளே! கோள்‌-தீங்கு. அலர்‌ வாழ்‌ தேவீ 
இலக்குமி தேவி. வேதங்களால்‌ பரம்பொருளென்று தெளியப்பட்டவனே! 


940, வேண்டுமென்று திமை செய்ப எண்ணிக்‌ காட்டுக்கனுப்பிய 


கைகேசி. 


கோ 


யுத்த காண்டம்‌ 99 


241 தகைவா ணகர்நீ தவிர்வாய்‌ எனவும்‌ 
வகையா துதொடர்ந்‌ தொருமான்‌ முதலாப்‌ 
புகையா டியகா டுபுகுற்‌ துடனே 
பகையா டியவா பரிவேது மிலேன்‌. 14 


242 இன்றி கிலையேல்‌ இறலிவ்‌ விடைமான்‌ 
அ௮ன் றீ எனவும்‌ பரிவோ டடியேன்‌ 
நன்றீ வதுநின்‌ னைநெடுஞ்‌ செருவிற்‌ 
கொன்றீ வதொர்தீ மைகுறித்‌ தலினோ. 45 


243 மேதா இளையோய்‌ வீதியார்‌ விளைவால்‌ 
போதா நெறிஎம்‌ மொடுபோ துறுநாள்‌ 
மூதா னவன்முன்‌ னமுடிந்‌ திடெனும்‌ 
மாதா உரையின்‌ வழிநின்‌ றனையோ, 16 


சீசீ பூவுந்‌ தளிருந்‌ தொகுயொங்‌ கணைமேற்‌ 
கோவின்‌ துமிலைத்‌ தவிர்வாய்‌ கொடியார்‌ 
ஏவின்‌ தலைவந்‌ தவீருய்‌ கணை யின்‌ 
மேவுங்‌ குளிர்மெல்‌ லணைமே வினையோ. 17 


245 நெய்யார்‌ பெருவேள்‌ வி.நிரப்‌ பிநெடுஞ்‌ 
செய்யார்‌ புனல்‌. நா டுதிருத்‌ துதியால்‌ 


941, தகுதிவாய்ந்த ஓளி பொருந்திய நகரிலேயே நீ தங்குவாய்‌ ஏன்று 
கூறவும்‌. வகையாது-அதனைப்‌ பொருட்படுத்தாத. 

942, (அன்று அடியேன்‌] இன்று இவ்விடை மான்‌ ஈிலையேல்‌ இறல்‌-- 
இன்று இவ்விடந்தோன்‌ றிய மானைப்‌ பிடித்துத்‌ தாராவிடின்‌ யான்‌ இறப்பது 
நிச்சயம்‌; ஈ--ஆதலால்‌ பற்றித்தருவாய்‌; எனவும்‌-- என்று வேண்டவும்‌; 
பரிவோடு நின்றீவது--மான்‌ மீதுள்ள அன்பினால்‌ உன்னைப்போக்யெது; 
உன்னைக்‌ கொன்று தருவதாயெ ஓரு தீவினையை ஊழ்வினை குறித்ததாலோ! 

243. மேநா-—அ௮றிவிலே மேம்பட்டவனே! போதா நெறி--நடத்தற்‌ 
துரிய வழி. மாதா உரை-"முன்னம்‌ முடி” என்ற சொல்‌. (அயோத்தி: 00. 

944. கோவின்‌ அயில்‌—அரசர்‌ கொள்ளும்‌ அயில்‌. தவிர்வாய்‌-— தவிர்ந்த 
வனாயை நீ. கொடியார்‌ ஏவின்‌ தலைவந்த இருங்கணை--கொடிய அரக்கர்‌ வில்லி - 
னின்றும்‌ விட்ட அம்புகள்‌. மேவி&ையோ-பொருந்‌தனையோ? 

௨49. நெய்‌ நீரம்பப்‌ பெய்து செய்யப்படும்‌ பெரிய வேள்வி. நிரப்பி 
நிறைவேற்றி, இருத்துதி--இிருத்தியவாறு இதுவோ! உன்னுடைய மெய்ம்‌ 

29 


220 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


மெய்யா இயவா சகழும்‌ விதியும்‌ 
பொய்யா னவென்மே னியொருந்‌ துதலால்‌. 18 


246 மழுவாள்‌ வரினும்‌ பிளவா மனனோடு 
அழுவேன்‌ இனியென்‌ இடரா றிடயான்‌ 
விழுவேன்‌ அவன்மே னியின்மீ திலெனா 
விழுவா ளைவிலக்‌ கியியம்‌ பினளால்‌. 19 

வேறு 

247 மாடுற வளைந்து நின்ற வளைஎயிற்‌ றரக்கி மாரைப்‌ 
பாடுற அகற்றி நோக்கிப்‌ பாவையைக்‌ தழுவிப்‌ பற்றிக்‌ 
கூடினள்‌ என்ன நின்று செவியிடைக்‌ குறுகிச்‌ சொன்னாள்‌ 
தேடிய தவமே யன்ன இரீசடை மறுக்கத்‌ தீர்ப்பாள்‌. 20 


மையான சொல்லும்‌ விதியும்‌ பொய்யாகவிட்டன; பொய்யாகிய என்‌ மேனி 
யைத்‌ இண்டி.யதால்‌, 

240. மழுவாள்‌--மழு என்னும்‌ படை. பிளவா மனனோடு அழுவேன்‌ 
இவ்வளளவு பெரும்‌ நுன்பமுற்றும்‌ என்‌ நெஞ்சம்‌ இரு பிளவாய்ப்‌ போகவில்லை; 
அத்தகைய வலிய நெஞ்சோடு அழுவேன்‌. இடர்‌ ஆறிட--துன்பம்‌ ஆறும்‌ 
பொருட்டு. இயம்பினள்‌ (இரிசடை.) 

247. மாடுற-சுற்றிலும்‌ நெருக்கமாக. மாடு பக்கம்‌. கூடினள்‌ என்ன 
நின்று--உடம்போடு ஒன்றுபட்டாற்‌ போல நின்று, மறுக்கம்‌ தர்ப்பாள்‌-- 
மனக்கலக்கத்தைத்‌ தீர்ப்பாளாக, 


65. அனுமன்‌ மருத்துமலை கொணர எழுதல்‌. 


விபீடணன்‌ திரும்பிவர அனுமன்‌ களைப்பை நிகத்‌இயபின்‌ 
இருவரும்‌ சாம்பனிடஞ்‌ சென்றனர்‌. அவன்‌ மரு த்அமலையுள்ள 
இடம்‌ முதலிய விவரர்களைக்‌ கூறி, அதனை விரைவிற்கொண்டு 
வரும்படி. அனுமனிடஞ்‌ சொன்னான்‌. பின்பு மாருதி பேருருவங்‌ 
கொண்டு இமயமலைக்கப்பானுள்ள மருத்‌ அுமலையைக்‌ கொணரும்‌ 
பொருட்டு, வான்‌ வழியே எழுந்து சென்றதை வருணிப்பன 
இப்பாடல்கள்‌. 

மாருதி சாம்பவன்‌ முதலியோரிடம்‌ விடைபெற்றான்‌. 
உடனே தன்‌ பேருருவங்கொண்டு விசைத்‌ தெழுக்தான்‌. 


ஊன்றி கின்ற கால்‌ பெயர்க்க இடம்‌ போதா இலங்கை, அவன்‌ 


யுத்த காண்டம்‌ a7 


விசைத்து முடுகுதலும்‌ மரக்கலம்‌ போன்று திரிந்தயர்்தஅ. 
மேகம்‌ இழிர் சன; மலை பெயர்ந்தன; மீன்‌ விழுந்தன; திசை 
றின; எழுந்தவன்‌ மேலே பாய்ந்தான்‌. அதனால்‌ மலைகள்‌ 
சாயர்தன; கடல்‌ காய்ந்து மேகங்‌ கரிந்தன. படிப்படியே அவன்‌ 
வான்‌ வழிச்செல்லும்‌ வேகம்‌ மிக்கது; செலவின்‌ கடுமையும்‌ 
வசவசச்‌ கூடிற்று, இங்கனம்‌ வேகமாகப்‌ படர்ந்தவன்‌ வர வச 
வானில்‌ உயர்ந்து செல்லலானான்‌. மேகபதம்‌, கோள்களின்‌ பதம்‌, 
உடுபதம்‌ எல்லாங்‌ கடந்து பிரமபதம்‌ வரையில்‌ உயர்ந்தான்‌. 
அந்நிலையிலும்‌ உயர உயர வேசம்‌ விஞ்சியபடி. சென்றது. தேவ 
லோக வாசிகள்‌ இன்னானென்று அறியத்தக்கதாக உருவம்‌ 
கட்புலனாம்படி சென்றவன்‌, அதற்கு மேலுள்ளவர்கள்‌ காண்ப 
தற்திடையில்‌ கண்ணுக்குப்‌ புலனாகாமல்‌ மறைந்து விட்டனன்‌. 
அதற்கும்‌ அப்பாலுள்ளவர்களுக்கு அவனுருவமே புலப்படா 
மல்‌ உருவோ ஓளியோ அருவோ என்று ஜஐயுறும்படி. விரைவு 
கடுத்தது. இப்படி வாசவன்‌ உலகம்‌ வரையில்‌ நிமிர்ந்து மீச்‌ 
சென்றவன்‌ தோள்‌ வீசிய சத்தம்‌ மட்டும்‌ எண்திசையும்‌ பரந்து 
அண்ட கோளம்‌ முழுவதும்‌ விதிர்விதிர்த்தது. இவ்வாறு அனு 
மன பேருருவம்‌ வளர்ந்தது போலவே அவன்‌ செல்லும்‌ 
வேகமும்‌, எழும்‌ உயரமும்‌ நேர்பட்டு வளர, கட்புலனாகாப்‌ 
பெரு விசையுடன்‌ படர்ந்த இயல்பை ஆசிரியர்‌ நன்கு காட்டு 
கின்றார்‌. 
[தெ. ப: மருத்துமலைப்படலம்‌: 80--40.] - 


248 ஈங்குதுவே பணியாகின்‌ இறந்தோரும்‌ 
பிறந்தாரே எங்கோக்‌ கியாதுந்‌ 
தங்கிடையூ றெய்தாமல்‌ தெருட்டுதிர்போய்‌ 
எனச்சொல்லி அவரைத்‌ தீர்ந்தான்‌ 
ஒங்கனன்வான்‌ நெடுமுகட்டை யூற்றனன்பொற்‌ 
ோணிரண்டும்‌ இசையோ டொக்க 
வீவ்கனவா கரசத்தை விழுங்னெனே 
எனவளர்த்தான்‌ வேதம்‌ போல்வான்‌. 1 
ப ட ப ப ப ப ப ப ட பப ப பபப பயமிமிவவயவய்‌ 
948. இச்செய்யுள்‌ விடைபெற்ற அனுமன்‌ நின்ற நிலையில்‌ பேருருக்‌ 
கொண்டதைக்‌ கூறும்‌. 
ஈங்கு-இப்பொழுத. இதுவே பணியாகல்‌- அம்மலையை உடனே 
கொணர்தலாகிய இதுவே யான்‌ செய்ய நின்ற பணியானால்‌. இறந்தாரும்‌ 


298 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


2140 கோளோடு தாரகைகள்‌ கோத்தமைத்த 
மணியாரக்‌ கேரவை போன்ற 
தோளோடு கதோளகலக்‌ ஆயிரமியோ 
சனையெனவும்‌ சொல்ல வொண்ணா 
நாளோடு தாள்பெயர்க்க இடமிலதா 
கியநிலங்கை தடக்கை வீச 
நீளோடு திசையோதா விசைத்தெழுவான்‌ 
உருவத்தின்‌ நிலையி தம்மா. 8 


250 வால்விசைத்துக்‌ கைந்நிமிர்த்து வாயினையுஞ்‌ 
சிமிதகல மடித்து மானக்‌ 
கால்நிலத்தி னிடையூன்றி உரம்விரித்துக்‌ 
கழுத்தினையுஞ்‌ சுருக்கிக்‌ காட்டி 
தோன்மயிர்க்குந்‌ தளஞ்சிலிர்ப்ப விசைத்தெழுவான்‌ 
அவ்விலங்கை துளங்கிச்‌ சூழ்ந்த 
வேலையிற்புக்‌ கழுந்தியதோர்‌ மரக்கலம்போல்‌ 
திரிந்தயர விசயத்‌ தோளான்‌. 5] 


251 கிழிந்தனமா மழைக்குலங்கள்‌ ண்டதுநீண்‌ 
டகல்வேலை கிழக்கும்‌ மேற்கும்‌ 
பொழிந்தனமீன்‌ தொடர்ந்தெழுந்த பொருப்பினமும்‌ 
தருக்குலமும்‌ பிறவும்‌ பொங்கி 


பிறந்தாரே--இறவாமல்‌ அறிவு மறுக்க முற்றவரும்‌, இறந்து பட்டவரும்‌ உயிர்‌ 
பெற்றெழுவது இண்ணம்‌. எங்கோ--இராமபிரான்‌. தெருட்டுதர்‌ே தனுதல்‌ 
கூறுமின்‌. தீர்ந்தான்‌--8ீங்கினான்‌. இசையோடு ஒப்ப வளர்ந்தான்‌. 


249. விசைத்தெழுவான்‌ உருவத்தின்‌ நிலை கூறுஇன்றது. 

கோள்‌-ெகம்‌. தாரகை-௩ட்சத்‌இிரக்‌ கூட்டங்கள்‌. மணி ஆரம்‌-மணி 
யும்‌ ஆரமும்‌, கோவை-வடம்‌. ஒரு கோளுக்கும்‌ மற்றத்தோளுக்கும்‌ இடைப்‌ 
பட்ட அகலம்‌, சொல்ல ஓண்ணா--சொல்ல வொண்ணாது, வைத்த அடியோடு 
மற்றோர்‌ அடிவைக்க. கீள்‌ ஓடு இசை போதா நீளமாக ஓடுகின்ற இசைகள்‌ 
போதாவாயின. 

250. விசைத்‌ தெழுந்த போதைய நிலையைக்‌ கூறுகின்றது. 

அஃல-அகலுமாறு.  மானக்கால்‌-பெருமை பொருந்திய பாதங்கள்‌. 
உரம்‌ விரித்து மார்பினை அகல விரித்து. தோள்மீதுள்ள மயிர்ச்‌ செறிவுகள்‌ 
சிலிர்க்கும்படி. விசைத்து வலிமையோடு முடுக்கி.  அளங்‌- தள்ளாடி. 
இரிந்து அயர-சுழன்று வருந்த. 


251. அனுமன்‌ எழுந்த வேகத்தின்‌ விளைவு கூறப்படுகின்றது. 


யூத்த சாண்டம்‌ 229 


அழிந்தனவா னவர்மான மாகாயத்‌ 
திடையினிற்பேர்‌ அசனி. என்ன 
விழுந்தன நீர்க்‌ கடலழுந்த எறினமேற்‌ 
கீறினபோய்த்‌ திசைக ளெல்லாம்‌. ம்‌ 


252 பாய்த்தனனங்‌ கப்பொழுதே பருவரைகள்‌ 

எனைப்பலவும்‌ வடபா கத்துச்‌ 

சாய்ந்தனபேர்‌ உடற்பிறந்த சண்டமா 
,ருதம்வீசத்‌ தாதை சால 

ஓய்ந்தனனென்‌ றுரைசெய்ய விசும்பூடு 
படர்கின்றுன்‌ உருவே கத்தாற்‌ 

காய்ந்தனவே லைகள்மேகங்‌ கரிந்தனவெழ்‌ 
தெரிந்தபெருங்‌ கான மெல்லாம்‌. 1 


852 கடல்பின்னே நிமிர்ந்தோடக்‌ கான்முன்னே 
கடிதோடக்‌ காலிற்‌ செல்வான்‌ 
உடல்முன்னே செலவுள்ளங்‌ கடைக்குழையாச்‌ 
செலச்செல்வான்‌ உருவை நோக்க 


பெரிய மேகங்கள்‌ கூட்டங்கூட்டமாகச்‌ சிதைந்தன. சண்டது--பிளவு 
பட்டது. இழக்கும்‌ மேற்கும்‌ பொழிந்தன மீன்‌-அனுமன்‌ வடதிசை நோக்‌ 
எழுந்தமையால்‌ அத்திசையிலுள்ள நக்ஷத்திரங்கள்‌ நிலைபெயர்ந்‌து இருமருங்கி 
னும்‌ உதிர்ந்தன. பொருப்பினமும்‌ தொடர்ந்தெழுந்த--தென்திசையிலுள்ள 
மலக்கூட்டங்கள்‌ அவனைத்‌ தொடர்வது போலக்‌ காற்றினாற்‌ பெயர்க்கப்‌ 
பட்டுச்‌ சிறிது தூரம்‌ பின்‌ சென்றன. பொங்‌9--மேலே செப்பப்பட்டு. 
மானம்‌ ஆகாயத்தினிடை பேரசனி என்ன விழுந்தன தேவர்கள்‌ ஊர்ந்து 
செல்லும்‌ விமானங்கள்‌ இடிபோன்ற பேரொலியுடன்‌ ஆகாய வீதியில்‌ விழுந்‌ 
தழிந்தன. நீர்க்கடல்‌ அழுந்த ஏறின-நீரை யுடைய கடல்‌ பூமி தாழும்படி 
மேலே பொங்கன. எல்லாத்‌ திசைகளும்‌ 8றுண்டன போலாயின. 

252. விசைத்தெழுந்தவன்‌ பாய்ந்ததைப்பற்றிக்‌ கூறுகின்றது. 

பாய்ந்தனன்‌: அங்கு, அப்பொழுதே, தொடர முற்பட்ட பெரிய மலைகள்‌ 
சாய்ந்து வடபாகத்து விழுந்தன; பாய்ந்த விசையினால்‌ பிறந்த சண்டமாருதம்‌ 
வீசுதலால்‌. பின்பு வீசும்பூடு சென்றான்‌; தன்‌ தந்தையாகிய காற்றைவிட 
வேகமாகச்‌ சென்றான்‌; வரவரக்‌ கூடிய வேகத்தினால்‌ கடல்கள்‌ வற்‌, றின; 
மேகங்கள்‌ கரிந்தன; தூரத்திலுள்ள பெரிய காடுகளும்‌ வெந்து, அதனாலும்‌ 
வெப்பந்தணியாமல்‌ வெந்த கரியும்‌ மறுபடி. எரிந்தன. 


258. காற்றின்‌ வேகம்‌ பிற்படச்‌ சென்றவன்‌ மனோவேகமும்‌ பிற்படச்‌ 


சென்றமை கூறப்படுகின்றது. 


230 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


அடன்முன்னே தொடங்கியநாள்‌ ஆழ்கடல்சூழ்‌ 
இலங்கையெனும்‌ அரக்கர்‌ வாழுந்‌ 
திடர்முந்நீ ரிடைப்படுத்துப்‌ பறித்தனன்நந்‌ 
துயரென்ருர்‌ தேவ ரெல்லாம்‌, 6 
254 மேகத்தின்‌ பதங்கடந்து வெங்கதிருந்‌ 
கண்கதிரும்‌ விரைவிற்‌ செல்லும்‌ 
மாகத்தின்‌ நெறிக்கப்பால்‌ வானமீன்‌ 
குலம்வழங்கும்‌ வரைப்பு நீங்கிப்‌ 
போகத்தின்‌ குறிதொடர்ந்தார்‌ புகலிடங்கள்‌ 
பிற்படப்போய்ப்‌ பூவின்‌ வந்த 
ஏகத்தத்‌. தணனிருக்கை இனிச்சேய்த்தண்‌ 
ருமென்ன எழுந்து சென்றான்‌. 7 
205 வானநாட்‌ டுறைதின்றார்‌ வயக்கலுழன்‌ 
வல்விசையான்‌ மாயன்‌ வைகுந்‌ i 
கானநாட்‌ டுறைகின்றான்‌ என்றுரைத்தார்‌ 
சிலர்சிலர்கள்‌ விரிஞ்சன்‌ தான்தன்‌ 


நிமிர்க் த பொங்‌; உயர வெழுந்து, கால்‌ முன்னே கடிது ஓட--காற்‌ 
மனது தனது முற்பக்கத்திற்‌ கடுமையாக வீசும்படி. காலிற்‌ செல்வான்‌ 
எர்ப்புற மிருந்து வரும்‌ (பெருங்‌ கடலையும்‌ பின்‌ செல்லும்படி செய்த) 
காற்றிறூடே செல்லும்‌ பெருங்காற்றைப்‌ போலச்‌ செல்லுபவன்‌. உடல்‌ முன்‌ 
னீ போலவும்‌ மனம்‌ பின்னணி போலவும்‌ மனோ வேகமாய்‌ முடுதிச்‌ செல்ப 
வன்‌, இப்படிச்‌ செல்‌ன்றவனாய அனுமனது பேருருவத்தைக்‌ கண்டு தேவர்‌ 
கள்‌ ஈம்‌ அயரமெல்லாம்‌ களைந்தனன்‌ என்று கூறினர்‌. 

முன்னே தம்‌ வலிமையைக்‌ காட்ட ஆரம்பித்த நாளில்‌, அரக்கர்கள்‌ 
கடலை அரனாகக்‌ கொண்டு இலங்கையில்‌ வாழ்ந்தனர்‌; இப்பொழுது இவ்வனு 
மன்‌ செல்லும்‌ வேகத்இினால்‌ எழும்‌ காற்றே இலங்கையாகிய இடரை ஈடுக்கட 
லில்‌ அழுத்திவிடும்‌ போலிருகன்றது. ஆதலால்‌ இவன்‌ ஈம்‌ துயர்‌ களைவான்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை என்று தேவர்கள்‌ கூறினர்‌. 

254. வேகத்தோடு உயரமும்‌ உயர்க்தமை கூறப்படுகின்றது. 

மேகத்தின்‌ பதம்‌-மேக மண்டல எல்லை. மாகத்தின்‌ நெறி-கோள்கள்‌ 
செல்லும்‌ ராசி மண்டல எல்லை. சுவர்க்க லோக எல்லையாதிய இடங்களையும்‌ 
தாண்டிப்போய்‌. பூ--காபிக்கமலம்‌. ஏகத்தந்தணன்‌-—ஒருவனாய பிரமன்‌. 
இனி சேய்த்தன்றாம்‌ என-—இனி அதிக தூரமில்லை யென்‌ அம்படி, எழுந்த 
உயர எழுந்து. 

255. அங்கனம்‌ மிக உயரத்திற்‌ சஜெல்லும்பொழுதும்‌ வேகத்தின்‌ 
கடுமை அதிகரித்தபடி இருந்தது. அவ்வாறு செல்லுதலைக்கண்ட தேவர்‌ 
முதலியோர்‌ கூறியன இதுமுதல்‌ மூன்று செய்யுட்களிற்‌ கூறப்படும்‌. 


யுத்த காண்டம்‌ ௦1 


ஏனைதாட்‌. டெழுகின்றுன்‌ என்றுரைத்தார்‌ 
சிலர்சிலர்கள்‌ ஈச னல்லாற்‌ 
போனதாட்‌ டிடையோக வல்லனோ 
இவன்முக்கட்‌ புனித னென்றார்‌. 8 
256 வேண்டுருவங்‌ கொண்டெழுந்து வீளையாடு 
கின்றான்மெய்‌ வேத நான்குந்‌ 
திண்டுருவ னல்லாத திருமாலே 
இவனென்றார்‌ தெரிய நோக்கிக்‌ 
காண்டுமென இமைப்பதன்முன்‌ கட்புலத்தைக்‌ 
கடந்தகலும்‌ இன்னங்‌ காண்மின்‌ 
1ீண்டுவருந்‌ தரமல்லா வீட்டுலகம்‌ 
புகுமென்றார்‌ மேன்மே லுள்ளார்‌ 0 


207 உருவென்றார்‌ சிலர்சிலர்கள்‌ ஒளியென்றார்‌ 
சிலர்சிலர்கள்‌ ஒளிரு மேணி 
அருவென்றார்‌ சிலர்சிலர்கள்‌ அண்டத்துக்‌ 
கப்புறநின்‌ ௮ுலக மாக்குங்‌ 
கருவென்றார்‌ சிலர்சிலர்கள்‌ காற்றென்றார்‌ 
சிலர்சிலர்கள்‌ கடலைத்‌ தாவிச்‌ 
செருவென்றான்‌ நிலையொன்றுந்‌ தெரியகிலார்‌ 
உலகனைத்துந்‌ தெரியுஞ்‌ செல்வர்‌. 10 
258 வாசநாண்‌ மலரோன்தன்‌ உலகளவும்‌ 
நிமீர்ந்தனமேல்‌ வான மான 
காசமா யீனவெள்லாங்‌ கரந்ததன 
துருவிடையே சுனகத்‌ தோள்கள்‌ 
மாயன்‌ வைகும்‌ தான நாடு-வைகு ந்த நாடு. உறுகின்றான்‌-— செல்கின்றான்‌. 
விரிஞ்சன்‌ பிரமன்‌. ஏனை நாடு-மற்றைய நாடாகிய பிரம லோகம்‌. போன 
இவன்‌ போன. 
256. நான்கு வேதங்களும்‌ ஓரளவுங்‌ காணமாட்டாத உருவத்தை 
யுடைய திருமால்‌, மறுபடி இரும்பிவரும்படி. யல்லாத மோட்ச உலகம்‌. 
257. வேகம்‌ முன்னையிலுங்‌ கூடியமையால்‌ உருவமும்‌ புலனகாத! 
சென்ற தரத்தைக்கூறும்‌ இச்செய்யுள்‌. 
உலகனைத்தும்‌ தெரியும்‌ செல்வர்‌--உலக 
காணும்‌ ஞானிகள்‌. 
258. மேலும்‌ முடுகி எழுபவனது உடலின்‌ 
பேரொலியின்‌ தன்மையைக்‌ கூறுகன்ற த. 


ஊத்திலும்‌ நிகழ்வதை யெல்லாம்‌ 


கண்ணே தோன்றிய 


999 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


வீசவான்‌ முகடுரிஞ்ச விசைத்தெழுவான்‌ 
உடற்பிறந்த முழக்கம்‌ விம்ம 
ஆசைகா வலர்தலைகள்‌ பொதிரெறிந்தார்‌ 
விதிரெறிந்த தண்ட கோளம்‌. 11 


நிமிர்ர்தனரிமீர்ந்தனவாி, மேல்‌ வானம்‌ ஆன காசமெலாம்‌ 'கரநீத 
தனதுருவிடையே--மேல்‌ வானமாகய ஆகாயம்‌ முழுவதையும்‌ மறைத்த தன்‌ 
வடிவத்தின்‌ கண்ணே. கனகத்தோள்கள்‌ வீச--பொன்‌ போன்ற கோள்களை 
வீரி, வான்‌ முகடு உரிஞ்ச--௮ண்ட முகட்டை உராயும்படி. விசைத்து எழு 
வான்‌--முடுக்க இன்னும்‌ விரைவாக எழுபவனாயெ அனுமன து. உடல்‌ பிறந்த 
உடலிற்‌ பிறந்த (பேரொலி), விம்ம--வீம்மியதால்‌, இக்குப்பாலகர்‌ நடுங்கி 
னர்‌. அண்ட கோளமும்‌ விர்‌ விஇர்த்த.து. 


_—— 


66. இந்திரசித்து இராவணவிடம்‌ வீடைபெற்றுப்‌ 
போர்க்குச்‌ செல்லுதல்‌. 


நிகும்பலை வேள்வி சிதைந்தபின்பு பற்பல தெய்வப்படை 
கலா எலிப்‌ போர்‌ செய்து தோல்வியுற்ற மேகநாதன்‌ பற்பல 
அம்புகளை இலக்குவன்‌ முதலியோர்மீது அள்ளிவீசி, தேரின்றிப்‌ 
போர்புரியலாகாது என்று, விண்ணிடைக்‌ கரந்து சன்‌ த்தை 
யிடஞ்சென்றான்‌. இராவணனுக்கும்‌ அவனுக்குமிடையே ஈடமர்த 
பேச்சு, அவன்‌ விடைகொண்டு போர்க்களஞ்‌ சென்றமை முதலி 
யன இங்கே கூறப்படுகின்றன. 


இராமாவதாரம்‌ முழுவதிலும்‌ உள்ள மிகவும்‌ உருக்க 
மான காட்சகளுள்‌ ஓன்று இப்பகுதியிற்‌ காணப்பவெஅ. 
இறுதி எய்துல்‌ காலத்தும்‌ இராவணனது குன்றா ௪ கொடுமை 
யும்‌, திசாத அகந்தையும்‌, உடன்பிறப்பாகிய வஞ்சனையும்‌ 
தனக்கே உரிய ஒரு விதமான பெருமிதமும்‌, ஒன்றானும்‌ அடங்‌ 
காத வெஞ்சேனமும்‌, கொடியன்‌ என்று அறிந்தும்‌ தன்‌ தந்தை 
மீது இந்திரசித்து வைத்த அழ்ந்த அன்பும்‌, அவனஅ குன்றா 
வரமும்‌ இப்பகுதியில்‌ ஈன்கு காட்டப்படுகன்றன. இலங்கை 
மாந்தர்‌ தம்மாசன்‌ மகன்மாட்டு வைத்திருக்க ஆராத காதலும்‌ 
இரண்டு கவிகளிற்‌ காட்டப்‌ படுகின்றது, 


யுத்த காண்டம்‌ 2 998 


போர்க்களத்தை விட்டு உதிரம்‌ ஒழுகத்‌ தன்னிடம்‌ வர்‌,௪ 
மகனைக்‌ கண்ட இராவணன்‌ நிகழ்க்கதை ஒருவாறு ஊடித்து, 
உற்றதுரைக்கும்படி கேட்டான்‌. இந்திரசித்து தான்‌ மூவர்‌ 
தெய்வப்படைகளை விட்டும்‌ பயன்படவில்லை என்பதை விளக்கி, 
“குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி கேடிக்‌ கொண்டோம்‌; 
கட்டிய வலியினாலே கோறலைத்‌ அணிர்து கின்றான்‌ இலக்குவன்‌; 
சீதையை விடுதியாயிற்‌ பொறுப்பர்‌; அஞ்சினேன்‌ என்றறாளலை; 
உன்மேற்‌ காதலால்‌ உசைக்தேன்‌,' என்றான்‌. அன கேட்ட 
கொடுந்தொழில்‌ மடங்கலன்னான்‌ குருதி ஓழுக நின்ற தன்‌ 
மகனது நிலைமைக்கு எள்ளளவும்‌ இரங்கிற்றிலன்‌; அவன்‌ உயி 
ரிழப்பதைக்‌ குறித்தும்‌ சிறிதும்‌ இர்திக்சானல்லன்‌; தன்‌ மீதுள்ள 
அன்பினால்‌, தன்னுயிரைப்‌ பாதுகாக்கும்‌ ஒரே மொக்கத்துடன்‌ 
'உலசெலாங்‌ கலக்கி வென்ற! தன்‌ மகன்‌ கன்மதி கூறினான்‌ 
என்பதையுங்‌ கருதிற்றிலன்‌. தான்‌ 'சிர்தையில்‌ நினைந்த? 
செய்யும்‌ இயல்பினனா நிய வஞ்சக அரக்கன்‌ (உலகெலாம்‌ பெயரப்‌ 
பேசாக்காதை தன்‌ புகழினோடு நிலை பெறுதலைப்‌ பற்றியும்‌, 
இன்றளார்‌ நாளை மாள்வது பற்றியும்‌ பலவாறு பன்னியுரைத்அ, 
இலக்குவன்‌ விட்ட கணைகளிலும்‌ கொடிய சொல்லம்புகளை மகன்‌ 
மீது அள்ளி வீசி, தம்பி கும்பகருணனிடம்‌ பேசியது போலவே 
இகழ்ச்சியும்‌, ஈகையும்‌, சிற்றமம்‌, தற்பெருமையும்‌ மலிந்த 
சொற்களைத்‌ தன்‌ மகன்‌ மனம்‌ நையும்படி பேசி, புலி போல 
உருத்தெழுர்து, “வருக சேர்‌” என்று ஏவிப்‌ போருக்குப்‌ 
புறப்படலுற்றான்‌. தகப்பன்‌ கூறிய கொடிய சொற்களேயோ, 
அன்னவன்‌ போர்க்களஞ்‌ செல்வதையோ பொறாத இசாவணி 
அவனடி.களில்‌ வீழ்க்து, சமாதானஞ்‌ செய்அ, மன்னிப்புக்‌ 
கேட்டு, விதியின்‌ வலிமையை உணர்ந்து, சொடியோனைக்‌ 
கடைக்கண்ணால்‌ கொத்தி நோக்கிக்‌ கண்ணீர்‌ சொரிர்தபடி 
தேமேறிப்‌ போர்க்களம்‌ குறுஇனான்‌. மைர கன நிலைமையைக்‌ 
சண்ட அரக்கர்‌ யாவரும்‌ தூயசக்கடலில்‌ அமூர்தினர்‌. அந்நிலை 
யில்‌ அவர்களைத்தேற்றி, உணர்ச்சி ததும்பிய நெஞ்சினனாப்‌ 
இறுதிப்‌ போருக்குச்‌ சென்றனன்‌. 

(தெ. ப: இந்திரசித்து வதைப்படலம்‌: 110.) 

30 


934 ்‌ கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


259 விண்ணிடைக்‌ கரந்தான்‌ என்ன 

வஞ்சனை விளைக்கும்‌ என்பார்‌ 

கண்ணீடைக்‌ கலக்க தோக்கி 
ஐயுற வுழக்குங்‌ காலை 

புண்ணிடை யாக்கைச்‌ செந்நீர்‌ 
இழிதரப்‌ புக்கு நின்ற 

எண்ணுடை மகனை நோக்‌ 
இராவணன்‌ இனைய சொன்னான்‌. 1 


260 நொடங்யெ வேள்வி முற்றுப்‌ 
பெற்றிலாத்‌ தொழில்‌ நின்‌ தோள்மேல்‌ 
அடங்கிய அம்பே என்னை 
அறிவித்தது அழிவி வியாக்கை 
நடுங்கனை போலச்‌ சாலத்‌ 
தளர்ந்தனை கலுழன்‌ நண்ணப்‌ 
படங்குறை அரவ மொத்தாய்‌ 
உற்றது பகர்தி என்றான்‌. A 


261 ரூழ்வினை மாய மெல்லாம்‌ 
உம்பியே துடைக்கச்‌ சுற்றி 
வேள்வியைச்‌ சிதைய நூறி 
வெகுளியால்‌ எழுந்து வீங்கி 
ஆள்வினை ஆற்றல்‌ தன்னால்‌ 
அமர்த்தொழில்‌ கொடங்கி யார்க்குந்‌ 
காழ்விலாப்‌ படைகள்‌ மூன்றுந்‌ 
தொடுத்தனன்‌ தடுத்து விட்டான்‌. 3 


259. கரந்தான்‌--மறைந்தான்‌. முன்பு பல மாயஞ்‌ செய்தவன்‌ இப்‌ 
பொழுது என்ன வஞ்சனை விளைப்பானோ என்பாராி, கண்‌ கலக்கமுறும்பட 
யோசித்துச்‌ சந்தேகப்பட்டு வருந்தும்‌ நிலையில்‌. எண்ணுடை மகன்‌--கவலை 
தோய்ந்தவனா$ிய மகன்‌. 

260. அடங்கிய--அடங்கியுள்ள; செறிந்துள்ள. படம்‌ குறை அரவம்‌ 
படம்‌ ஓடுங்யெ பாம்பு. 

261. இது முதல்‌ நான்கு செய்யுட்கள்‌ இந்திரசித்து கூறிய வீடை. 

மாயம்‌--மாயச்‌ செயல்‌. துடைக்க--அழிக்க. சுற்றி-- வளைத்துக்கொண்டு. 
நாறி-அழித்ததனால்‌. எழுந்து வீங்கேகளர்ச்சியோடு எழுந்து. ஆள்வீனை 
ஆற்‌ றல்‌ பராக்‌ரமத்தோடு கூடிய ஆற்றல்‌, தாழ்விலாப்‌ படைகள்‌ மூன்றும்‌ 
மும்‌ மூர்த்திகளது தெய்வப்படைகளையும்‌. 


> 
[22 
வோ 


யுத்த காண்டம்‌ 


262 நிலஞ்செய்து விசும்புஞ்‌ செய்து 
. நெடியமால்‌ படைறின்‌ முனை 

வலஞ்செய்து போயிற்‌ றென்றுல்‌ 

மற்றினி வலிய துண்டே 
குலஞ்செய்த பாவத்‌ தாலே 

கொடும்பகை தேடிக்‌ கொண்டோம்‌ 
சலஞ்செயின்‌ உலகம்‌ மூன்றும்‌ 

இலக்குவன்‌ முடிக்கும்‌ என்றுன்‌. 4 


202 முட்டிய செருவின்‌ முன்னம்‌ 
முதலவன்‌ படையை என்மேல்‌ 
விட்டிலன்‌ உலகை அஞ்சி 
்‌ ஆதலால்‌ வென்று மீண்டேன்‌ 
கிட்டிய போதுங்‌ காத்தான்‌ 
இன்னமுங்‌ கிளர வல்லான்‌ 
சுட்டிய வலியி னாலே 
கோறலைத்‌ துணிந்து நின்றான்‌. 5 


284 ஆதலால்‌ அஞ்சி னேனென்‌ 
றருளலை ஆசை தானச்‌ 
சிதைபால்‌ விடுதி யாயின்‌ 
அனையவர்‌ சீற்றந்‌ தீர்வர்‌ 


262. நில உலகத்தையும்‌ வானுலகத்தையும்‌ உண்டாக்‌, நீண்டவ 
னாகிய திருமால்‌ படை. நின்ருனை--எதிரம்பு தொடுக்காமல்‌ வாளா நின்ற 
இலக்குவனை. குலம்‌ செய்த பாவம்‌--சூர்ப்பககை முதலாக அரக்கர்‌ குலத்தினர்‌ 
செய்த பாவங்களினாலே. சலம்‌--கோபம்‌. 


268. முட்டிய செருவீன்‌-— அவனை நெருங்கிச்‌ செய்த போரில்‌. முதல்‌ 
டை பிரமன்‌ படை. உலகை அஞ்சி உலகம்‌ அதனால்‌ அழியும்‌ என்று 
ம்‌-யான்‌ விட்ட அப்படை அவனை அணுகிய பொழு 
எதிராகவிட்ட அப்பீரமன்‌ படை உலகை அழிக்காமற்‌ 
ன உள்ளக்‌ சளர்ச்சியோடு போர்செய்ய வல்லான்‌. 
புகழ்ந்து சுட்டிய வலிமையினாலே; கொல்லு 
வும்‌ தெய்வப்படைகளா ன்று. 


வன்‌ ப 
அஞ்சி. தட்டியபோது 
அம்‌. காத்தான்‌--தான்‌ 
காத்தான்‌. திளரவல்லா 
சுட்டிய வலியினாலே--யாவரும்‌ 
தலைத்‌ துணிந்து நின்றான்‌: அது 

964. அஞ்சினேனென்றருளலை-— அஞ்சினேன்‌ என்று நினைந்தருளாதே. 
உலகெல்லாம்‌ கலக்கி வென்றவன்‌ முன்பு ஒருபொழுதும்‌ சொல்லியறியாத 


வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. 


296 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


போதலும்‌ புரிவர்‌ செய்த 
தீமையும்‌ பொறுப்பர்‌ உன்மேற்‌ 
காதலால்‌ உரைத்தேன்‌ என்றான்‌ 
உலகெலாங்‌ கலக்கி வென்றான்‌. 6 


80௦ இயம்பலும்‌ இலங்கை வேந்தன்‌ 

எயிற்றின நிலவு தோன்றப்‌ 

புயங்களுங்‌ குலுங்க நக்குப்‌ 
போம்க்னி ஓழிதி போலாம்‌ 

மயங்கினை மனிதன்‌ தன்னை 
அஞ்சலை வருந்தல்‌ ஜய 

ஏயங்கொடு தருவன்‌ இன்றே 
மனிதரைத்‌ தனுவொன்‌ றாலே. ச்‌ 


206 முன்னையோர்‌ இறந்தோ ரெல்லாம்‌ 

இப்பகை முடிப்பர்‌ என்றும்‌ 

பின்னையோர்‌ நின்றோ ரெல்லாம்‌ 
வென்றவர்‌ பெயர்வர்‌ என்றும்‌ 

உன்னைநீ அவரை வென்று 
தருதியென்‌ றுணர்ந்து மன்றால்‌ 

என்னையே நோக்கி யானிந்‌ 
நெடும்பகை தேடிக்‌ கொண்டேன்‌. 8 


w~ 
= 
~z 


பேதைமை யுரைத்தாய்‌ பிள்ளாய்‌ 
உலகெல்லாம்‌ பெயரப்‌ பேராக்‌ 
காதையென்‌ புகழி னோடு 
நிலைபெற அமரர்‌ காண 


265. இ முதல்‌ ஆறு செய்யுட்கள்‌ இராவணன்‌ கூற்று. 


போர்க்கு இனி ஓழிதி போலாம்‌--இவிப்‌ போர்‌ செய்யா தொழிவாய்‌ 
போலும்‌. அற்ப வலிமையுள்ள மனிதனைக்‌ கண்டு நீயும்‌ அறிவு மயங்கி வீட்‌ 
டாய்‌. ௮ஞ்சலை--௮ம்‌ மனிதரால்‌ நமக்கு ஆபத்து வருமோ என்று அஞ்சாதே. 
வருந்தல்‌-நீ இன்னும்‌ போர்செய்தலையிட்டு வருத்தங்‌ கொள்ளாதே, நான்‌ 
வெற்றியைக்‌ கொண்டு தருவேன்‌; அதுவும்‌ இன்றிரவே தருவேன்‌; நீ மயங்யெ 
மனிதரை வென்று; அதுவும்‌ வில்‌ ஒன்றினாலே. 


260. வென்று அவர்‌ பெயர்வரென்றும்‌--அவரை வென்‌ று மீள்வரென்‌ 
அம்‌. உன்னை--உன்னைக்‌ குறித்து. உணர்ந்து மன்று நினைத்தன்று. 
என்னையே கோக்‌ என்‌ வலிமையையே நம்பி, 


E> 
வ்‌ 
~l 


யுத்த காண்டம்‌ 


மீதெழு மொக்கு என்ன - 
யாக்கையை வீடுவ தல்லால்‌ 

சீதையை வீடுவ துண்டோ 
இருபது இண்டோ ளுண்டாய்‌, 9 


268 வென்றிலன்‌ என்ற போதும்‌ 

வேதமுன்‌ ளவு மியானும்‌ 

நின்றுள னன்றோ மற்றவ்‌ 
விராமன்பேர்‌ நிற்கு மாகன்‌ 

யொன்றுதல்‌ ஒருகா லத்துத்‌ 
தவிருமோ பொதுமைத்‌ தன்றோ 

இன்றுளர்‌ நானை மாள்வர்‌ 
புகழுக்கும்‌ இறுதி யுண்டோ. 10 


269 விட்டனன்‌ சீதை தன்னை 
யென்றலும்‌ விண்னோர்‌ நண்ணரிக்‌ 
கட்டுவ தல்லால்‌ என்னை 
யானெனக்‌ கருது வாரோ 
பட்டனன்‌ என்ற போதும்‌ 
எளிமையிற்‌ படுகி லேன்யான்‌ 
எட்டினோ டி. ரண்டு மான 
திசைகளை எறிந்து வென்றேன்‌. 11 
a A ப ட அட ப வ அமக வடட பவ வலவ அக்‌ 

907. பேதைமையின்‌ பாற்பட்டதைச்‌ சொன்னாய்‌; நீ ௮ இுபவமில்லாத 
சி.நுவனுதலாலே. உலகம்‌ அறியினும்‌ அழியாத இராம காதை என்னுடைய 
புகழுடனே நிலை பெறும்படி. மீதெழு மொக்குள்‌ அன்ன யாக்கை-ரீர்‌ மட்‌ 
டத்திற்கு மேலே தோன்றி அக்கணமே அழிகின்ற குமிழி போன்ற 
உடலை. 

968. வெற்றியில்லாவீடினும்‌ இராமன்‌ பேர்‌ நிற்குமாயின்‌ வேத முள்ள 
ளவும்‌ யானும்‌ நீன்றுளன்‌ அன்றோ? பொன்றுதல்‌--இறத்தல்‌. பொதுமைத்து 
அன்றோ -- எல்லா உயிர்களுக்கும்‌ நிகழ்வதன்றோ! இறுதி எல்லை; 
அழிவு. 

969. என்னை யான்‌ எனக்‌ கருதுவாரோ-என்னை மதிப்பார்களோ? 
என்னைக்கண்டு முன்போல்‌ அஞ்சுவார்களோ? பட்டனன்‌ என்ற போதும்‌-- 
. இறந்தேன்‌ என்ற பொழுதும்‌. எளிமையின்‌--ஏளியாரைப்‌ போல. இசைகளை 

திசையிலுள்ள வீரர்களை. 


238 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


270 சொல்லியென்‌ பலவும்‌ நீநின்‌ 

இருக்கையைத்‌ தொடர்ந்து தோளிற்‌ 

புல்லிய பகழி வாங்கிப்‌ 
போர்த்தொழிற்‌ சிரமம்‌ பேரக்கி 

எல்லியுங்‌ கழித்தி என்னா 
எழுந்தனன்‌ எழுந்து பேழ்வாய்‌ 

வல்லியம்‌ முனிந்நா லன்னான்‌ 
வருகதேர்‌ விரைவின்‌ என்றான்‌. 12 


ர்‌ 
~z 
ல 


எழுந்தனன்‌ தன்னை நோக்கி 
இணையடி இறைஞ்சி எந்தாய்‌ 
ஒழிந்தருள்‌ சீற்றம்‌ சொன்ன 
உறுதியைப்‌ பொறுத்தி யானோ 
கழிந்தனன்‌ என்ற பின்னர்‌ 
நல்லவாக்‌ காண்டி என்னா 
மொழிந்தனன்‌ தெய்வத்‌ தேர்மேல்‌ 
ஏறினன்‌ முடிய லுற்றான்‌. 13 


272 படைக்கல விஞ்சை மற்றும்‌ 
படைத்தன பலவும்‌ தன்பால்‌ 
அடைக்கலம்‌ என்ன ஈசன்‌ 


அளித்தன தேர்மே லாக்கி 


210. பலவுஞ்‌ சொல்லி என்ன பயன்‌? இருக்கையைத்‌ தொடர்ந்த 
இருப்பிடத்தை யடைந்து, புல்லிய--மேற்பரப்பீலே படிந்துள்ள. பகழி 
வாங்‌ அம்புகளை எடுத்து. சிரமம்‌--களைப்பு. எல்லியுங்‌ கழித்தி--இராக்‌ 
காலத்தையுங்‌ கழிப்பாய்‌. பேழ்‌ வாய்‌ வல்லியம்‌--பிளந்த வாயை யுடைய புலி. 

211. எழுந்தனன்‌ தன்னை--மூனிவோடு எழுந்த இராவணனை. உறுதி 
உறுதி மொழி, யானோ கழிந்தனன்‌ என்ற பின்‌ நல்லவாக்‌ காண்டி யான்‌ 
இறந்த பிறகாவது யான்‌ கூறியன நல்லன வென்பதை அறிவாய்‌; அப்பொழு 
தாவது சதையை வீட்டு உயிர்‌ தப்பு என்பது குறிப்பு. முடியலுற்றான்‌- 
விதி பிடர்பிடித்து உந்துதலை யுணர்ந்து இறுதி நிச்சய மென்பதை உணர்ந்த 
வன்‌. 

272. விஞ்சை-வித்தை. மற்றும்‌ படைத்தன பலவும்‌--வேறு தான்‌ 
அமைத்து வைத்தனவும்‌. தன்பால்‌ ஈசன்‌ அடைக்கல மென்ன அளித்தன 
ஆபத்தில்‌ உதவற்‌ பாலன வென்று ஈசன்‌ அருளின. தேர்மேல்‌ அக்‌ தேர்‌ 
மேல்‌ வைத்துக்கொண்டு. கொடைத்‌ தொழில்‌ வேட்டோர்‌-கொடையை 
விரும்பியவர்கள்‌. கொடியோன்‌-- இராவணன்‌. கடைக்கனால்‌ நோக்கி நோக்கி 
அவன்‌ பேச்சின்‌ கொடுமையை நினைந்து, கொடியனாயினும்‌ தந்தையன்பு 


யுத்த காண்டம்‌ 830 


கொடைத்தொழில்‌ வேட்டோர்க்‌ கெல்லாங்‌ 

கொடுத்தனன்‌ கொடியோன்‌ தன்னைக்‌ 
கடைக்கணால்‌ நோக்கி நோக்கி ்‌ 

இருகணீர்‌ சொரிய லுற்றான்‌. 14 


202 இலங்கையில்‌ நிருதர்‌ எல்லாம்‌ 

அழிந்தனர்‌ விரைவின்‌ எய்தி 

விலங்கலந்‌ தோன நின்னைப்‌ 
பிரிகலம்‌ விளிதும்‌ என்ன 

வலங்கொடு தொடர்ந்தார்‌ தம்மை 
மன்னனைக்‌ காமின்‌ யாதுங்‌ 

கலங்கலிர்‌ இன்றே சென்று 
மனிதரைக்‌ கடப்பல்‌ என்றான்‌. 15 


274 வணங்குவார்‌ வாழ்த்து வார்தன்‌ 
வடிவினை நோக்கித்‌ தம்வாய்‌ 
உணங்குவார்‌ உயிர்ப்பார்‌ உள்ளம்‌ 


உருகுவார்‌ வெருவ லுற்ற 


விடாமையின்‌ தான்‌ இறப்பது நிச்சயமென்று கருதியமையால்‌ அவனைக்‌ 
கடைக்‌ கண்ணாற்‌ காணுந்தோறும்‌. இருகண்‌ நீர்‌ சொரியலுற்றான்‌ -- 
தானிறந்தபீன்‌ அவனுக்கு வர நின்ற இறுதியை உன்னிக்‌ கண்ணீர்‌ 
சொரிந்தான்‌. 


9798. அரக்கர்‌ பட்ட துன்பம்‌ இதிற்‌ கூறப்படுகின்றது. அழிந்தனர்‌ 
மனமழிந்தனராகி, விலங்கல்‌ அம்‌ தோள-மலைபோன்ற அழகிய தோலா 
யுடையவனே! நின்னைப்பிரிகலம்‌--உன்னைப்‌ பிரிய மாட்டோம்‌; பிரிந்தால்‌ 
இறந்துபடுவோம்‌, வலங்கொடு தொடர்ந்தார்‌ தம்மை--வற்பு.றுதீஇத்‌ தாமும்‌ 
உடன்‌ சென்று மடிவோம்‌ என்று தொடர்ந்து வந்தவர்களை, காமின்‌-காத்திடு 
மின்‌. யாதும்‌ கலங்கலிர்‌-- சிறிதும்‌ மனங்கலங்காதிருங்கள்‌. கடப்பல்‌-- 
வெல்லுவேன்‌. 


274. அரக்கியர்‌ பட்ட துன்பம்‌ இதிற்‌ கூறப்படுகின்றது. தன்‌ வடி. 
வினகோக்‌க, தம்வாய்‌ உணங்குவார்‌--தோளிற்‌ புல்லிய அம்புடன்‌ கொடி 
யோனை நோக்கிக்‌ கண்கள்‌ நீர்‌ சொரிய நின்ற தன்‌ தோற்றத்தைக்‌ கண்டு வாய்‌ 
உலர்ந்தவராகி, வெருவலுற்ற கணங்‌ குழை மகவிர்‌--உயிரோடு மீண்டு 
வாரான்‌ என்று அஞ்சிய திரண்ட காதணீரிகளையுடைய அரக்கியர்‌, ஈண்டி 


240 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


கணங்குழை மகளிர்‌ ஈண்டி 

இரைத்தவர்‌ கடைக்கண்‌ என்னும்‌ 
அணங்குடை நெடுவேல்‌ பாயும்‌ 

அமர்கடத்‌ தரிதிற்‌ போனான்‌. 10 


நெருங்கி, இரைத்தவர்‌-கதறுபவர்‌, அணங்குடை நெடுவேல்‌ பாயும்‌-வருத்துந்‌ 
தன்மையுள்ள மீண்டதாயெ வேல்‌ பாய்‌ன்ற. அமர்‌-போர்க்களம்‌, 


67. இந்திரசித்து சென்ற தேர்‌ போர்க்களம்‌ அடைந்தது. 


இந்திசசித்‌. து திடிரென மறைதலும்‌ விண்ணிடைக்‌ கரந்த 
வன்‌ என்ன மாயம்‌ விளைக்கப்‌ பே ராகின்றானே என்ற யாவரும்‌ 
ஐயுற; இலக்குவன்‌ வில்லைக்‌ கையிலெடுத்த நிலையில்‌ ஆகாயத்தை 
கொக்க வண்ணமிருந்தான்‌. ஓன்றுங்‌ காணாமையாலே விபீட 
ணனை கோக்க, (அத்தியோன்‌ போயினனாதல்‌ வேண்டும்‌” என்று 
சொல்லும்‌ அளவையில்‌ ஆயிரம்‌ புவி பூண்ட தேரின்‌ பேசசவங்‌ 
கெட்டான்‌. ௮ந்த இந்திரடிச்தின்‌ ஒப்பற்ற இரதம்‌ பேரொலி 
யுடன்‌ போர்க்களம்‌ வர்துற்ற பண்பை விரிப்பன இப்பாடல்கள்‌. 


ஆயிரம்‌ புரவி பூண்ட தேர்ச்‌ செலவின்‌ நிமிர்ந்த ஓலி பாட்‌ 
டில்‌ ஓசையில்‌ செறித்துக்‌ காட்டப்பட்டுளது. உணர்ச்சி வெள்‌ 
ளம்‌ பெருகிய நிலையில்‌ கடைசியாக ஒரு முறை தீவிரமாக 
முயன்று பார்ப்போம்‌ என்று பேராவேசங்கொண்டு சென்றவ 
னுடைய அள்ளிய உணர்ச்சி தேர்ச்‌ செலவின்‌ கடுமையில்‌ 
தெரியக்‌ சாணப்படுன்றது. சொற்கள்‌, கருத்அக்கள்‌--இவற்‌ 
றின்‌ வரிசைக்‌கசமழும்‌ போர்க்கள த்தில்‌ நிற்பவர்‌ கேட்டும்‌ கண்‌ 
டும்‌ உணரும்‌ வரிசையிலமைவுற்றுள்ளன. இர்திரசித்தின்‌ செயலை 
ர்க்‌ கபடி வழிகோக்கிய வானர வீரர்‌ ஆதியோர்‌ காதில்‌ ஆரவா 
ரம்‌ நிறைந்க பேசொலி எப்படி. விமுர்திருக்குமோ, அதனை 
கேர்பட்ட மூடுஇயல்‌ பாட்டின்‌ ஓசையில்‌ அமைந்து நிற்றலைச்‌ 


காணலாம்‌. 


ரசித்து வதைப்படலம்‌: 18, 19.] - 


யுக்க காண்டம்‌ 241 


275 குன்றிடை நெறிதர வட வரையின்‌ 
த குவடுருள்‌ குவதென முடுகுதொறும்‌ 
பொன்றிணி கொடியின்‌ திடியுருமின்‌ 
அதிர்குரன்‌ முரல்வது புனைமணியின்‌ 
மின்றிரள்‌ ௬டரது கடல்பருகும்‌ 
வடவனல்‌ வெணியற வருவதெனச்‌ 
சென்றது திசைதிசை உலூரியத்‌ 
திரீபுவ னமுமுறு தனியிரதம்‌. 1 


276 கடன்மறு கிடவுல குலையநெடுங்‌ 
கரியிரி தரவெதிர்‌ கவிகுலமும்‌ 
குடர்மறு கெமலை குலைய திலங்‌ 
குழியொடு கிழிபட வழிபடரும்‌ 


276. குன்று இடை நெறிதர- திரிகூட மென்னும்‌ மலயினிடங்கள்‌ 
நெரியும்படியாக; வீடணனோடு அரக்கன்‌ மகன்‌ செயலைக்‌ குறித்துப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்த இலக்குவன்‌ ஆயிரம்‌ புரவி பூண்ட தேரின்‌ பேரரவங்‌ கேட்‌ 
டான்‌; அப்படிக்‌ கேட்டவன்‌ காதில்‌ முதலில்‌ விழுந்தது ஆயிரம்‌ சில்லுகளால்‌ 
நகரத்‌ தொடங்கிய பொழுது மலையிடங்கள்‌ நெரிபடுவது போன்ற ஓலி, வட 
வரையின்‌ குவடு உருள்குவது என முடுகு தொறும்‌-—(அத்திண்ிய தே 
ஓடத்‌ தொடங்கி வரும்பொழுது) மேரு மலையின்‌ குன்றங்கள்‌ உருண்டு வருவது 
போன்ற ஓசையுடன்‌ விரைந்து வரும்தோறறும்‌; சற்று நகெருங்வெழும்‌ நிலையில்‌ 
ஓலி நின்றவர்‌ காதில்‌ விழுந்தபட இது. பொன்‌ திரி கொடியின.த--பொன்‌ 
னாற்‌ செய்யப்பட்ட தடியிலே கட்டப்பட்ட கொடியினை யுடையது; இன்னும்‌ 
நெருங்கி வர, கொடியினியல்பு தோன்றியது. இடி உருமின்‌ அதிர்‌ குரல்‌ 
முரல்வது- இடியின்‌ குரல்‌ போன்று அதிர்ன்ற பேரொலியுடையது; இன்‌ 
னும்‌ சிறிது சமீபமாக வர, குவடு உருள்வது போன்ற ஓலி இடிபோல அதிர்‌ 
ந்து காட்டிற்று. புனமணியின்‌ மின்‌ திரள்‌ சுடரது-அலங்கரித்த இரத்தினங்‌ 
களின்‌ மின்னல்‌ திரண்டாற்‌ போன்ற ஒளியினையுடைய.து; தேர்‌ கட்புலனாகும்‌ 
அளவிற்கு நெருங்க, இரவில்‌ முதன்‌ முதலாகத்‌ தோன்றியபடி. கடல்‌ பருகும்‌ 
வடவனல்‌ வெளியுற வருவ தெனச்‌ சென்றது கடலைப்‌ பருக முற்பட்ட வட 
வைத்தி வெளிப்பட்டு வருவதெனச்‌ சென்றது; தேர்‌ இன்னும்‌ ௮ணுகுதலும்‌ 

அஇரள்‌ போன்ற ஓளி வடவனல்‌ போல்‌ வளர்ந்து காட்டிற்று. இசை இசை 
உலகு இரிய-இப்படி வடவைபோன்று பேரொளி வீ சியமையால்‌ திசைகள்‌ 
தோறும்‌ உலகு நிலை கெட்டோடும்படியாகச்‌ (சென்றது. எது எனின்‌? இரி 
புவனமும்‌ உறு தனி இரதம்‌--தூவுலங்களிலும்‌ செல்லும்‌ வலிமையுள்ள ஓப்‌ 
பீலா இரதம்‌. கொடியினது ஃஃஃஃஃஃ மூரல்வது......... ௬டரது....... ஆய 
இரிபுவனமும்‌ உறு தனி யீரதம்‌......... கெரிதர......... உருள்குவதென முடுகு 
தொறும்‌, வடவனல்‌ வெளியுற வருவதென.......... உலகு இரியச்‌ சென்றது. 
91 


949 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


இடமறு யெபொடி முடுடெவும்‌ 

இருளுள தெனவெழும்‌ இகலரவின்‌ 
படமறு உடெவெதிர்‌ விரவியதவ்‌ 

இருள்பக லுறவரு பகையிரதம்‌. A 


216. கடல்‌ மறுடை--கடல்‌ கலங்கவும்‌; உலகு வருந்தவும்‌; பெரிய 
எண்‌ இசை யானைகளும்‌ நிலை கெட்டு ஓடவும்‌; எதிரே நின்ற வானரக்கூட்ட 
மும்‌ குடல்‌ கலங்கவும்‌; எண்‌ திசையிலுள்ள மலைகள்‌ நடுங்கவும்‌, நிலம்‌ குழிந்த 
குழியோடு ண்டு போகவும்‌; வழிபடரும்‌ இடம்‌ மறுகிய பொடி முடுடெவும்‌ 
வழிச்‌ செல்லும்‌ இடங்களில்‌ துகளான புழு வானில்‌ முடு எழவும்‌; இருள்‌ 
உளது என எழும்‌ இகல்‌ அரவின்‌ படம்‌ மறுகட--இருள்‌ உளது, ஆதலால்‌ 
வெளியே புறப்படுவோ மென்‌.று வெளிப்பட்ட பகைமையையுடைய பாம்பின்‌ 
படம்‌ கலங்கி விழும்படியாகவும்‌; அவ்‌ இருள்‌ பகலுற வரு பகை இரதம்‌ எதிர்‌ 
வீரவியது-அந்தக்‌ கங்குலும்‌ பகல்பட வந்த பகைவனுடைய இரதம்‌ எதிரே 
வந்து பொருந்இற்று, போர்க்களத்தை அணுகிய காட்சி இதிற்‌ கூறப்பட்டது. 
சற்றுமுன்‌ வடவைக்‌ கனல்‌ போன்ற ஒளி, இரதம்‌ வீரவலும்‌, பகற்‌ காலம்‌ 
போல்‌ ஓளி எங்கும்‌ நிறைந்ததாயிற்று, 


08. இராவணன்‌ உயிரிழத்தல்‌. 


அணுக்க அணுக்க மீண்டும்‌ மீண்டும்‌ இராவணன்‌ தலைகள்‌ 
முளைக்க, ஈற்றில்‌ இராமபிரான்‌ நான்முகன்‌ படையைகிட்டு 
அவனை முடிக்தான்‌. அங்ஙனம்‌ இராவணன்‌ எய்திய முடிவு இச்‌ 
செய்யுள்களிற்‌ கூறப்படுகின்ற. 1 

இராமாயணக்‌ கதையின்‌ முக்ெ நிகழ்ச்யொகிப இராவண 
வதம்‌ மிக விரிவாகக்‌ கூறப்பட்டுள ௮. அப்பகுதியின்‌ ஈற்றில்‌ 
அமைந்த, அவன்‌ உயிரிழந்த சரினைப்பற்றிக்‌ கூனும்‌ இக்கவிகள்‌. 
பட்டனன்‌ என்ற போதும்‌ எளிமையிற்‌ படுகிலேன்‌ யான்‌” 
என்று அரக்கர்‌ வேந்தன்‌ தன்‌ மகனிடங்‌ கூறியது போலவே 
யாவருடைய மதிப்பையும்‌ கவர்க்தவனாகவே போர்க்களத்தில்‌ 
வீரப்போர்‌ புரிக்து உயிர்‌துறந்தான்‌. மூவுலநினும்‌ பெரியதொரு 
இளர்ச்சியை உண்டாக்கும்‌, நெடுகாள்‌ எதிர்‌ பார்க்கப்பட்ட இச்‌ 
செய்தியை அதன்‌ சர்மைக்கேற்ற பண்பில்‌ ஒசையின்‌ பண்பும்‌ 
ஏற்ற பெற்றி அமையக்‌ கூறுஇன்ருர்‌. இச்செய்யுள்களில்‌ இசா 
வணன பெருமை, இசாமபிசானன வலிமை, இவ்விரண்டின்‌ 


யுத்த காண்டம்‌ 243 


சேர்க்கையினால்‌ வந்த பொலிவு--இவைகள்‌ தெற்றெனப்‌ புலப்‌ 
படும்படி, விழுமிய ஓசையுடன்‌, பொருளமைதி விளங்க, அப்‌ 
பொருள்‌ குறித்தமர்ந்த காமச்‌ சொற்களாற்‌ கூறப்படுகின்றன. 
முக்கோடி வாழ்‌ காளும்‌, பெருந்‌ தவமும்‌, வென்றி வாழும்‌, 
கோளுரமும்‌, மலைபோன்ற உடலும்‌ ஆயெ எல்லா வற்றையுச்‌ 
தின்ற, மார்பிலே புகுந்து உடல்‌ முழுதும்‌ தடவி ஓடி, உயிர்‌ 
பருக, பெருகிய உதிரக்‌ கடலிலே தலைழோக இராவணனைத்‌ 
தள்ளிற்று இசாமனம்பு. மலை போன்ற உடலமும்‌ தெரினின்றுர்‌ 
தலைகீழாக விழுவதற்இடையில்‌, அத்‌ தெய்வப்‌ பகழி, பாற்‌ 
கடலில்‌ தூய நீராடி, வானவர்‌ ஆபெற்று, இராவணன்‌ குருதிக்‌ 
கடலின்‌ திரைமேற்‌ பறந்து சென்ற, இராமபிரான்‌ கணைப்‌ 
புட்டிலை யடைந்த. வஞ்சனை, சினம்‌ முதலிய திக்குணங்க 
ளெல்லாம்‌ அடங்கிய இராவணன்‌ முகங்களும்‌ மும்மடங்கு 
பொலிந்து விளங்கின. 

[தெ ப:--இராவணன்‌ வதைப்‌ படலம்‌: 198-201.] 


277 முக்கோடி வாழ்நாளும்‌ முயன்றுடைய 
பெருந்தவமும்‌ முதல்வன்‌ முன்னாள்‌ 
எக்கோடி யாராலும்‌ வெலப்படாய்‌ 
எனக்கொடுத்த வரமும்‌ ஏனைத்‌ 
திக்கோடும்‌ உலகனைத்துஞ்‌ செருக்கடந்த 
புயவலியுந்‌ தின்று மார்பிற்‌ 
புக்கோடி உயிர்பருகிப்‌ புறம்போயிற்று 
இராகவன்தன்‌ புனித வாளி. 2 


278 ஆர்க்கின்ற வானவரும்‌ அந்தணரும்‌ 
முனிவர்களும்‌ ஆசி கூறித்‌ 
தூர்க்கன்ற மலர்மாரி தொடரப்போய்ப்‌ 
பாற்கடலில்‌ தூய்‌ நீ ராடித்‌ 
A EE தரவை ள எர வளன்‌ அனால்‌ 
உர. முதல்வன்‌--பீரமன்‌. எக்கோடி யாராலும்‌ வெலப்படாய்‌-—நேவர்‌ 
களில்‌ எந்த வரிசையைச்‌ சேர்ந்த எத்தகைய ஆற்றல்‌ படைத்தவராலும்‌ 
வெல்லப்படாய்‌. செருக்கடந்த--போரிலே வென்ற. புக்கு அ மாம்பிலே 
புகுந்து பின்பு உடல்‌ முழுவதும்‌ தடவுவது போன்று உயிரிருக்குமிடம்‌ நாடிச்‌ 
சென்று. உயிர்‌ பருகு மறுபடி தலையும்‌ கையும்‌ முளையாதபடி. உயிரை எஞ்சா 
மல்‌ உறிஞ்சி. புறம்‌ போயிற்று அப்புறம்‌ கழன்று போயிற்று. புனித வாளீ- 
தூய்மையான அம்பு. 


944 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


தேர்க்குன்ற இராவணன்தன்‌ செழுங்குருதிப்‌ 
பெரும்பரவைத்‌ திரைமேற்‌ சென்று 

கார்ல்முன்றம்‌ அனையான்தன்‌ கடுங்கணைப்புட்‌ 
டிலின்நடுவட்‌ கரந்த தம்மா. 2 


279 கார்நின்ற மழறைநின்றும்‌ உருமு திர்வ 

ஏனத்திணிதோட்‌ காட்டி னின்றும்‌ 

நார்நின்ற மலைநின்றும்‌ பணிக்குலமும்‌ 
மஷிக்குலமுத்‌ தகர்ந்து சிந்தப்‌ 

போர்நின்ற விழிறின்றும்‌ பொறிநின்று 
புகையோடுங்‌ குருதி பொங்கத்‌ 

தேர்நின்று நெடுநிலத்துச்‌ சிரமுங்‌8ழ்ப்‌ 
படவிழுந்தான்‌ சிகரம்‌ போல்வான்‌. 3 


280 வெம்மடங்கல்‌ வெகுண்டனைய சினமடங்க 
மனமடங்க வீனையம்‌ வீயத்‌ 
தெம்மடங்கப்‌ பொருதடக்கைச்‌ செயலடங்க 
மயலடங்க ஆற்றல்‌ தேயத்‌ 


| 


278. தூர்க்கின்ற--பூமி தூர்ந்து போகும்பட அளவில்லாமற்‌ பெய்‌ 
ன்ற. தொடரப்‌ போய்‌-அம்புபோன விடமெல்லாம்‌ மலர்மாரி தூவினார்கள்‌. 
ல்‌ நீராடி--மரர்பிற்‌ புக்கு உடல்‌ முழுவதும்‌ உலாவிய மாசு தீரத்‌ தூய 
ரிலே படிந்த. தேர்க்குன்றம்‌--குன்றம்‌ போன்ற தேர்‌. செழுங்குருதித்‌ இிரை- 
அம்பு மீண்டு வருவதற்கடையிலே இராவணன்‌ உடலினின்றும்‌ வெளிப்பட்ட 


உரம்‌ கடல்‌போற்‌ பெரு? அலையும்‌ எழலாயிற்று, தரைமேல்‌ சென்று--அலை 
களுக்கு மேலாகச்‌ சென்று. நடுவண்‌ கரந்தது. 


219. 


நின்ற மழை--கரிய நிறமுள்ள மேகம்‌. உரும்‌--இர.. இணி 
தோள்‌ காடு-திணிக்‌ 


அரிக்க "தோளா காடு; தோள்களின்‌ தொகுதி, , தார்நின்ற 
மலை--மார்பு, பணிக்‌ குலம்‌- ஆபரணங்களின்‌ தொகுதி. மணிக்குலம்‌--இரத்தி 
வனங்களின்‌ கூட்டம்‌. தகர்ந்து உடைந்து. மழையினின்றும்‌ இடியுதிர்வது 
போலத்‌ தேரினின்றும்‌ மார்பினின்றும்‌ ஆபரணங்களும்‌ மணிகளும்‌ தகர்ந்து 

ப்‌ ப்‌ ற விழியினின்றும்‌ வெளிப்‌ 
கயோடு உதிரமும்‌ பொங்க, சிரமும்‌ 8ழ்ப்படும்படு. 


த 
ட 


வெகுண்டனைய சனம்‌--வெம்மையாகிய ஆண்‌ 
த னம்‌. அடங்க-அடங்கவும்‌; இராவணனோடு 
ற பண்புகள்‌ எல்லாவற்றுள்ளுக்‌ தலையெடுத்து நின்ற கடுஞ்சினம்‌ 
நானே அடங்கவும்‌; மனம்‌ அடங்‌க-அச்னெத்திற்கு நிலக்களனாகிய மனம்‌ 


யுத்த காண்டம்‌ 945 


தம்மடங்கு முனிவரையும்‌ தலையடங்க 
நிலையடங்கச்‌ சாய்த்த நாளின்‌ 

மும்மடங்கு பொலிந்தன அம்‌ முறைதுறந்தான்‌ 
உயிர்துறந்த முகங்க எம்மா. ம்‌ 


செயலற்‌ றொழியவும்‌. வினையம்‌ வீய--சினத்திற்‌ கடுத்தபடி நின்ற வஞ்சனை 
அழியவும்‌. தெவ்‌ மடங்க-பகைவர்‌ மறுபடி. தலைநிமிராமல்‌ ஒடங்கும்படி., 
மயல்‌— காம மயக்கம்‌, தம்‌ அடங்கு முனிவர்‌-- தமக்குள்ளே அடங்யெ முனிவர்‌. 
மும்மடங்கு பொலிந்தன வினையம்‌ வீந்தமையாலும்‌, மயல்‌ முதலிய அடங்கிய 
படியாலும்‌, இராமபிரான்‌ புனித வாளியினால்‌ உயிர்‌ துறந்தமையாலும்‌ மும்‌ 
மடங்கு பொலிந்தன. 


69. விபீடணன்‌ புலம்பல்‌. 


இராவணன்‌ பூமியில்‌ விழுந்த பின்‌, இராமபிரான்‌ தன்‌ 
தெரினைப்‌ பூதலத்திலாக்கும்படி கட்டளையிட்டு, ஒருவருக்கும்‌ ' 
புறங்கொடா வீரன்‌ பொருது வீழ்ந்த சீரினையே மனமுவப்பக்‌ 
கண்டான்‌. கண்டவன்‌ அவன்‌ முதுகிலிருக்க தழும்பினை 
நோக்கத்‌ தான்‌ பெற்ற வெற்றிக்கு வெள்க, விபீடணன்‌ ௮. 
புறங்கொடுத்ததனால்‌ வந்ததன்று; திசை யானைகள்‌ அழுத்திய 
மருப்புகள்‌ யமனுடைய வயிசவாளி விசையினாலும்‌ அனுமன்‌ 
குத்தின்‌ கடுமையினாலும்‌ மு.தகு வழியாகக்‌ கழன்றன” என்று 
விளக்க, இராகவனும்‌ நாணம்‌ நீங்கினான்‌. பின்பு அப்பிரான்‌ 
விபீடணனை நோக்கி (விடணா! தக்கதன்றால்‌: என்னதோ இற்‌ 
பி்‌ வயிர்‌ த்தல்‌ 82 இவனுக்கு உரிய கடன்கள்‌ ஆற்றதி? 
என்று கூறினன்‌. அவனும்‌ இராமபிரான்‌ கட்டளைப்படி இரா 
வணன்‌ செய்த கொடுமைகளைப்‌ பொறுத்தலே தக்கது என்ற, 
அவன்‌ உடலீன்மேல்‌ விழுந்து புலம்பினான்‌. அப்படி அவன்‌ 
புலம்பியன இப்பகுதியிற்‌ காணப்படும்‌. 


தமயன்மேல்‌ விழுந்த விபிடணனுக்கு தன்‌ அறிவினால்‌ 
முன்பு அறந்த ஆவலும்‌, அயரமும்‌ பழையபடி. தலையெடுப்ப, 
உடன்பிறப்‌ பென்னும்‌ பாசத்தினால்‌, பலவாறு அசற்றலுற்றான்‌. 
தன்னுடைய எதிரதாக்‌ காக்கும்‌ அறிவினால்‌ உறுவதை உணர்‌ 
ந்து பல்லாற்றானும்‌ தன்‌ தமயனைப்‌ பாதுகாக்க முயன்று ஈற்றிற்‌ 
கைவிட்டுச்‌ . சென்றவனாதலால்‌, அவனுக்கு எல்லா ஈலங்களு 


940 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


மிருக்தும்‌ சிதாபிராட்டியின்‌ மேல்‌ வைக்க கா கலாலும்‌, சர்ப்ப 
நகையின்‌ சூழ்ச்சியினாலும்‌, தன்‌ அறிவுரையைப்‌ புறக்கணித்‌ ௮, 
கும்பகன்னன்‌ அதியோர்‌ பட்ட பின்னராவது இராமபிரானேடு 
நட்புச்‌ கொள்ளும்‌ சந்தர்ப்பச்தையும்‌ இழந்து, மண்மேல்‌ விழு 
ந்து இடர்‌. த நிலைமைக்குப்‌ பெரிதும்‌ இரங்கினான்‌. இனியாவது 
அவன்‌ கற்கதியடைய வேண்டுமே என்று அவாவினான்‌. ஓசை 
யும்‌ பொருளும்‌ வரவர நிமிர்ந்து செல்லும்‌ இச்செய்யுள்கள்‌ வச 
வரப்‌ பெருகுகின்ற துன்பத்தை அனுபவித்த விடணன்‌ மன 
நிலையைக்‌ தெரித்துக்‌ காட்டுவன. 


(தெ. ப:--இராவணன்‌ வதைப்‌ படலம்‌: 220-226.1 


_ 281 உண்ணாதே உயிருண்ணா தொருநஞ்சு 
சனூயெனும்‌ பெருதஞ்‌ சன்னைக்‌ 
கண்ணாலே நோக்கவுமே போக்கியதே 
உயிர்நீயுங்‌ களப்பட்‌ டாயே 
எண்ணாதேன்‌ எண்ணியசொல்‌ இன்றினித்தான்‌ 
எண்ணுதியோ எண்ணி லாற்றல்‌ 
அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்தம்‌ 
பிரளயமே அமரர்‌ கூற்றே. 1 


282 ஓராசை ஒருவன்தன்‌ உயிராசைக்‌ 
குலமகள்மேல்‌ உற்ற காதல்‌ 
தீராசை பழியென்றேன்‌ எனைமுனிந்த 
முனிவாறித்‌ தேறி யோ 
போசாசைப்‌ பட்டெழுந்த குலமுற்றும்‌ 
பொன்றவுந்தான்‌ பொங்க நின்ற 
பேராசை பெயர்ந்ததே பெயர்ந்தாசைக்‌ 
கரிஇரியப்‌ புருவம்‌ பேர்த்தாய்‌. 2 
281. ஒரு கஞ்சு உண்ணாது உயிருண்ணா.த- எந்த ஒரு நஞ்சும்‌ நாம்‌ 
உட்கொள்ளாமலிருக்க உயிரைப்‌ போக்கா. நோக்கவே உயிர்‌ போக்கியதே- 
பார்த்த அளவிலேயே உயிரைப்‌ போக்கவிட்டதே. நீயும்‌ போர்க்களத்தில்‌ 
இறந்து இடந்‌, தனையே. அசுரருக்குப்‌ பீரளயம்‌ போல அழிவு செய்பவனே! 


252. போரிலே விருப்பங்‌ கொண்டு எழுந்த அரக்கர்‌ குலம்‌. பொங்கி 
நின்ற பேராசை--மேன்மேற்‌ கிளர்ந்து நின்ற டேராசை, ஆசைக்கரி-இசை 
யானைகள்‌. இரிய--நிலை கெட்டு ஓட. புருவம்‌ பேர்த்தாய்‌--கோபத்தினாற்‌ 

ருவத்தை நெரித்தவனே! 


யுத்த காண்டம்‌ . 947 


283 அன்றெரியின்‌ விழுவேத வதிஇவன்காண்‌ 
உலகுக்கோர்‌ அன்னை என்று 
குன்றனைய நெடுந்தோளாய்‌ கூறினேன்‌ 
அதுமனத்துட்‌ கொள்ளா தேயோ 
உன்றனது குலமடங்க உருத்தமரிற்‌ 
படக்கண்டும்‌ உறவா காதே 
பொன்‌ நினையே இராகவனார்‌ புயவலியின்‌ 
மறிந்துதான்‌ போகின்‌ முயே 3 


284 மன்றன்மா மலரோனும்‌ வடிமழுவாட்‌ 

படையோனும்‌ வரங்கள்‌ ஈந்த 

ஓன்றலா தனவுடைய முடியோடும்‌ 
பொடியாகி உதிர்ந்து போன 

அன்றுதான்‌ உணர்ந்திலையே யானாலும்‌ 
அவன்‌ நாட்டை அணுக நின்ற 

இன்றுதான்‌ உணர்ந்தனையே இராமனார்‌ 
யாவருக்கும்‌ இறைவ னாதல்‌. 4 


285 வீரநா டுற்றுயோ விரிஞ்சனாம்‌ 
யாவருக்கு மேலாம்‌ முன்பன்‌ 
பேரன்நா டுற்றுயோ பிறைசூடும்‌ 
பிஞ்ஞகன்தன்‌ புரம்பெற்‌ முயோ 
ஆரணா உன்னுயிரை அஞ்சாதே 
கொண்டகன்றார்‌ அதெலாம்‌ திற்க 
மாரனார்‌ வலியாட்டந்‌ தவிர்ந்தாரே 
குளிர்ந்தானே மதியம்‌ என்பான்‌. 5 


II ENE ஆண்தகை வைகைகவக்கை கக்‌ வை 


2838 உருத்து--கோபித்து. - உறவாகாது-- இராமனோடு நட்புக்‌ 
கொள்ளாது. 

284, மன்றல்‌ -வாசனை. வடி மழுவாள்‌ படையோன்‌-வெபீரான்‌, 
௮ன்று--பிராட்டியைக்‌ கொணர்ந்த அன்று. அவன்‌ நாடு சுவர்க்கம்‌. 


285. மூன்பன்‌- பேரன்‌; குலத்திற்கு முதல்வனாயெ பிரமன்‌. பேரன்‌ 
பாட்டன்‌. ஆர்‌ அனார்‌ அண்ணா. வலியரட்டம்‌--வலிமையோடு உன்னை 


ஆட்டிவைத்த ஆட்டம்‌. 


245 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


286 கொல்லாத மைத்துனனைக்‌,கொ ன்ருயென்‌ 

பதுகருதிக்‌ கொடுமை சூழ்ந்து 

பல்லாலே இதழதுக்குங்‌ கொடும்பாவி 
நெடும்பாரப்‌ பழிதீர்ற்‌ தாளே 

நல்லாரும்‌ நீயாரும்‌ நரகத்தாம்‌ 
துறக்கத்தார்‌ நம்பி நம்மோடு 

எல்லாரும்‌ பகைஞரே யார்முகத்தே 
விழிக்கின்றாய்‌ எனியை யானாய்‌. 0 


287 போர்மகளைக்‌ கலைமகளைப்‌ புகழ்மகளைத்‌ 

தழுவியகை பொறாமை கூரச்‌ 

சர்மகளைத்‌ திருமகளைத்‌ நேவர்க்குந் 
தெரிவரிய தெய்வக்‌ கற்பின்‌ 

பேர்மகளைத்‌ தழுவுவான்‌ உயிர்கொடுத்துப்‌ 
பழிகொண்ட. பித்தா பின்னைப்‌ 

பார்மகளைத்‌ தழுவினையே தஇசையானை 
மருப்பிறுத்த பணைத்த மார்பால்‌. 7 


280. கொல்லாத--கொல்லத்‌ தகாத, மைத்துனன்‌ -குர்ப்பநகையின்‌ 
கணவன்‌. கொடுமை சூழ்ந்‌ து-கொடுமையைச்‌ செய்யவேண்டு மென்று சூழ்ச்சி 
செய்த. பல்லாலே இதழ்‌ அதுக்கும்‌ கொடும்பாவி உன்மீது காலம்‌ பல 


சென்றும்‌ தீராத கோபங்‌ கொண்ட பாவியாகிய குர்ப்பககை. நெடும்‌ பாரப்‌ 
பழி இர்க்தாளே நீண்ட காள்‌ தன்‌ மனத்திலே பாரமாயிருந்த பழியைத்‌ 


தீர்த்துக்கொண்டாளே. 


287. போர்‌ மகள்‌-வீரலக்குமி, மருப்பு இறுத்த-கொம்புகளை முறித்த. 
பணைத்த மார்பால்‌-— பருத்த மார்பிலே. 


(0. மண்டோதரி புலம்பல்‌ 


இராவணன்‌ மீது விமுந்து புலம்பிய விபீடணனைச்‌ சாம்ப 
வன்‌ தேற்றினான்‌. இராவணன்‌ இற்‌, கதைக்‌ கேட்ட மயன்‌ மகள்‌ 
மண்டோதரி பல மாதருடன்‌ போர்க்களங்‌ குறுஇனள்‌. உடன்‌ 
வந்த மாதர்கள்‌ பலவாறு புலம்ப, அவன்‌ தன்‌ கணவன்‌ மீது 
விழுந்து புலம்பி உயிர்‌ நீங்கனொள்‌. அங்ஙனம்‌ அவள்‌ புலம்பி 
உயிர்‌ நீத ததை இப்பாடல்கள்‌ கூறும்‌. 


யுத்த காண்டம்‌ 249 


கற்பில்‌ மேம்பட்ட மண்டோ தரியின்‌ அயரம்‌ எல்லை குடர்‌ 
தனா... விபீடணன்‌ துயரம்‌ போன்று நிச்சயம்‌ கேரும்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்டதன்று, அவள்‌ உற்றது இழப்பிடும்பை 
யாவற்றுள்ளும்‌ மிக்கதா யெ வி,கவையிடும்பை, மேலும்‌ கணவ 
ணுக்கு முன்னமே சுமங்கலியாகவே தான்‌ இறக்‌ வேண்டுமென்ற 
கொள்கையைக்‌ கடைப்பிடித்து நின்றவள்‌. இந்திரசிச்அ இறர்த 
பொழுது; “தை யென்னும்‌ அமிழ்தினாற்‌ செய்க ஈஞ்சினால்‌ 
இலங்கை வேர்தன்‌ நாளை இத்‌,தகையனன்றோ?' என்று ஆற்றாமை 
மீதூமப்‌ புலம்பினளாயினும்‌, தன்‌ மனத்துள்ளே மும்மூர்த்தி 
களுக்கும்‌ வலியவனான இராவணனுக்கு இறுதி என்றும்‌ வாரா 
சென்னும்‌ நம்பிக்கை கொண்டிருந்தாள்‌. கடல்‌ மதில்களா கிய 
வெளி ௮சண்களைப்‌ பகைவர்‌ கடந்து வர்கனசாயினும்‌ அவன அ 
பெருந்‌தவமா கிய கடலையும்‌ பெற்ற பெரு வசங்களாகிய உள்‌ 
ள.சணையுங்‌ கடத்தல்‌ அரிதென்று உள்ளுள்ளே ஏமாப்புற்றாள்‌. 
ஆனால்‌ அத்தகைய பாற்கடல்‌ சீதை யென்னும்‌ பிசையினாற்‌ 
சிதைவுற்ற த; இரா மனம்பும்‌ வரமாகிய உள்மதிலையும்‌ ஊடுருவி, 
இராவணன்‌ மார்பிற்‌ புக்கு எள்ளிருக்கும்‌ இடமின்றி உயிரி 
ருக்கும்‌ இடம்‌ நாடி எங்குந்‌ தடவிற்று, இப்படித்‌ தன்‌ உயி 
சனைய கொமுசனை இழர்அ படா த அயசம்பட்டு, இரங்கி, ஏங்க, 
அவன்‌ மார்பில்‌ விழுந்த பெருமூச்சு விட்டாள்‌; அத்துடன்‌ 
உயிர்ப்பு நீங்கினாள்‌. இங்ஙனம்‌ அவன்‌ பெறாச்‌ அயருழர்து 
புல்பி உயிர்‌ நீங்கெதைச்‌ கூறுவன இச்செஞ்சொற்‌ கவிகள்‌. 
[தெ. ப;:-—இராவணன்‌ வதைப்படலம்‌, 238-248; 240,] 
288 அன்னேயோ அன்னேயோ ஆகொடியேற்‌ 
கடுத்தவாறு அரக்கர்‌ வேந்தன்‌ 
பின்னேயோ இறப்பதுமுன்‌ பிடித்திருந்த 
கருத்ததுவும்‌ பிடித்தி லேனோ 
முன்னேயோ விழுந்ததுவு முடித்தலையோ 
படித்தலைய முகங்காட்‌ டாயோ 
என்னேயோ என்னேயோ இராவணனார்‌ 
முடிந்தபரி சிதுவோ பாவம்‌. 1 


288. ஆ கொடியேற்கு அடுத்தவா--கொடியேனாயய எனக்கு நிகழ்ந்த து 
எவ்வளவு பரிதாபகரமானத! யான்‌ இறப்பது கணவன்‌ இறந்த பின்பே 
பயோ? கணவனுக்கு முன்னரே யான்‌ இறக்கவேண்டும்‌ என்ற உறுதியான 
எண்ணத்தைக்‌ கடைப்பிடித்திலேனோ? முன்னேயோ வீழுந்ததுவும்‌ முடித்தலை 


92 


250 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


289 வெள்ளெருக்கஞ்‌ சடைமுடியான்‌ வெற்பெடுத்ந 

இருமேணி மேலுங்‌ கீழும்‌ 

என்ளிருக்கும்‌ இடமின்றி உயிரிருக்கும்‌ 
இடம்நாடி. இழைத்த வாரு 

கள்ளிருக்கும்‌ மலர்க்க ந்தற்‌ சானகியை 
மனச்சிறையிற்‌ கரந்த காதல்‌ 

உள்ளிருக்கும்‌ எனக்கருதி உடல்புகுந்து 
தடவியதேோ ஒருவன்‌ வாளி. 2 


290 ஆரம்போர்‌ திருமார்யை அகன்முழைகள்‌ 

எனத்திறந்திவ்‌ வுலகுக்‌ கப்பால்‌ 

நூரம்போ மினவொருவன்‌ சிலைதுறந்த 
சரங்களே போரில்‌ தோற்றும்‌ 

வீரம்போய்‌ உரங்குறைந்து வரங்குறைந்து 
வீழ்ந்தானே வேறே கெட்டேன்‌ 

ஓரம்போ உயிர்பருகிற்‌ நிராவணனை 
மானுடனார்‌ ஊற்றம்‌ ஈதோ. 8 


291 காந்தையருக்‌ கணியனைய சானகியார்‌ 

பேரழகும்‌ அவர்தங்‌ கற்பும்‌ 

ஏந்துபுயத்‌ திராவணனார்‌ காதலுமச்‌ 
சூர்ப்பநகை இழந்த மூக்கும்‌ 

வேந்தர்பிரான்‌ தயரதனார்‌ பணியினால்‌ 
வெங்கானில்‌ விரதம்‌ பூண்டு 

போந்ததுவுங்‌ கடைமுறையே புரந்தரனார்‌ 
பெருந்தவமாய்ப்‌ போயிற்‌ றம்மா. 4 


யோ--தேரினின்றும்‌ தலை ழாகவோ விழுந்தது? (யுத்த: 219.) படித்தலைய 
முகங்காட்டாயோ-அப்படி.ச்‌ செழுங்‌ 8ழ்ப்பட விழுந்த பொழுது பூமியிலே 
பதிந்துள்ள முகங்களை யான்‌ கானும்படி காட்டாயோ? 

289. எள்‌ இருக்கும்‌ இடமும்‌ வெறிதாயீராமல்‌. இழைத்தவாறோ-- 
செய்தபடி என்னே! கள்‌--தேன்‌. கரந்த காதல்‌-மறைத்து வைத்திருந்த 
காதல்‌. தடவியதோ-ஓரிடமும்‌ எஞ்சாமல்‌ தடவிப்‌ பார்த்ததோ? 

290. ஆரம்போர்‌ இரு மார்பு முத்து வடம்‌ போர்த்த துபோல்‌ அழகு 
செய்த மார்பு. அகல்‌ முழைகள்‌ என-— வாயகன்ற குகைகளைப்‌ போல. உரம்‌ 
மனவலிமை. வரம்‌ குறைக்து--வரம்‌ கெட்டு, . வேறே வீழ்ந்தானே வரம்‌ 
முதலியவற்றினின்‌ றும்‌ வேறுபட்டு வீழ்ந்தானே. ஊற்றம்‌_— வலிமை, 

291. காந்தையர்‌-— பெண்கள்‌. ஏந்து புயம்‌-—ஓங்யெ புயம்‌. கடை 
முறையேடமுடிவில்‌. புரந்தரனார்‌- இந்திரன்‌. போயிற்று ஆபிவிட்ட அ. 


யுத்த காண்டம்‌ 251 


292 தேவர்க்குந்‌ திசைக்கரிக்குஞ்‌ சிவனார்க்கும்‌ 

அயனார்க்குஞ்‌ செங்கண்‌ மாற்கும்‌ 

ஏவர்க்கும்‌ வலியா னுக்‌ கென்றுண்டாம்‌ 
இறுதியென ஏமாப்‌ புற்றேன்‌ 

ஆவற்கண்‌ நீயுமன்ற அருந்தவத்தின்‌ 
பெருங்கடற்கும்‌ வரமென்‌ மூன்ற 

காவற்கும்‌ வலியானோர்‌ மானுடவன்‌ 
உளன்‌ என்னக்‌ கருதி னேனே, உக 


293 அரைகடையிட்‌ டமைவுற்ற முக்கோடி. 
ஆயுவும்யே ரறிஞர்க்‌ கேயும்‌ 
உரைகடையிட்‌ டளப்பரிய பேராற்றல்‌ 
தோளாற்றற்‌ குலப்போ இல்லை 
திரைகடையிட்‌ டளப்பரிய வரமென்னும்‌ 
பாற்கடலைச்‌ சீதை என்னும்‌ 
பிரைகடையிட்‌ டழிப்பதனை அறிந்தேனோ 
தவப்பயன்நின்‌ பெருமை பார்ப்பேன்‌, 0 
வேறு 
294 என்ற மைத்தனன்‌ ஏங்கி எழுந்தவன்‌ 
பொன்ற தைத்த பொருவரு மார்பினைத்‌ 
தன்ற ழைக்கைக ளால்தழு வித தணி 
நின்ற ழைத்துயிர்த்‌ தாளுயிர்‌ நீங்னொள்‌. 7 


292. ஏவர்க்கும்‌--ஏப்பேர்ப்பட்டவருக்கும்‌. ஏமாப்பு செருக்கு, ஆவல்‌ 

- கண்‌ ஆவலோடு. உழன்ற அருந்தவத்தின்‌ பெருங்‌ கடற்கும்‌-வருந்திச்‌ 

செய்த அரிய தவமாகிய பெரிய கடலுக்கும்‌, வலியான்‌--கடல்யும்‌ வரமாகிய 
காவலையும்‌ கடக்கும்‌ வலிமை யுடையவன்‌. 

298. அரை கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயுவும்‌- மூன்றரைக்‌ 
கோடி ஆயுளும்‌. . அழைக்‌ கோடி வாழ்ந்தவன்‌ மூன்று கோடியை இழந்தான்‌. 
(யுத்த: 277.) உரை கடையிட்டு--சொல்லாலே இவ்வளவென்று அறுதியிட்டு 
அளக்க முடியாத பேராற்றலைக்‌ கொண்ட தோள்‌ வலிமை. உலப்பு- அழிவு, 
௮லகளை இவ்வளவின என அளக்க முடியாத வரமென்னும்‌ பாற்கடலை. 
பிரை மோர்ப்பிரை. கடையிட்டு-- இறுதிக்காலத்தில்‌, தவப்பயன்‌ நீன்‌ 
பெருமை--தவப்பயனாய நின்‌ பெருமையை. 

994. பொன்‌ தழைத்த--பொன்‌ அணிகலம்‌ மிக்குள்ள. தழைக்கை- 
தழை போலுங்‌ கை, உயிர்த்தாள்‌— பெரு முச்சு வீட்டாள்‌. உயிர்‌ நீங்கினாள்‌ 
_ அம்ூச்சுடன்‌ உயிரும்‌ நீங்கப்பெற்றாள்‌. 


> 
ot 
12 


கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


(1, சீதாபிராட்டி எரிபுகல்‌. 


அனுமன்‌ மூலம்‌ இராவணன்‌ இறந்துபட்ட செய்தி கேட்டு 
உவகைக்‌ கடலுள்‌ மூழ்கியிருந்த ?காபிசாட்டியை, இராமபிரான்‌ 
ஏவலால்‌ விபீடணன்‌ விமானத்தில்‌ ஏற்றி அப்பிரானிருக்கு 
மிடம்‌ அனுப்பினான்‌. தேவர்களும்‌ முனிவர்களும்‌ விஞ்சையரும்‌ 
பிரரட்டியைக்‌ காணும்‌ பொருட்டுச்‌ இரண்டு வந்தனர்‌. அதனால்‌ 
ஒன ங்குகற்கும்‌ இடமிலதாயிற்‌.று. அந்லெயில்‌ அரக்கர்‌ ஒச்சு 
தலாற்‌ பிறந்த கம்பலையைச்‌ செவியுற்ற இராமபிரான்‌, அதன்‌ 
காரணத்தை முனிவர்‌ கூற அறிந்து, விபீடணனைத்‌ தகாத 
செய்தியோ என்று கடிந்து கூற, அவன்‌ அலக்கண்‌ எய்தினான்‌. 
அதற்கிடையில்‌ விமானமும்‌ போர்க்களங்‌ குறுஇற்று. மாருதி 
தனக்குச்‌ செய்த பேருதவியை உன்னி யுன்னி அவனை வாழ்த்‌ 
திய பிராட்டி, “பச்சிலை வண்ணமும்‌ பவளவாயுமாய்க்‌ கைச்சிலை 
ஏந்தி” ஏறு சேவகத்தோடு நின்ற இசாமபிசானைக்‌ சண்களிப்பக்‌ 
கண்டாள்‌. கண்டவள்‌ விமானத்தினின்றும்‌ இழிந்து, (இனி 
நான்‌ அவனை மறப்பினும்‌ ஈன்று; இறப்பினும்‌ ஈன்று” என்று 
எண்ணி, நீண்ட காலம்‌ தொடர்ந்து அனுபவித்த ஏக்கம்‌ நிற்கப்‌ 
பெற்றாள்‌. கன்‌ கண்‌ முன்னே தோன்றிய கற்பினுக்‌ காசியை 
அற்பினத்தலைவனும்‌ அமைய கொக்கினான்‌; இரு கண்களினின்‌ 
௮ம்‌ அணங்குறு கெடுங்கணீர்‌ அலி பாய வணங்கிய மயிலினைப்‌ 
பணங்கிளர்‌ அரவென எழுந்து பார்த்துத்‌ கன்‌ அம்பினுங்‌. 
கொடிய சொற்களால்‌ அ௮ன்னவளைக்‌ கடிர்து கூறலாயினான்‌. 
அங்களனம்‌ அப்பிரான்‌ கடிந்து கூறியது முதல்‌, தீயிடைப்‌ புகுக்து 
வெளிவந்த தெய்வக்‌ கற்பினவாகிய பிராட்டியை அழிப்பில 
சான்று கொண்டு கழிப்பிலள்‌ என்று கொண்டது வரை நிகழ்ந்த 
வற்றையெல்லாம்‌ கூஅவது இப்பகுதி. 


இதிற்‌ கூறப்படும்‌ முக்கிய நிகழ்ச்சி பிராட்டி எரிபுகுதலா 
கும்‌. இசாமயணக்‌ கதை முழுவதிலும்‌ பெரிய அதிர்ச்சியைக்‌ 
“தரும்‌ இக்காட்டு சரியதொரு முறையிற்‌ காட்டப்படுகன்றஅ. 
அறவியின்‌ உறவு பூண்ட தூயவர்‌ அணைவனா।ன இராமபிரானும்‌ 
எடுத்த சிற்றத்தனாய்‌, தன்னை வணங்கிய மிதிலச்‌ செல்வியை 
நிமிர்க்து கோக்கு, (ஊண்திறம்‌ உவர்‌ தனை; ஒழுக்கம்‌ பாழ்பட 


யுத்த காண்டம்‌ 88 


மாண்டிலை; அரக்கன்‌ மா ஈகரில்‌ உறைர்கடங்கிய 4 மீண்டசென்‌? 
நினைவு என்‌? விரும்பும்‌ என்பதோ ? உன்னை மீட்பான்‌ 
பொருட்டு உறுபகை கடந்திலேன்‌; என்னை மீட்பான்‌ பொருட்டு 
இலங்கை எய்தினேன்‌. உன்‌ ஒழுக்கம்‌ என்‌ உணர்வைச்‌ சேதியா 
நின்ற. நீ செய்வது எ அதனைச்‌ செய்து நிறைவேற்ற தி; 
இன்றேல்‌ விரும்பிய நெறியே செல்லுதி', என்று கூறினன்‌. 


அச்‌ சொற்கேட்ட முனிவர்‌, அமார்‌, வானரர்‌ முதலிய 
அனைவரும்‌ வாய்‌ திறந்தரற்றினர்‌, சிகாபிராட்டி கண்களி 
னின்று உதிரமும்‌ புனலும்‌ பாய, புண்ணிற்‌ கோலிட்டாற்‌ 
போன்ற அயர,த்தினால்‌ நினைவொழிர்‌ து, ஏக்கமும்‌ ஏமாற்றமும்‌ 
உற்று நெட்டுயிர் த்தாள்‌. பின்பு தன்‌ தாய்மைக்கும்‌ பெருந்தன்‌ 
மைக்கும்‌ மனநிலைக்கும்‌ ஒத்‌ சனவாய மாற்றஞ்‌ சில இசைத்தபின்‌ 
இளையவனை நோக்கி, *இடுதி இ? என்று கூறலும்‌, அவனும்‌ 
இராமபிரான்‌ உள்ளக்‌ குறிப்புணர்ந்து எரியமைத்தனன்‌. 


சீதாபிராட்டி. அதன்‌ பாங்குற ஈடந்தனள்‌. தியின்‌ ௮௬ 
குறச்‌ சென்று உலகுக்கோர்‌. ௮ன்னையாகிய அவள்‌ குஅகுத 
அம்‌ மறைகளும்‌ ஈல்லறமும்‌, உயிர்கள்‌ யாவையும்‌ தரிக்கலாது 
வாய்திறந்தசற்றின. அன்னவள்‌ தீயினை வலம்‌ வரும்‌ அளவையில்‌ 
வரன்‌ முதல்‌ உலகமும்‌ உயிர்களும்‌ மறு ஓலமிட்டன; பெருர்‌ 
அன்பத்தினால்‌ அலறின. இந்திரன்‌ தேவியர்‌ முதலீயோர்‌ 
அரற்நினவராய்த்‌ தம்‌ கைகளாற்‌ கண்களே எத்திக்‌ அள்ளினர்‌, 
நான்முகன்‌ முதலியோர்‌ ஈடுங்கினர்‌. படிசுமந்த பாம்பு படம்‌ 
ஒடுங்கிற்று. அதன்‌ கடுவிடம்‌ பரந்தாற்போன்‌ அ உலகம்‌ முழு 
வதம்‌ வெஅம்பிற்று. சுடர்கள்‌ இடர்திரி்தன. கடல்கள்‌ ஏங்கின. 


அங்மிலையில்‌ பிராட்டி, “மனத்தினால்‌ வாக்கினால்‌ மறவுற்‌ 
றேனெனின்‌ ஜனெத்தினாற்‌ சுதி தச்‌ செல்வா”, என்அசைத்‌க, 
கன்‌ கணவனை வணங்கி, தாமரைத்‌ அடகு அ 
போன்னு அத்தியிற்‌ பாய்ர்சனள்‌. பாய்தலும்‌ அவள்‌ கற்பின்‌ 
தியினால்‌ பால்வெண்‌ பஞ்சென அத்தியும்‌ திய்க்தது. ப்ட்‌ 
மேனியனாியெ அங்கியல்‌ கடவுள்‌ அழுந்திய நகையும்‌. அம்‌ 
தெழுந்தனன்‌. பிராட்டி.யின்‌ மேனியில்‌ சீற்றத்தால்‌ அரும்பிய 


வெர்களும்‌ வாடினவில்லை. பாடிய வண்டொடும்‌ பனித்த 


254 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


தேனொடும்‌ அவள்‌ சூடிய மலர்கள்‌ நீர்‌ தோய்ந்கு போன்றன. 
கிலைதிரிர்த உலகமும்‌ செவ்வன்‌ நின்றன. பரிக்தவர்‌ உயிசெலாம்‌ 
பயந்‌ தவிர்ர்தன. அருந்ததி முதலிய மகளிர்‌ நாணமும்‌ பொறை 
யும்‌ நீங்கி ஆடுதல்‌ புரிந்தனர்‌. 


தியினின்‌ தெழுந்த அக்னிதேவன்‌ இராமபிரானிடம்‌, கற்‌ 
பெனுங்‌ கடவுள்‌ தியினால்‌ என்வலி நிக்கனை: என்னையும்‌ முனிர்‌ 
சுனையாம்‌', என்னு முறையிட்டான்‌. அர்நிலையில்‌ இராமபிரான்‌, 
“நி யார்‌?! இயம்பிய தென்னை? இவளைச்‌ சுடாது போற்றினாய்‌; 
என்‌ கொல்‌?” என்று வினாவினான்‌. அக்கடவுள்‌, *இவ்வன்னை கற்‌ 
பெனுங்‌ இக்‌ சட இங்கணைர்தேன்‌. பல்‌ பொருட்கு ஐயம்‌ கேடற 
மீட்பதும்‌ என்வயின்‌ என்று மறைகள்‌ கூ.றும்‌. இவள்‌ உணர்வு 
சிறினால்‌ உலகு உய்யுமே? வையுமேல்‌ மலர்மிசை அயனும்‌ மாயு 
மன்றே,” என்று இன்னன பன்னி நின்று, தேவரும்‌ உலகமும்‌ 
ர்‌ ச்செழ, கோதையை இராமபிரான்‌ பக்கல்‌ கொணர்ந்தனன்‌. 
கருணையுள்ள த்தனாகிய அவ்வள்ளலும்‌, “நீ அழிப்பில சான்று 
உலகுக்கு: இவரே யாஅமோர்‌ பழிப்பிலள்‌ என்றனை: பழியு 
மின்‌: இனிக்‌ கழிப்பிலள்‌', என்றனன்‌. 


- அற்பினத்‌ தலைவனா இராமடிரான்‌ பிராட்டியை ஏன்‌ 
இங்கனம்‌ கடிந்து கூறினான்‌ என்ற வினா எழலாம்‌. (உன்னைக்‌ 
காட்டினன்‌ கற்பினுக்கர9ி என்றலகிற்‌ பின்னைக்‌ காட்டுவதரி 
கெனக்‌ கருதி இப்பெரியோன்‌” என்று பின்னர்‌ தயரதன்‌ 
பிசாட்டிக்குக்‌ கூறுமாற்றால்‌ அதன்‌ காரணம்‌ ஒரளவு விளங்கும்‌. 
அங்கிபுக்கிடென்று உணர்த்துதற்கு அளவு கடந்த முனிவு, 
கொழுந்து விட்டெரியும்‌ இயும்‌ தாமரைச்‌ தடாகம்போற்‌ 
குளிர்க்து கானும்படியான வெம்மை மிக்க சீற்றம்‌, வேண்டுமோ 
என்று ஆராயுமிடத்அ ஒரு காரணம்‌ பற்றி ஏறிட்டுக்‌ கொண்ட 
முனிவு சில சந்தர்ப்பங்களால்‌ எல்லை கடந்து சென்றது என்று 
கருத வேண்டியிருக்கின்றது. பிராட்டியைக்‌ காணும்‌ பொருட்டு 
கெ ருக்யெ முனிவர்‌ முதலியோரை அரக்கர்‌ ஓச்சிய கம்பலையால்‌ 
பிறந்த கோபம்‌, விபீடணன்மேற்‌ சென்ற நிலையில்‌ பிராட்டியும்‌ 
வந்துற்றனள்‌. சில சுடுசொற்‌ கூறி அவளைத்‌ இப்புகுவிக்ச 
விரும்பியவன்‌ தான்‌ ஏறிட்டுக்‌ கொண்ட முனிவு முந்திய ௮ம்‌ 
நிகழ்ச்சியின்‌ தொடர்பா லும்‌, தேவமாதர்‌ பிராட்டிக்குச்‌ செய்த 


யுத்த காண்டம்‌ 955 


விட்ட ஒப்பனை மிக்க கொற்றக்தினாலும்‌, பேச ஆரம்பிக்கும்‌ 
பொழுதே, பேச்ச கூடிய வன்மையுற்று எழலாயிந்று, பேசத்‌ 
தொடங்கவும்‌ பிராட்டி இலக்குவனை வைஅரைத்‌அத்‌ தன்னைப்‌ 
பிரிந்தது முதல்‌ தான்‌ அடைர்த அல்லல்கள்‌, கடலைத்‌ தாண்டு 
தற்குப்பட்ட அன்பங்கள்‌, அருமைத்‌ தம்பியாகிய இலக்குவன்‌ 
போர்க்களத்தில்‌ மும்முறை அறிவிழர்‌து டர்தமை, மடிந்த 
வான? வீரர்‌ அடைந்த துன்பம்‌, அரக்கர்‌ செய்க உலையாப்‌ 
போர்‌--முதலியன வெல்லாம்‌ நினைவிலெழ மேற்கொண்ட 
முனிவு எடுத்த சிற்றமாக உருக்கொண்டு கிளர்க்கது என்று 
கொள்ளலாம்‌. அற்பினத்தலைவன அ கருணையுள்‌ ள த்தில்‌ வெஞ்‌ 
சிற்றம்‌ விளைந்ததாயினும்‌, பிசாட்டியினது “மாகத்தார்‌ தேவி 
மாரும்‌ வான்‌ சிறப்புறு தற்குக்காரணமான தெய்வக்‌ கற்பினை 
உள்ளுள்ளே உணர்ந்தவனாதலின்‌, அவன்‌ கடிந்து கூறிய பேச்சி 
அம்‌ ௮ன்னவள த சீரியபெருமையை உணர்த்தும்‌ பொருளும்‌ 
இயல்பாகவே வந்து பொருந்திற்‌.து. (யுத்த : 299.) 
[தெ. ப:-- மீட்ரிப்‌ படலம்‌ : 02-74, 76-91.] 


295 ஊண்டிற முவந்தனை ஒழுக்கம்‌ பாழ்பட 
மாண்டிலை முறைதிறம்‌ பரக்கன்‌ மாநகர்‌ 
ஆண்டுறைந்‌ தடங்களை அச்சத்‌ தீர்ந்திவண்‌ 
மீண்டதென்‌ நிலைவெனை விரும்பு மென்பதோ. 1 


296 உன்னைமீட்‌ பான்பொநட்‌ டுவரி தூர்த்தொளிர்‌ 
மின்னமீட்‌ டுறுபடை யரக்கர்‌ வேரறப்‌ 


295. ஊண்திற முவந்தனை- பலவகைப்பட்ட சுவையுடைய உணவுகளை 
யெல்லாம்‌ விரும்பியுண்டாய்‌. நீ மாண்டிருந்தால்‌ உன்‌ ஒழுக்கம்‌ க 
இருக்கும்‌; அத பாழ்படும்படி உயிர்‌ சுமந்திருந்தாய்‌. முறைதிறம்பிய அரக்க 
னது ஈகரில்‌ வாழ்தலைச்‌ சத்து, அவனுக்கு அடக்கப்ருக்காம்‌. இப்படி 
யெல்லாம்‌ செய்தும்‌ சிறிதும்‌ அச்சமின்றித்‌ துணிவுடன்‌ இந்த இடத்தி ற்கு 
மீண்டு வந்தது எக்காரணம்‌ பற்றி? உனது நினைவு என்ன? நான்‌ உன்னை 
விரும்புவேன்‌ என்பதோ? 

996. உன்னைச்‌ சிறைமீட்கும்‌ பொருட்டு கடலை மேடாக்‌ அணைகட்டி, 
அரக்கர்‌ குலம்‌ வேரறும்படி பகைக்‌ கடலைக்‌ கடந்து வர்தேனல்லேன்‌; வக 
அபவாதத்தினின்றும்‌ என்‌ பெயரை மீட்கும்‌ பொருட்டே இலங்கை 


எய்தினேன்‌. 


250 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


பின்னைமீட்‌ டுறுபகை ௩டந்டி லேன்பிழை ்‌ 
என்னைமீட்‌ பான்பொநட்‌ டிலங்கை எய்தினேன்‌. 2 


297 மருந்தினு மினியமன்‌ னுயிரின்‌ வான்தசை 
அருந்தினை யேநற வமைய உண்டியே 
இருந்தனை யேயினி எமக்கு மேற்பன 
விருந்துள வோவுரை வெம்மை நீங்கினாய்‌. ம 


298 கலத்தினிற்‌ பிறந்தமா மணியிற்‌ காந்துறு 
நலத்தினிற்‌ பிறந்தன நடந்த நன்மைசால்‌ 
குலத்தினிற்‌ பிறந்திலை கோளில்‌ 2டம்போல்‌ 
நிலத்தினிற்‌ பிறந்தமை நிரப்பி னயரோ, ஜீ 


மின்னை மீட்டுறு படை அரக்‌ கர்‌-ஓனி பொருந்திய மின்னல்‌ ஓப்பாகா 
மையினால்‌ மீண்டு ஓடும்பட செய்ன்ற படைக்கலங்களை யுடைய அரக்கர்‌; 
மின்னல்‌ படைக்கலங்களுக்குத்‌ தோற்று மீள்வது போன்று மீளாமல்‌ பலவகை 
நெருக்கடியான நிலைமைகளிலும்‌ உறுதியாக நின்று விடாப்‌ போர்‌ புரியக்‌ 
தன்மையுடைய அரக்கர்‌ என்பது குறிப்பு. பின்னை மீட்டுறு பகை-- ஒரு முறை ' 
போரில்‌ அடியுண்டாலும்‌ மறுபடி மறுபடி களர்ந்து போர்‌ செய்யும்‌ பகைவர்‌. 
இத்தகைய இயல்புள்ள வலிய பகைவரை வென்றது உன்னைச்‌ சிறைமீட்கும்‌ 
பொருட்டன்று; என்‌ பெயரையும்‌ குலப்‌ பெயரையும்‌ பிழைபடாமற்‌ காக்கும்‌ 
பொருட்டேயாம்‌. : 

297. நிலைபெற்ற உயிர்களின்‌ பெரிய தசைத்‌ துண்டங்களை அமுதினு 
மினியனவாகக்‌ கொண்டு உண்டனையன்றோ! மது முதலியவற்றை ஆரப்‌ 
பருனை யன்றோ? இவற்றை யெல்லாம்‌ உண்டும்‌ பருகியும்‌ உயிரே பெரி 
தென்று மன வலிமையோடு உயிர்தரித்திருந்தனையே, இனி எனக்கு ஏற்ற 
அத்தகைய விருந்து கொணர்ந்துள்ளனையோ? சொல்லுவாய்‌. இவ்வளவு 
செயலையும்‌ மனத்தைச்‌ சுடுகின்ற உணர்ச்சி சிறிதுமின்றிச்‌ செய்தவளே! 


298. கலத்தினில்‌ பிறந்த மா மணியில்‌ காந்துறும்‌ நலத்தினில்‌ பிறந்தன 
கடந்த--ஆபரணத்தினைப்‌ போலவும்‌, அதிலே, உடன்‌ பிறந்தது போன்று - 
இசைவுறும்படி பதிப்பிக்கப்பட்ட இரத்தத்தைப்‌ போலவும்‌ சிறப்பாக 
ஒளியோடு விளங்குகின்ற உனது இயற்கைப்‌ பண்பு செயற்கைப்‌ பண்பு ஆதிய 
கலங்களினின்றும்‌ தோன்றிய குணஞ்‌ செயல்கள்‌ உன்னவிட்‌ டொழிந்தன. 
அதற்குக்‌ காரணம்‌ என்னை யெனின்‌:--அவ்விரு வகை நலங்களும்‌ நீரம்புதற்‌ 
கேற்ற நல்ல குலத்தில்‌ ரீ பிறந்திலை; பொறி யுணர்வையுங்‌ கொள்ளுதலில்லாத 
முதுகெலும்பற்ற, காலால்‌ ஊர்ந்து செல்லும்‌ புழுவைப்‌ போல, மண்ணி 
லிருந்து பிறந்து, அங்ஙனம்‌ பிறந்தமைக்குரிய காரியங்களைச்‌ செய்து 
முற்தினாய்‌. 


யுத்த காண்டம்‌ 257 


299 பெண்மையும்‌ பெருமையும்‌ பிறப்புங்‌ கற்பெனுந்‌ 
திண்மையும்‌ ஒழுக்கமுந்‌ கெளிவுஞ்‌ சர்மையும்‌ 
உண்மையும்‌ நீயெனு மொருத்தி தோன்றலால்‌ 
வண்மையின்‌ மன்னவன்‌ புகழின்‌ மாய்ந்ததால்‌. 5 


300 அடைப்பசைம்‌ புலன்களை ஓழுக்கம்‌ ஆணியாச்‌ 
சடைப்பரந்‌ தகைந்ததோர்‌ தகைவின்‌ மாதவம்‌ 
படைப்பர்‌ வந்திடையொரு பழிவத்‌ நாலது' 
துடைப்பர்தம்‌ உமீரொழும்‌ குலத்திற்‌ றோகைமார்‌. (] 


301 யாதியா னியம்புவது உணர்வை ஈடறச்‌ 
சேதியா நின்றதுன்‌ ஜெழுக்கஞ்‌ செய்வது 
சாதியால்‌ அன்றெனில்‌ தக்க தோர்நெறி 
போதியால்‌ என்றனன்‌ புலவர்‌ புற்நியான்‌. 7 


909, கற்பெனும்‌ இண்மையும்‌-—கற்பெனப்படும்‌ கலங்கா நிலைமையும்‌. 
ஒர்மை- புகழ்‌. உண்மை-பொய்யிலா ஒழுக்கம்‌, நீ எனும்‌ ஒருத்தி தோன்ற 
லால்‌—குலத்திற்‌ பிறவாது நீலத்தினிற்‌ பிறந்த நீ ஒரு பெண்ணாகத்‌ தேன்றி 
யதனால்‌, வள்ளன்மையில்லாத அரசனது புகழ்‌ முற்றாகக்‌ கெடுவது போல்‌ 
அழிந்தன. உன்‌ ஒருத்தியின்‌ செய்கையால்‌ உலூலுள்ள பெண்பிறந்தார்‌ 
யாவர்க்குமே பழி விளைந்தது. 

நீ தோன்றியமையால்‌ பெண்மை முதலிய பண்புகள்‌ ஏனையோர்‌ மாட்‌ 
டுள்ளன மாய்ந்து, இருந்தும்‌ இல்லை போலாயின என்ற பொருளும்‌ தொனிப்‌ 
பது காண்க. 

800. ஐம்புலன்களை அ௮டைப்பர்‌--ஐம்புலன்களை உள்ளடக்கி வைப்பர்‌, 
ஒழுக்கம்‌ அணியா--ஈல்லொழுக்கத்தை முதன்மையாகக்‌ கொண்டு; தானே 
சடையாகப்‌ பின்னிய சடா பாரர்தரித்து ஒப்பற்ற தகைமையோடு கூடப்‌ 
பெரிய தவமாயெ செல்வத்தை யுடையரா யிருப்பர்‌; அப்படிப்பட்ட தவ 
ஒழுக்கத்தில்‌ நிற்கும்‌ பொழுது உலகம்‌ பழித்தற்குரிய நீல்மை. ஏதேனும்‌ 
தோன்றினால்‌, தம்‌ உயிரை வீட்டு அப்பழியைத்‌ துடைப்பர்‌ நற்குலத்திலே 
உதித்த பெண்கள்‌. 

301. உன்னுடைய ஒழுக்கம்‌ மனத்தை அதன்‌ வலிமை அற்‌ றுப்‌ போம்‌ 
படி அறுக்கன்றது. செய்வது சாதி--செய்யத்தகுவது இர்நிலையில்‌ . இன்ன 
தென்று உனக்கே தெரியும்‌; அதனைச்‌ செய்து நிறைவேற்றுதி; அன்றி உன்‌ 
தூய்மை மூ தலியவற்றை நிலை காட்டுதி, அன்றெனின்‌-அஃது இயலாதெனின்‌; 
இந்நிலையில்‌ உனக்கு ஏற்றதொரு வழியினை மேற்கொள்ளுதி; புலவர்‌ புந்தி 
யான்‌--ஞானிகள்‌ மனதில்‌ வீற்றிருப்பவனாஃய இராமபிரான்‌. 


38 


258 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


302 முனைவரும்‌ அமரரு மற்று முற்றிய 
நினைவரு மகளிரு திருத ரென்றுளார்‌ 
எனைவரும்‌ வானரத்‌ தெவரும்‌ வேறுளார்‌ 
அனைவரும்‌ வாய்திரந்‌ தரற்றி னாரரோ, 8 


303 கண்ணிணை உதிரமும்‌ புனலுங்‌ கான்றுக 
மண்ணினை நோக்கிய மலரின்‌ வைகுவாள்‌ 
புண்ணினைக்‌ கோலுறுத்‌ தனைய பொம்மலால்‌ 
உண்ணினைப்‌ போவிநின்‌ றுயிர்ப்பு வீங்கனாள்‌. 9 


304 பருந்தடர்‌ சுரத்திடைப்‌ பருகு நீர்நசை 
வருந்தருந்‌ துயரினான்‌ மாள லூற்றமான்‌ 
இருந்தடங்‌ கண்டதின்‌ எய்து மறாவகைப்‌ 
பெருந்தடை யுற்றெனம்‌ பேதுற்‌ ருளரோ. ம்‌ 10 


305 உற்றுநின்‌ றுலனை நோக்க” ஓடரி 
முற்றுறு நெடுங்கணீர்‌ ஆலி மொய்த்துக 
இற்றது போலும்யா னிருந்து பெற்றபேறு 
உற்றதா லென்தவம்‌ இன்றென்‌ >றோதுவாள்‌. 11 


306 மாருதி வந்தெனைக்‌ கண்டு வள்ளல்‌ நீ 
சாருதி ஈண்டெனச்‌ சமையச்‌ சொல்லினான்‌ 
யாரினு மேன்மையான்‌ இசைத்த தில்லையோ 
சோருமென்‌ னிலைஅவன்‌ குரது மல்லனோ. 12 


802. முலைவர்‌-முன்னோர்‌; முனிவர்கள்‌. முற்றிய-கூட்டமாக நிறைந்த. 


909. கான்று ௨௧--மிகுதியாகச்‌ இந்த, புண்ணினைக்‌ கோல்‌ கொண்டு 
துழாவியது போன்ற வருத்தத்தால்‌. ஓவி நின்று--இன்றி நின்று. உயிர்ப்பு 
வீங்கனாள்‌--பெருமூச்சு விட்டாள்‌. ்‌ 

804. பருந்துகள்‌ நெருங்கிய பாலைவனம்‌. வருந்துதலாகிய அரிய அயரத்‌ 
தினாலே. மாளலுற்ற--இறக்கும்‌ கிலையிலுள்ள. இரும்‌ தடம்‌_— பெரிய தடா 
கம்‌. பேதுற்றாள்‌-—அறிவு கலங்கினாள்‌. 

805. ஓடு ௮ரி--பரநீத செவ்வரி, அலி-மழை. இற்ற.த-இந்த ௮ள 
வினது: இன்றேல்‌, அழிந்தது. இருந்து--உயிரோடிருந்து. இன்று பெற்ற 
பேறு உற்றது என்‌ தவம்‌--துக்க மிகுதியிற்‌ கூறும்‌ சொல்‌, 

806. சாருதி ௬ வருதின்றாய்‌, சமைய - மனந்தேறும்படி, இசைத்த 
தில்லையோ--உனக்குக்‌ கூறவில்லையோ. சோரும்‌ என்‌ நிலை, 


யுத்த காண்டம்‌ 259 


307 எத்தவ மென்னல மென்ன கற்புநான்‌ 
இத்தனை காலமும்‌ உழந்த ஈதெலாம்‌ 
பித்தென லாயவம்‌ பிழைத்த தாலன்றே 
உத்தம நீமனத்‌ நுணர்கி லாமையால்‌. 13 


308 பங்கயத்‌ தொருவனும்‌ விடையின்‌ பாகனும்‌ 
சங்குகைத்‌ தாங்கிய தரும மூர்த்தியும்‌ 
அங்கையின்‌ நெல்லிபோல்‌ அனைத்தும்‌ நோக்கினும்‌ 
மங்கையர்‌ மனநிலை உணர வல்லரோ. 14 


309 ஆதலாற்‌ புறத்தினி யாருக்‌ காகவென்‌ 
கோதறு தவத்தினைக்‌ கூறிக்‌ காட்டுகேன்‌ 
சாதலிற்‌ சிறந்ததொன்‌ நில்லை தக்கதே 
வேதநின்‌ பணியது விதியு மென்றனள்‌. 16 


210 இளையவன்‌ தனையழைகத்‌ திடுதி தீயென 
வளை யொலி முன்கையாள்‌ வாயிற்‌ கூறினாள்‌ 
உளைவுறு மனத்தவ னுலகம்‌ யாவுக்கும்‌ 
களைகணைத்‌ தொழஅவன்‌ கண்ணீற்‌ கூறினான்‌. 16 


311 ஏங்கிய பொருமலின்‌ இழிக ணீரினன்‌ 
வாங்கிய உயிரின னனைய மைந்தனும்‌ 
ஆங்கெரி விதிமுறை யமைவித்‌ தானதன்‌ 
பாங்குற நடந்தனன்‌ பதுமப்‌ போதினாள்‌. 17 


807. என்ன கற்பு-எத்தகைய கற்பு. நீ மனத்தின்‌ கண்ணே உணரா 
மையால்‌ பித்‌ துக்‌ கொண்ட செயல்‌ என்று கூறும்படி வீணே பழுதுபட்டன 


வல்லவா! ஆல்‌--௮சை. 
808. அங்கையில்‌ நெல்லி போல்‌_— உள்ளங்கை நெல்லிக்‌ கனிபோல. 
809. கூறிக்‌ காட்டுகேன்‌— சொல்லி நிரூபிப்பேன்‌. தக்கதே--மீ கூறிய 
அம்‌ தக்கதேயாம்‌. விதி நியதி. 
810. உலகம்‌ யாவுக்கும்‌ களைகன்‌--இராமபீரான்‌. கண்ணிற்‌ கூ நினான்‌ 
_ கண்‌ பார்வையினாற்‌ குறிப்பாக உணர்த்தினான்‌. 
பொருமல்‌-—அமுகை, வாங்கிய வலிந்து கவரப்பட்ட, பாங்குற 


B41: 
பக்கத்திலே பொருந்த. 


900 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


312 தீயிடை யருகுறச்‌ சென்று தேவர்க்குத்‌ 
தாய்நனிக்‌ குறுகும்‌ தரீக்கி லாமையால்‌ 
வாய்நிறந்‌ தரற்றின மறைகள்‌ நான்கொடும்‌ 
ஓய்வில்நல்‌ லறமுமற்‌ றுயிர்கள்‌ யாவையும்‌, 18 


313 வலம்வரு மனவையின்‌ மறுக வான்முதல்‌ 
உலகமும்‌ உயிர்களும்‌ ஓல மிட்டன 
அலம்வர ஒுற்றன அலறி ஐயவிச்‌ 
சலமிது தக்லெ நென்னச்‌ சாற்றின. 19 


314 இந்திரன்‌ தேவியர்‌ முதல ஏழையர்‌ 
அந்தர வானினின்‌ றரற்று இன்றவர்‌ 
செந்தனீர்க்‌ கைகளாற்‌ சேய ரிப்பெருஞ்‌ 
௬றந்தரக்‌ கண்களை எற்றித்‌ துள்ளினார்‌, 20 


815 நடுங்னெர்‌ நான்முகன்‌ முதல நாயகர்‌ 
படங்குறைந்‌ ததுபடி சுமந்த பாம்புவாய்‌ 
விடம்பரந்‌ துளநென வெதும்பிற்‌ ர௬ுலுலகு 
இடந்திரிந்‌ தனசுடர்‌ கடல்க ளேங்கின. 21 


316 சனத்தினாற்‌ கடந்தபூண்‌ நில கைவளை 
மனஜ்தினால்‌ வாக்கினால்‌ மறுவுற்‌ றேனெணின்‌ 
சினத்தினாற்‌ ௬டுதியாற்‌ றீச்செல்‌ வாவென்றான்‌ 
வனத்துழாய்‌ கணவற்கும்‌ வணக்கம்‌ போக்கினாள்‌. 22 


812. ஓய்வில்‌--அழிவில்லாத. 


313. மறுயெகுந்தன்பப்பட்டு. ஓலமிட்டன-—கதறின. அலம்‌ 
மிக்க துன்பம்‌. சலம்‌--கோபம்‌. 


814. எற்றி அடித்துக்கொண்டு. அள்ளினார்‌— துடித்தார்கள்‌. 


815. படம்‌ குறைந்தது படம்‌ ஓடுங்கிற்று. படி பூமி. படி சமந்த 
பாம்பு படங்‌ குறைந்தது; (அதன்‌) வாய்விடம்‌ பரந்துள.து என உலகு வெதும்‌ 
பி.ற்று. ஆல்‌--௮கை. சுடர்‌ இடந்திரிந்தன. உலகு--உலஇலுள்ள உயிர்கள்‌. 
சுடர்‌--குரியன்‌ முதலிய கோள்கள்‌. கடல்கள்‌ ஏங்க--ஏங்காக்‌ கிடக்கும்‌ 
எறிகடல்‌' (பால: 119.) 


816. கனம்‌-— பாரம்‌. கைவலை-—8தா பிராட்டி. மறு-களங்கம்‌. ௬டுதி 
யால்‌ தீயின்‌ செல்வா. வனத்திலிருக்கும்‌ துளசி மாலையை யணிந்த கணவன்‌. 
வணக்கம்‌ போக்கினாள்‌--வணக்கஞ்‌ செய்தாள்‌. 


யுத்த காண்டம்‌ ௦1 


917 நீந்தரும்‌ புனலிடை நிவந்த தாமரை 
ஏய்ந்ததன்‌ கோயிலே எய்து வாளெனப்‌ 
பாய்ந்தனன்‌ பாய்தலும்‌ பாலின்‌ பஞ்செனத்‌ 
திய்ந்ததவ்‌ வெரியவள்‌ கற்பின்‌ தீயினால்‌ ௮ 


318 அழுந்தினள்‌ நங்கைமற்‌ றங்கை யாற்சுமந்து 
எழுந்தனன்‌ அங்கிவெநற்‌ தெரியு மேனியான்‌ 
தொழுங்கரத்‌ துணையினன்‌ ௬௫ருதி ஞானத்தின்‌ 
கொழுந்தினைப்‌ பூசவிட்‌ டரற்றுங்‌ கொள்கையான்‌. ப 


319 ஊடின ற்றத்தால்‌ உதிர்ந்த: வேர்களும்‌ 
வாடின இல்லையால்‌ உணர்த்து மாறுண்டோ 
பாடிய வண்டொடும்‌ பனித்த தேறொடும்‌ 
சூடின மலர்கள்‌ நீர்‌ தோய்ந்த போன்றவால்‌. 25 


8.20 திரிந்தன உலகமுஞ்‌ செவ்வன்‌ நின்றன 
பரிந்தவர்‌ உமிரெலாம்‌ பயந்த விர்ந்தன 
அருந்ததி முதலிய மகளி ராடுதல்‌ 
புரிந்தனர்‌ நாணமும்‌ பொறையு நீங்கினார்‌. 20 
321 கனிந்துயர்‌ கற்பெனுங்‌ கடவுள்‌ தீயினால்‌ 
நினைந்தி’லை என்வலி நீக்கி னாயென 
அறிந்தனை அங்கிநீ அயர்வில்‌ என்னையும்‌ 
முனிந்‌,தனை யாமென முறையிட்‌ டானரோ. 
EAS ATA SR படட ப்பட்ட டப்பு 
817. நிவந்த--ஓங்கியெழுந்த, பாலின்‌ பஞ்சு பால்‌ போன்ற வெண்மை 


27 


யான பஞ்சு. 

818. அமுந்தினள்‌ நங்கையை தண்ணீரில்‌ மூழ்குவது போன்று தீயில்‌ 
அமுந்தினவளாகய பிராட்டியை. தொழும்‌ துணைக்கரத்தினன்‌. சுருதி 
வேதங்கள்‌. ஞானக்கொழுர்‌.து--இராமபிரான்‌. பூசல்‌--பேரொலி. 

819, வேர்கள்‌--வியர்வை அரும்பு. பனித்த அளிக்கின்ற. 

820. திரிந்தன உலகம்‌--இடந்திரிந்த கோள்‌ முதலியன்‌ (யுத்த: 815.) 
பரிந்தவர்‌--இரங்கியவர்‌. பயந்தவீர்ந்தன--௮ச்சம்‌ நீங்கப்‌ பெற்றன. பொறை 
_௮டக்கம்‌. 

891, கனிந்து கனிவுற்று: முதிர்ந்து. கற்பெனும்‌ கடவுள்‌ தீயினால்‌ 
என்‌ வலியை நீக்கினை. நினந்‌தலை--இடைப்பிறவரல்‌. அநிநீதன்‌--நிந்தைக்கு 
இடமில்லாத இராமபிரான்‌. ௮ங்‌9--தீக்கடவுள்‌. 


202 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


322 இன்னதோர்‌ காலையின்‌ இராமன்‌ யாரை நீ 
என்னை நீ இயம்பிய தெரீயுள்‌ தோன்றிஇப்‌ 
புன்மைசால்‌ ஒருத்தியைச்‌ சுடாது போற்றினாய்‌ 
அன்னதார்‌ சொல்லவீ தறைதி யாலென்றான்‌. 28 


323 அங்யொன்‌ என்னைடஇவ்‌ வன்னை கற்பெனும்‌ 
பொங்குவெம்‌ தீச்சுடப்‌ பொறுக்கி மையால்‌ 
இங்கணைந்‌ தேனுறும்‌ இயற்கை நோக்கியும்‌ 
சங்யொ நிற்றியோ எவர்க்குஞ்‌ சான்றுளாய்‌. 29 


324 வேட்பதும்‌ மங்கையர்‌ விலங்கி னாரெனிற்‌ 
கேட்பதும்‌ பல்பொருட்‌ கையங்‌ கேடற 
மீட்பதும்‌ என்வயின்‌ என்று மெய்ப்பொருள்‌ 
வாட்பெருந்‌ தோளினாய்‌ மறைகள்‌ சொல்லுமால்‌. 30 


325 ஐயுறு பொருள்களை ஆசின்‌ மாசொரிஇக்‌ 
கையுறு நெல்லியின்‌ கணியிற்‌ காட்டுமென்‌ 
மெய்யுறு கட்டுரை கேட்டு மீட்டியோ 
பொய்யுறு மாருதி உரையும்‌ போற்றலாய்‌. 91 


326 தேவரும்‌ முணிவருந்‌ திரிவ நிற்பவும்‌ 
மூவகை யுலகமுங்‌ கண்கள்‌ மோதிநின்று 
ஆவெனல்‌ கேட்கலை அறத்தை நீக்கிவேறு 
ஏவமென்‌ நொருபொருள்‌ யாண்டுக்‌ கொண்டியோ. 32 


927 பெய்யுமே மழைபுவி பிளப்ப தன்றியே 
செய்யுமே பொறைஅறம்‌ நெறியிற்‌ செல்லுமே 
உய்யுமே உலகிவள்‌ உணர்வு £நினால்‌ 
வையுமேன்‌ மலர்மிசை அயனு மாயுமே. 33 


822. அன்னது-அங்ஙனம்‌ சுடாமற்‌ போற்றியது. 

929. உறும்‌ இயற்கை எனக்கு இப்படி நேர்ந்த தன்மை. நோக்கியும்‌ 
நேரே கண்டும்‌. சங்கியாநிற்றியோ- சந்தேகம்‌ கொள்வது தகுதியா? 

824. வேட்பதும்‌-மணஞ்‌ செய்வதும்‌. கேடு ௮ற--ஊறுபாடின்றி, 


825. அச-குற்றம்‌. மாசு ஓரீஇ-குற்றத்தை நீக்கி, மீட்டியோ-- 
மீட்டுக்‌ கொள்வாயோ? போற்றலாய்‌--ஏற்றுக்‌ கொள்ளாதவனே! 


820. ஆ எனல்‌-*ஆ' என்று கதறுதல்‌. ஏவம்‌--அதர்மம்‌. 


827. இவன்‌ உணர்வு சீறினால்‌ உலகு உய்யுமே? (உய்யா.து.] வையுமேல்‌ 
_சபித்தால்‌. 


யுத்த காண்டம்‌ 263 


328 பாடுறு பன்மொழி இனைய பன்னி தின்று 
& ஆடுநு தேவரோ டுலகம்‌ ஆர்த்தெழச்‌ 
சூடுறு மேனிய அலரி கோதையை 
மாடுறக்‌ கொணர்ந்தனன்‌ வள்ளல்‌ கூறுவான்‌. 4 


329 அழிப்பில சான்றுநீ உலகுக்‌ காதலால்‌ 
இழிப்பில சொல்லிநீ இவளை யாதுமோர்‌ 
பழுிப்பிள்‌ என்றனை பிழையு மின்றிணிக்‌ 
கழிப்பிலள்‌ என்றனன்‌ கருணை உன்ளத்தான்‌. 92 


828. பாடு-பெருமை, பன்னி நின்று--சொல்லி நின்று, குடுறு மேனிய 
அலரி-முன்பு எரியும்‌ மேனியன்‌. இப்பொழுது வெப்பம்‌ ௨.ள்ளே தாக்டற்று. 
அ௮லரி--௮க்னி தேவன்‌. மாடு- பக்கம்‌. 

829. அழிப்பில சான்று-வேறொன்றினால்‌ அழிக்க முடியாத சான்று. 
இழிப்பு இல--இகழ்ச்சி இல்லாதன. இனிப்பிழையும்‌ இன்று. கழிப்பிலள்‌ 
நீக்கத்‌ தக்கவளல்லள்‌. 


72. மூவரும்‌ வானுலசினின்றும்‌ வந்த 
தயரதனைக்‌ கண்டு வணங்கல்‌. 


தொபிராட்டியை ஏற்றுக்கொண்டபின்‌, பிரமன்‌ முதலிய 
கடவுளர்‌ வந்து இராமபிரான அ மெய்ம்மையான கவுனை 
யுணர்த்திச்‌ சென்றனர்‌. பின்பு தயரதனைப்‌ பூவுலகிற்‌ சென்று 
தன்‌ மகனைக்கண்டு அயர்‌ நீங்கும்படி சிவபெருமான்‌ ஏவ, அதன்‌ 
படியே மண்‌ ஹுலகெய்திய மன்னவனைக்கண்டு ௮ளவளாவிய வர 
லாது இப்பகுதியிற்‌ கூறப்படுகின்றது. 


இராமாயணக்‌ கதையில்‌ நேர்ந்த குறைகளையெல்லாம்‌ ட்ப 
வ. இப்பகுதி. இசாமபிசானஅ உத்தம குணத்தின்‌ உ௫ுகியைக்‌ 
காட்டும்‌ நிகழ்ச்சி இதில்‌ இடம்‌ பெறுகின்ற. காடு கொக்கி 
நடர்தபொழு.அ தயாதனைக்கண்டு அவனடி வணங்கி விடை 
பெறாத குறை டங்க, தயரதன்‌ வானின்‌ திழிந்த வர்‌அ வர தைது 
தழுவி அளவளாவினான்‌. கைகேயி வாமெனும்‌ படப்‌ கெஞ்ச 
னின்றும்‌ கழன்ற. சீதாபிராட்டி எரிபுகும்படி நேர்க்‌ ததையும்‌ 


204 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


சமாதானப்படுத்தி, அவள்‌ அதைப்பற்றிச்‌ சிறிதும்‌ மனம்‌ வருர்‌ 
சீரமையை யுணர்ந்து மடிழ்ந்கான்‌. கைகேசியையும்‌ ப.ச தனைமிம்‌ 
தயரதன்‌ முன்பு விலக்கியமை--தயசதன்‌ பெருமைச்கு ஒரு 
களங்கம்‌ போல்வஅ--இராமபிரான்‌ மனத்தை நெடுகாள்‌ அறச்‌ 
அத்தின்றிட, அம்மன்னவனிடம்‌ அன்னார்‌ இருவரும்‌ தாயும்‌ 
தம்பியும்‌ ஆம்‌ வரம்‌ பெற்றுக்‌ குறை நீங்கனான்‌. தயராதனும்‌ 
பமவுமெய்யினுக்கு உயிசளித்து முன்பு புகழ்‌ பெற்றவன்‌, 
இப்பொழு உறுபுகழ்‌ பெற்றவனானான்‌. இங்கனம்‌ இக்கதை 
நிகழ்ச்சியில்‌ ஏற்பட்ட குறைகளெல்லாம்‌ நிறைவெய்த, குணக்‌ 
குன்றனைய, பிராட்டியுடன்‌ கூடிய இராமபிரானை உயிரெலாம்‌ 
வழுத்தி இனர்‌ கமடைக்த வரலாற்றைக்‌ கூறுவது இப்பகுதி. 


[தெ. ப:--மீட்ிப்‌ படலம்‌ : 116-118, 121-128, 125—188.] 


990 ஆதி யான்பணி யநள்பெற்ற அரசருக்‌ கரசன்‌ 
காதன்‌ மைந்தனைக்‌ காணிய உவந்ததோர்‌ கருத்தால்‌ 
பூக லத்திடைய்‌ புக்கனன்‌ புகுதலும்‌ பொருவில்‌ 
வேத வேந்தனும்‌ அவன்மலர்த்‌ தான்மிசை வீழ்ந்தான்‌. 1 


331 விழ்ந்த மைந்தனை எடுத்துத்தன்‌ விலங்க லாகத்தின்‌ 
ஆழ்ந்த முத்திடத்‌ தழுவினன்‌ கண்ணின்‌ நீ: ராட்டி 
வாழ்ந்த சிந்தையின்‌ மனங்களுங்‌ களிப்புற மன்னன்‌ 
போழ்ந்த துன்பங்கள்‌ புறப்பட நின்றிவை புகன்றான்‌. 2 


992 அன்று கேகயன்‌ மகள்கொண்ட வரமெனும்‌ அயில்வேல்‌ 
இன்று காறுமென்‌ னிதயத்தி ணீடைதின்ற தென்னைக்‌ 

830. ஆதியான்‌-முதல்வனாயெ வெபெருமான்‌. அருள்‌ பெற்ற--கட்ட 
னையைப்பெற்ற. காணிய-காணும்‌ பொருட்டு, பொரு இல்‌--ஒப்பு இல்லாத, . 
வேத வேந்தன்‌--வேதமுதல்வனாயே இராமபிரான்‌. 

991. விலங்கல்‌ ஆகம்‌-மலைபோன்ற மார்பில்‌, வாழ்ந்த சந்தையின்‌-- 
முன்பு உற்ற குறைகளும்‌ தீர்ந்து வாழ்ந்தோம்‌ என்ற ந்தனையினால்‌. மனங்‌ 
கள்‌--பலவகைப்பட்ட களிப்பினால்‌ பன்மை. போழ்ந்த அன்பங்கள்‌ புறப்பட 
அதுவரையில்‌ கெஞ்சைப்‌ பிளந்த துன்பங்கள்‌ நீங்கும்படி, ப்‌ 

882. அயில்வேல்‌_—கூரியவேல்‌. என்னைக்‌ கொன்றும்‌ நீங்கலது-என்‌ 
னுயிரைக்‌ கொன்றபீன்பும்‌ என்னை வீடாமற்‌ பற்றி நின்ற த. குலப்பூண்‌-- 
சிறந்த ஆபரணம்‌. மன்றல்‌ ஆகம்‌--இயல்பாகவே வாசனை பொருந்திய மார்பு. 


யுத்த காண்டம்‌ 265 
கொன்று நீங்கல திப்பொழு தகன்றதுன்‌ குலப்பூண்‌ 
மன்ற லாகமாங்‌ காந்தமா மணியின்று வாங்க, வி 


333 என்று மைந்தனை எடுத்தெடுத்‌ திறுகுறத்‌ தழுவிக்‌ 
குன்று போன்றுள தோளினான்‌ சீதையைக்‌ குறுகத்‌ 
தன்று ணைக்கழல்‌ வணங்கலுங்‌ கருணையால்‌ தழுவி 
நின்று மற்றிவை நிகழ்த்தினான்‌ நிகழ்த்தரும்‌ புகழோன்‌, 4 


334 நங்கை மற்றுநின்‌ கற்பினை உலகுக்கு நாட்ட 
அங்க புக்கிடென்‌ றுணர்த்திய அதுமனத்‌ தடையேல்‌ 
சங்கை யுற்றவர்‌ பெறுவ்து முண்டது சரதம்‌ 
கங்கை நாடுடைக்‌ கணவனை முனிவுறக்‌ கருதேல்‌. 5 


335 பொன்னைத்‌ தீயிடைப்‌ பெய்வதப்‌ பொன்னுடைத்‌ தூய்மை 
தன்னைக்‌ காட்டுதற்‌ கென்பது மனக்கொளல்‌ தகுதி 
உன்னைக்‌ காட்டினன்‌ கற்பினுக்‌ கரசியென்‌ றுலகில்‌ 
பின்னைக்‌ காட்டுவ தரியதென்‌ றெண்ணியிப்‌ பெரியோன்‌. 6 


336 என்னச்‌ சொல்லியவ்‌ வேந்திழை திருமனத்‌ தியாதும்‌ 
உன்னச்‌ செய்வதோர்‌ முனிவின்மை மனங்கொளா 


உவந்தான்‌ 
மின்னச்‌ செம்மல்‌ அன்‌ விளவலை உள்ளன்பு பிணரிப்‌ பம்‌ 
தன்னைத்‌ தானெனத்‌ தழுவினன்‌ கண்கள்‌ நீர்‌ ததும்ப. 7 


மார்பாயெ காந்தமுள்ள மணி (உன்னைத்‌ தழுவிய பொழுது) வரமென்னும்‌ 
அயில்வேலை வாங்யெதால்‌, ௮ஃது என்‌ நெஞ்சைவீட்டு இன்று நீங்கிற்று. 
(அயோத்தி; 36.) 

888. எடுத்தெடுத்து- பன்முறை எடுத்து. 


884. அங்கி நெருப்பு. அது மனத்தடையேல்‌-அதனை மனத்திற்‌ 
கொள்ளாதே. சந்தேகமுற்றவர்‌ அது தெளியப்‌ பெறுதலும்‌ உல£யலில்‌ 
உண்டு; அது சத்தியஞ்‌ செய்தல்‌. முனிவுறக்‌ கருதேல்‌-—8ற்றங்கொள்ள நினை 
யாதே. 

885. பெய்வது--இடுவ.து. 

336. யாதும்‌ உன்னச்‌ செய்வதோர்‌ முனிவின்மை மனங்கொளா-தீக்‌ 
குளித்தது பற்றி ஒரு சிறிதேனும்‌ மனத்திலே நினைத்தலால்‌ வரக்கூடிய கோபம்‌ 
ஒரு சிறிதும்‌ இன்மையை அறிந்து. தன்னைத்‌ தான்‌ எனத்‌ தழுவினன்‌-- 
இரண்டு உடம்பு என்ற வேறுபாடு இன்றித்‌ தழுவினான்‌. 

64 ்‌ ்‌ 


206 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


337 உண்டு எீர்ப்பெரும்‌ தாரைமற்‌ றவன்சடைக்‌ கற்றை 
மண்ணின்‌ நீத்தமொத்‌ திழிநரத்‌ தழீஇநின்று மைந்த 
எண்ணின்‌ நீக்கரும்‌ பிறவியும்‌ என்நெஞ்சில்‌ நிறந்த 
புண்ணும்‌ நீக்கனேெ உமையனைத்‌ தொடர்ந்துடன்‌ 

தத S 
போந்தாய்‌. 8 

338 புரந்த ரன்பெரும்‌ பபைஞனைப்‌ போர்‌ வென்ற உன்கன்‌ - 
பரந்து யர்ந்ந நோ ளாற்றலே தேவரும்‌ பிறரும்‌ 
நிரந்த ரம்புகல்‌ கின்றது நீஇந்த உல்கின்‌ 
அரந்தை யாம்பகை துடைத்தற நிறுத்தனை ஐய. 9 


% 
990 என்று பின்னரும்‌ இராமனை யானுனக்‌ வேது 
ஒன்று கூறுதி உயர்குணத்‌ தோய் என உனையான்‌ 
சென்று வானிடைக்‌ கண்டிடர்‌ தீர்வெனென்‌ நிருந்தேன்‌ 
இன்று காணப்பெற்‌ றேனினிப்‌ பெறுவதென்‌ என்றான்‌. 10 


340 ஆயி னும்உனக்‌ கமைந்ததொன்‌ றுரையென அழகன்‌ 
நீய ளென்றுநீ துறந்தஎன்‌ தெய்வமும்‌ மகனும்‌ 
மாயும்‌ தம்பிய மாம்வரதந்‌ தருசெனத்‌ தாழ்ந்தான்‌ 
வாய்இ றற்தெழுந்‌ தார்த்தன உயிபெலாம்‌ வழுத்தி, 11 


341 வரத கேளெனகத்‌ தயரதன்‌ உரைசெய்வான்‌ மறுவில்‌ 
பரதன்‌ அன்னது பெறுகதான்‌ முடியினைப்‌ பறித்திவ்‌ 


897. சடைக்கற்றை--சடைக்கற்றையினின்றும்‌. மண்ணுதல்‌-— கழுவு 
தல்‌; ஈண்டு, நீராட்டம்‌, மண்ணின்‌ நீத்தம்‌ ஒத்து மஞ்சனமாட்டிய நீரை 
ஓத்து. எனக்குள்ள கணக்லெலாத வேறு வசையில்‌ தவிர்க்க முடியாத பிறவி 
கனை நீக்இனாய்‌; என்‌ மனத்திலே மிகுந்த புண்ணையும்‌ நீக்கனாய்‌. உமையன்‌-- 
தமையன்‌. 


888. புரந்தரன்‌--இந்திரன்‌. அவன்‌ பகைஞன்‌-—இந்திரரித்து. நிரந்‌ 
தரம்‌-- எப்பொழுதும்‌. அரந்தை துன்பம்‌. 

839. உனக்கு ஈவது ஒன்று-உனக்கு யான்‌ அளிக்கத்தக்க வரம்‌. இடர்‌ 
தர்வென்‌ -அன்பம்‌ நீங்குவேன்‌. 

840. தீயன்‌ என்று நீ துறந்த என்‌ தெய்வமும்‌ மகனும்‌ தாயும்‌ தம்பி : 
யும்‌ ஆம்‌ வரந்தரு வரம்‌ பெறுமுன்‌ கைகேசியை அன்னை என்‌ றும்‌ பரதனைத்‌ 
தம்பி என்றும்‌ குறித்தல்‌ ஒண்ணாமையின்‌ “என்‌ தெய்வமும்‌ மகனும்‌' என்று 
குதித்தான்‌. தாழ்ந்தான்‌-வணயங்பினான்‌. ஆர்த்தன இராமபிரானது அருங்‌ 
குணத்தில்‌ ஈடுபட்டு ஆரவாரித்தன. 


841. வரதவரங்களைத்‌ தருகன்றவனே! மறு இல்‌] குற்றமில்லாத. 


யுத்த காண்டம்‌ 967. 


விரத வேடமற்‌ றுதவிய பாவீமேல்‌ விளிவு 
சரத நீங்கல்‌ தாமென்றான்‌ நழீஇயகை தளர. 12 


342 ஊன்பி ழைக்கிலா உமிர்நெடி தளனிக்குநீ ளரசை 
வான்பி மைக்கிது முதலெனாது ஆள்வுற மதித்து 
யான்பி மைத்தலல்‌ லால்‌எனை ஈன்றஎம்‌ பிராட்டி. 
தான்பி மைத்ததுண்‌ டோஎ௭ன்றுன்‌ அவன்சலந்‌ 
ப்‌ தவிர்த்தான்‌. 13 
343 எவ்வ ரங்களுங்‌ கடந்தவன்‌ அப்பொரு ளிசைப்பத்‌ 
நெவ்வ ரம்பறு கானிடைச்‌ செலுத்தி னாட்சந்த 
ட a அதத ஓட நற 
அவ்வ ரங்களும்‌ இரண்டவை ஆற்றினாற்‌ கீந்த 
இவ்வ ரங்களும்‌ இரண்டென்றுர்‌ தேவரு மிரங்கி. 14 


344 வரமி ரண்டனித்‌ தழகலை இளவலை மலர்மேல்‌ 
விரவு பொன்னினை மண்ணிடை நிறுத்தி விண்ணிடையே 
உரவு மானீ தேதினன்‌ உம்பரும்‌ உலகும்‌ 
பரவு மெய்யினுக்‌ குயிரனித்‌ அறுபுகழ்‌ படைத்தோன்‌. 15 


முடி பறித்து-வாய்புகு சோற்றைப்‌ பறிப்பது போன்று முடிபுனைவைத்‌ 
தடுத்து. விளிவு--கோபம்‌. 

842, ஊன்‌ பிழைக்கிலா உயிர்‌--உடலோடு கூடிய உயிர்களை. நெடிது 
அளிக்கும்‌ நீள்‌ அரசை-ஈன்கு பாதுகாக்கும்‌ பொறுப்புள்ள அரசாட்சியை. 
வான்‌ பிழைக்கு இது முதல்‌ எனாது--பெரிய குற்றங்களுக்கெல்லாம்‌ இ.துவே 
மூலமாகும்‌ என்றுணராமல்‌. ஆள்வுற மதித்து--ஆளுதற்கு எண்ணி. சலம்‌ 
தவிர்ந்தனன்‌--கோபம்‌ நீங்கினான்‌. > 

843. எவ்வரங்களுங்‌ கடந்தவன்‌--இராமபிரான்‌, அவை ஆற்றினாற்கு-- 
அவ்வரங்களின்படியே நடந்தவனுக்கு. இரங்கி--வியந்து. 

944. உரவு மானம்‌--வலிமை பொருந்திய விமானம்‌. பரவுமெய்‌--சிறப்‌ 
பித்துக்‌ கூறுகின்ற மெய்ம்மை. உறுபுகழ்‌--மிக்க புகழ்‌. 


_——————— 


73. எரிபுதம்‌ பரதனை அனுமன்‌ சந்தித்தல்‌, 


பம த்துவா ௪ முணிவன்‌ ஆச்சிரமத்தில்‌ தங்க கெர்ந்த இராம 
பிரான்‌ அனுமனைத்‌ தன்‌ கணையாழியுடன்‌ ப.ஈதனிடம்‌ அனுப்பி 
னன்‌. அனுமனும்‌ வான்‌ வழியே எழுந்து சென்று விரைவில்‌ 
பர தனிருக்குமிட த்தை அணுகினான்‌. அவன்‌ வந்து சேர்வதற்‌ 


208 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


டையில்‌ பரதன்‌ பலவாறு சந்தித்து, இராமபிரான்‌ குறிப்பிட்ட 
்‌ ட்‌ ; 2 ட்‌ 
நாணில்‌ வாசாமையால்‌ எரிபுகுவகென்று தாமா னித்து, எரி 
்‌்‌ . ப்‌ . . . ப்‌ » ப்‌ 2 ௪. 
யமைக்கும்படி. தன்‌ சும்பிக்குக்‌ சுட்டளையிட்டான்‌. அதைச்‌ 
கெட்ட கொசலை ஐடி.ப்போய்ப்‌ பரதனைப்‌ பற்றிக்‌ கொண்டு 
னைக்‌ தடுக்க ர்‌ ரில] வள்‌ சொல்லையும்‌ கேளாமல்‌ 
அவனாக கமி um par. அவள புக ௦ ஏட மஸ 
சியை வலம்‌ வருகையில்‌ அனுமனும்‌ வர்துற்றனன்‌. வந்தவன்‌ 
இராமபிரான்‌ வருகை கூறி எரியை அவித்து மோ திர சத்கையுங்‌ 
காட்டினான்‌. அதைப்பெற்ற பரதன்‌ ஆனச்சு பசவசனானான்‌. 
இக்க வரலா னு இப்பாடத்திற்‌ கூறப்படுகின்ற அ. 


இப்பகுதியில்‌ பாதன்‌ பதினாலாண்டு அனுபவிக்க அளவு 
கடந்து துயரம்‌ எல்லை கூற ஓண்ணாத பேசா அனர்தகமாக மாறு 
வதை அசிரியர்‌ மிகச்‌ சரிய முறையிற்‌ கூறுஇன்ஞார்‌. இதற்கு 
ஓப்பாக இர்நூலிற்‌ காரைப்படுவதுூ சிதாபிராட்டியின்‌ வளர்ந்த 
பெருந்துயரம்‌ கணையா ழியைப்‌ பெற்றதும்‌ பெரிய இன்பமாக 
மாமிய நிகழ்ச்சியெயாம்‌. இவ்விருவரளவில்‌ மெர்ந்த நிலை 
மாற்றம்‌ கன்மையளவில்‌ ஓன்றேயாயினும்‌ வெவ்வேறு வகையில்‌ 
திறம்பட விரித்துக்‌ கூறப்பட்டன. ஓசே பொருளைத்‌ திரும்ப 
வு்‌ கூறுமிடத்து, வெவ்வேறு நஈயம்படச்‌ கூறுந்திறமை கற்பக 
மனைய சொற்பொருள்‌ கலற்கனிந்த உத்தமக்‌ கவிகளுக்கே உரி 
ய. இப்பகுதியின்‌ ஈற்றிலுள்ள எட்டுக்‌ கவிகளும்‌ சுவிச்‌ 
சக்கரவர்த்தி கம்பர்‌ கவித்‌ திறமைக்குச்‌ சீரிய எடுத்துக்‌ சாட்‌ 
டா கும்‌. 


சக அருக்கனைப்‌ பற்றிய செய்தி இடம்பெறும்‌ ஓரே ௪ந்‌ 
கர்ப்பம்‌ இப்பகுதியில்‌ வந்துள்ளது. அதில்‌ அவனுடைய 
கொற்றம்‌, அழகு, உணர்ச்சி, குணம்‌ முதலிய யாவும்‌ சரிய 


முறையில்‌ அமைந்துள்ளன. 


பதினான்கு ஆண்டு கழிந்த பின்பு கெளசலையின்‌ நிலைமை 
நெடுவேணி புறத்தசையத்‌ தள்ளாடும்‌ மேனியும்‌, அவளத 
ஞானக்கனிந்த வேற்றுமை மாற்றிய மதுவில்‌ அன்பும்‌, தூய 
உள்ளச்துணர்ச்சியும்‌ கண்முன்னே கிறு த்தப்படுன்றன. 


[9 


த. ப:--மீட்டிப்‌ படலம்‌ : 205--258.] 


யுத்த காண்டம்‌ 900 


315 நந்தி யம்பதி யின்தலை நாள்‌ தொறுஞ்‌ 

சந்தி யின்றி நிரம்தரற்‌ தம்முனார்‌ 

யந்தி யங்கழற்‌ பாதம்‌ அருச்சியா 

இந்தி யங்களை வென்றிருந்‌ தானரோ. 1 
346 துன்பு முக்கவுஞ்‌ சுற்றி உருக்கொணா 

என்பு ருக்குந்‌ தசைமைய திட்ட்தாய்‌ i 

முன்பு ருக்கொண்‌ டொருவரி முற்றுறு 

அன்பு ருக்கொண்ட தாமென லாகுவான்‌. 2 
347 நினைக்க வுந்தடங்‌ கண்ணீனை நீர்வர 

இனத்த தண்டலை நாட்டிருந்‌ தேயுமக்‌ 

கணத்த குந்தமுங்‌ காயுங்‌ கனிகளும்‌ 

வனத்த வல்ல வருற்தலில்‌ வாழ்க்கையான்‌. 3 
348 நோக்கில்‌ தென்திசை அல்லது நோக்குறான்‌ 

ஏக்குற்‌ றேக்குற்‌ நிரவி குலத்துளான்‌ 

வாக்கிற்‌ பொய்யான்‌ வரும்வரு மென்றுயீர்‌ 

போக்கிப்‌ போக்கி உழக்கும்‌ பொருமலான்‌, 4 
349 உண்ணு நீர்க்கும்‌ உயிர்க்கும்‌ உயிரவன்‌ 

எண்ணுங்‌ £ர்த்தி இராமன்‌ இருமுடி 


845,  நந்தியம்பதியின்‌ கண்ணே. சந்தி இன்றி நிரந்தரம்‌ பூசனைக்குரிய 
மூன்று சந்தியா காலங்களில்‌ மட்டும்‌ என்றில்லாமல்‌ எப்பொழு தும்‌, பந்தி 
ஒழுங்கான. இந்தியம்‌--ஐம்பொறிகள்‌. 

846. துன்பு சுற்றி உருக்கவும்‌--இராமபிரானைப்‌ பிரிந்த துன்பம்‌ நான்கு 
பக்கமும்‌ சுற்றி வெம்மையைச்‌ செய்தலால்‌. உருக்கொணா என்பு உருக்கும்‌ 
தகைமையதிட்டதாய்‌--உருக்க முடியாத எலும்பும்‌ உருக்கப்படும்‌ தன்மையை 
இடப்பெற்றதாகி. முன்பு ஒரு வழி உருக்கொண்டு முற்றுறா அன்பு-முன்பு 
எந்த வழியிலும்‌ ஓர்‌ உருவங்‌ கொள்ளுதலாயெ தன்மை நிரம்பாத அன்பு; 
உருக்கொண்ட தென்னும்படி ஆதன்‌ றவன்‌. 

847. நினைக்கவும்‌-இராமபீரானை நினைத்தவுடனேயே. இனத்த தண்‌ 
டல காடு--கூட்டமாக நெருங்கிய சோலைகளையுடைய நாடு, கன த்த கந்தம்‌ 
பருத்த கிழங்கு. வனத்த ௮ல்ல--வனத்தில்‌ வீளவன அல்லாதன. 

348. ஏக்குற்று ஏக்குற்று-தென்திசை நோக்குக்‌ தோறும்‌ இராம 
பிரான்‌ வாராமையால்‌ ஏக்கமுற்று. உயிர்‌ போக்இிப்‌ பேரக்‌2-ஒவ்வொரு 
முறையும்‌ உயிர்‌ போவது போலப்‌ பெருமூச்சு வீட்டு, வரு ந்துதன்ற பொரு 
மலையுடையவன்‌. பொருமுதல்‌--கேவுதல்‌. 

849. உண்ணும்‌ நீர்க்கும்‌ உயிர்‌ அவன்‌; உயிர்க்கும்‌ உயிர்‌ அவன்‌ 
எல்லா உயிர்களும்‌ தரித்‌தருப்பத, .ற்குக்‌ காரணமான பருகு நீருக்கும்‌ அவன்‌ 


௦70 கப்பர்‌ கவிதைக்‌ கோவை 


மண்ணு தீர்க்கு வரம்புகண்‌ டாலன்றிக்‌ 


கண்ணின்‌ நீர்க்கொர்‌ கரையெங்குங்‌ காண்கிலான்‌. ல்‌ 


8௦0 அனைய னாய பரதன்‌ அலவங்கலிற்‌ 
புண்யம்‌ தம்முனார்‌ பாதுகைப்‌ பூசனை 
மினையுங்‌ காலை நினைந்தன னாமரோ 
மனையில்‌ வந்தவன்‌ எய்த மடித்தநான்‌. 6 
. 
301 யாண்டு வந்திங்‌ கிறுக்குமென்‌ றெண்ணினான்‌ 
மாண்ட சோதிட வாய்மைப்‌ புலவரை 
ஈண்டுக்‌ கூய்த்தரு கென்னவந்‌ நெய்நினர்‌ 
ஆண்ட பைக்கின்று அறுதியென்‌ றாரரோ. 7 


352 என்ற போதம்‌ திராமன்‌ வனத்திடைச்‌ 
சென்ற போருத்த தவ்வுரை செல்வத்தை 
வென்ற போகத்த வீரனும்‌ வீழ்ந்தனன்‌ 


கொன்ற போதம்‌ நுயிர்ப்புக்‌ குறைந்துளான்‌. 8 


இன்றியமையாதவன்‌: அதைப்‌ போலவே ஆத்மாவுக்கும்‌ தலைவன்‌. எண்னும்‌- 
யாவரும்‌ நன்கு மடிக்கும்‌. மண்னும்‌-— கழுவும்‌; அபிடேகஞ்‌ செய்யும்‌. நீர்க்கு 
வரம்பு--இராமபிரான்‌ தலையில்‌ அபிடேகஞ்‌ செய்தலாகிய வரம்பு. கரை 
முடிவெல்லை. இராமபிரான்‌ முடிபுனைதலைக்‌ கண்டாலன்‌ றிக்‌ கண்ணீர்‌ அறாத 
வன்‌, ம்‌ 

850, அலங்கல்‌--மாலை. அலங்கலினாலே புனையும்‌ பாதுகை. மதித்த 
நாள்‌--குறிப்பிட்ட நாள்‌. 


௦51. யாண்டு-- எப்பொழுது. இறுக்கும்‌--சேர்வான்‌. மாண்ட-- 
மாட்சிமைப்பட்ட. வாய்மைப்புலவர்‌--உள்ளபடி. கூறவல்ல புலவர்‌” கூய்த்‌ 
தருக அழைத்து வருக. அறுதி பதினாலாண்டின்‌ முடிவு. 


52. என்று சோதிடர்‌ கூறிய பொழுது. இராமன்‌ வனத்திடை சென்ற 
போதத்தது அவ்வுரை-இராமன்‌ வனஞ்‌ சென்ற பொழுதைய நிலைமையை 
உண்டாக்கிற்று இன்று ௮றுஇ' என்ற சொல்‌. இராமன்‌ வனஞ்‌ சென்றான்‌ 
என்று கூறக்‌ கேட்ட பொழுது அடைந்த துன்பத்தை இப்பொழுது அடைம்‌ 
தான்‌. செல்வத்தை வென்ற போதத்த வீரனும்‌--பொருளில்‌ உள்ள ஆசையை 
வென்ற மனத்திண்மையுடைய வீரனாகய பரதனும்‌. வீழ்ந்தனன்‌--௮. 'றிவீனாற்‌ 
சிக்திக்கமாட்டாதவனாய்‌க கழே விழுந்தான்‌. தன்னைக்‌ கொன்றபோது 


ப்‌) 


மூச்சு ஓடுங்குவது போன்று உயிர்ப்புக்‌ குறைந்த நிலையினை அடைந்த பரதன்‌. 


யுத்த காண்டம்‌. 271 


353 மீட்டெ முந்து விரிந்தசெற்‌ தாமரைக்‌ 
காட்டை வென்றெழு கண்கனு ழிப்புனல்‌ 
ஓட்ட உள்ளம்‌ உயிரினை ஊசனின்று 
ஆட்ட வும்மவ லத்தழிந்‌ தானரோ. 9 


354 எனக்கி யம்பீய நாளுமென்‌ இன்னலுக்‌ 
தனைப்ப யந்தவள்‌ நேயமுந்‌ தீரங்கியவ்‌ 
வனத்து வைகல்செய்‌ யான்வற்‌ நடுத்ததோர்‌ 
வினைக்கொ டுூம்பகை உண்டென விம்மினான்‌. 10 


355 மூவ கைத்திரு. மூர்த்திய ராயினும்‌ 
பூவ கத்தில்‌ விசும்பிற்‌ புறத்தினில்‌ 
சவர்‌ கிற்பர்‌ எதிர்திற்க என்னுடைச்‌ 
சேவ கற்கென ஐயமுந்‌ தேறினான்‌. 11 


856 என்னை இன்னும்‌ அரசியல்‌ இச்சையான்‌ 
அன்ன னான்‌ அவனது கொள்கவென்று 
உன்ணி னான்கொல்‌ உறுவது நோக்கினான்‌ 
இன்ன தேநலன்‌ என்றிருத்‌ தானரோ. 12 


857 அனைத்தி லங்கொன்‌ றாயினு மாகுக 
வனத்தி ருக்கஇவ்‌ வையகம்‌ புகுதுக 
858. மீட்டு எழுந்து--ஓடுங்கிய மூச்சு மீண்டபின்‌ எழுந்து. கண்‌ 
கலுழிப்‌ புனல்‌ ஓட்ட--கண்கள்‌ கலங்யெ நீரைச்‌ சொரிய. உள்ளம்‌ உயிரினை 
ஊசல்‌ நின்று ஆட்டவும்‌--மனம்‌ உயிரை ஊசலாட்டவும்‌. அவலத்து அழிந்‌ 
தனன்‌--துன்பத்தினால்‌ மனமழிந்தான்‌. அரோ--௮சை, 

854. தாங்ை (நாள்‌) கடந்து; (இன்னல்‌) பொறுத்து; (நேயம்‌) 
பொருட்படுத்தாது: என முறையே கொள்க, இராமபீரான்‌ வாராமைக்குக்‌ 
காரணம்‌ ஏதோ பகைவரால்‌ நேர்ந்த துன்பம்‌ என்று நினைந்து வீம்மினான்‌. 


855. அங்ஙனம்‌ ஆக ஒண்ணாது என்று மீண்டும்‌ சிந்தித்து வேறு முட 
விற்கு வருஇன்றான்‌. பூவகத்‌தில்‌- பூமியில்‌. விசம்பில்‌-வானுலதில்‌. புறத்‌ 
இனில்‌-பாதாளத்தில்‌, கற்பவர்‌ ஏவர்‌_ அவனை ஊறு செய்யும்‌ ஆற்றல்‌ 
படைத்தவர்‌ யவர்‌ உளர்‌. எதிர்‌ நிற்க-அவனோடு சிறிது பொழுதேனும்‌ 
எதிர்த்து நிற்கவேனும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்‌ உளரோ? சேவகம்‌--வீரம்‌. 
ஐயம்‌--வினைக்‌ கொடும்பகை பற்றிய ஐயம்‌. 

856. உறுவது--இனிச்‌ செயற்பால.து. இன்னதே நலன்‌--இப்படியே 
அவரவர்‌ இருந்தது போன்றிருப்பதே நல்லது. 3 

857. அனைத்தல்‌-அவற்றுள்‌. அங்கு இன்று ஆயினும்‌ ஆகுக முத 
லில்‌ யான்‌ ஐயுற்றபடியே வாராமைக்குக்‌ காரணம்‌ வினைக்கொடும்‌ பகையே 


272 கம்பர்‌ சுவிதைக்‌ கோவை 


த்தி ருந்து துயர முழக்கிலேன்‌ 
மனத்து மாசஎன்‌ உமிரொடும்‌ வாங்குவேன்‌, 13 


ஏ என்னப்‌ பன்னி இளவலை என்னுமைத்‌ 
துன்னச்‌ சொல்லுஇர்‌ என்றலும்‌ நூதர்போய்‌ 
உன்னைக்‌ கூமினன்‌ உம்முன்‌ எனாமுனம்‌ 

ச்‌ 


முன்னர்ச்‌ சென்றனன்‌ மூவர்க்கும்‌ பின்னுளான்‌. 14 


09 தொழுது நின்றன்‌ தம்பியைத்‌ தோய்கணீர்‌ 
எழுது மார்பத்‌ இறுகத்‌ தழுவினான்‌ 
அமுது வேண்டுவ துண்டைய அவ்வரம்‌ 
பழுதி லாமையி னால்தரற்‌ பாற்றென்றான்‌. - 15 


960 என்ன தாகுங்கொல்‌ அவ்வரம்‌ என்றியேல்‌ 
சொன்ன நானில்‌ இராகவன்‌ கோன்‌ நிலன்‌ 
மின்னு தீயிடை யானிணி வீடுவன்‌ 
மன்ன னாதியென்‌ சொல்லை மறுதென்றாுன்‌, 16 


901 கேட்ட தோன்றல்‌ ளெர்நடக்‌ கைகளால்‌ 
கோட்ட தன்செவி பொத்தித்‌ துணுக்குறு 
ஊட்டு நஞ்சமுண்‌ டானொத்‌ துயங்கினான்‌ 
நாட்ட மும்மன முந்நடுங்‌ காதின்றான்‌. 17 


யாயினும்‌ ஆகுக. வனத்து இருக்க உறுவது நோக்கி இன்னதே நலன்‌ என்று 
வனத்து இருக்கினும்‌ இருக்க. இவ்வையகம்‌ புகுதுக-அன்றிப்‌ பின்பு தன்‌ 
எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இர்நாடு புகுதுக, நினைத்திருந்த-—இதபற்றிக்‌ 
கவலையோடு நினைத்தபடி இருந்து, மனத்து மாசஎன்‌ மனத்திலுள்ள துன்‌ 
பத்தை. வாங்குவேன்‌.--நீக்டிக்கொள்வேன்‌. 


858. இதுவரையிற்‌ கூறியன பரதன்‌ தன்னுள்‌ ஆராய்ந்தவை; இது 
முதல்‌ எட்டுக்கவிகள்‌ அவன்‌ சத்துருக்கனுடன்‌ பே? முடிவு செய்‌ தலைக்‌ கூறும்‌. 
பன்னி-பலவாறு சொல்லி. அன்னச்‌ சொல்‌ லுதர்‌-வரும்படி. சொல்லுதிர்‌. 

959. தோய்‌ கண்‌ நீர்‌-நிறைந்த கண்ணீர்‌. எழுது வழிந்த, தழுவினான்‌ 
--தழுவினனா5. பழுதிலாமையால்‌--கேட்ட வரம்‌ பழுதுறாதபடி. 

860. தீயிடை வீடுவன்‌--தீயில்‌ விழுந்து இறப்பேன்‌. 

801. தோன்றல்‌--சத்துருக்கன்‌. இளர்‌--பெரிய. தோட்ட--பரதன்‌ 
கூறிய சொல்லால்‌ துளைக்கப்பட்ட. அ ணுக்குறு- துணுக்குற்று. ஊட்டு-- 
வலிந்து உண்பிக்கும்‌. உயங்கினான்‌--வருந்தினான்‌. நாட்டமும்‌ மனமும்‌ 
நடுங்கா நின்றான்‌ -ஈஞ்சண்டவர்‌ போன்று பார்வை குலைந்து கண்‌ செருகிற்று; 
இதய ஓட்டமும்‌ நடுக்கமுற்றது. 


யூகச்‌ ச காண்டம்‌ 273 


362 விழுந்து மேக்குயர்‌ விம்மலன்‌ வெய்துயிர்த்து 
எழுந்து நானுனக்‌ கென்ன பிழைத்துளேன்‌ 
அழுந்து துன்பத்தி அயென்‌ ரரற்றினான்‌ 
கொழுந்து விட்டு நிமிர்கன்ற £ற்றத்தான்‌. 18 
. வேறு , 
363 கானாள நிலமககளைக்‌ கைவிட்டுப்‌ 
போவானைக்‌ காத்துப்‌ பின்பு 
போனானும்‌ ஒருதம்பி போனவர்கள்‌ 
வருமவதி போயிற்‌ றென்னா 
ஆனாத உயிர்விடவென்‌ றமைவானும்‌ 
ஒருதம்பி அயலே நாணாது 
யானாமிவ்‌ அரசாள்வென்‌ என்னே இவ்‌ 
அரசாட்சி இனிதே அம்மா, 19 


204 மன்னிற்பின்‌ வளநகரம்‌ புக்கிருந்து 
வாழ்ந்தானே பரதன்‌ என்னும்‌ 
சொன்னிற்கும்‌ என்றஞ்சிப்‌ புறத்திருந்தும்‌ 
அருந்தவமே தொடங்கி னாயே 


862. விழுந்து--பின்பு அறிவு கலங்கிக்‌ கீழே வீழுந்தான்‌; அப்படி 
விழுந்து. மேச்குயர்‌ விம்மலன்‌--மேன்‌ மேல்‌ எழுகின்ற விம்மலை யுடையவனாய்‌. 
அழுநீது துன்பத்தினாய்‌--உன்னுடைய பெரிய துன்பத்தில்‌ அழுந்தியபடியால்‌ 
என்‌ நிலைமையை மறந்தாய்‌ போலும்‌. கொழுந்து விட்டு நிமிர்கின்ற சீற்றம்‌ 
தான்‌--௮வனுடைய கோபக்கனல்‌ கொழுந்துவிட்டு எரியும்‌ நிலமையை 
அடைந்தது. 


868. பின்புபோனான்‌— பின்னே சென்றவன்‌; இலக்குவன்‌. அவதி 
கால எல்லை. ஆனாத உயிர்‌-—அன்பத்தைப்‌ பொறுக்க இயலாத உயிர்‌. தனக்‌ 
குப்‌ பக்கத்திலே இருக்கும்‌ யான்‌ மட்டும்‌ ஈாணடின்‌றி இவ்வரசாள்வேனாம்‌; 
அப்படி இந்த அரசாட்சியில்‌ என்ன இன்பம்‌ நிறைந்திருக்கன்ற து. அம்மா 
இதுவும்‌ ஒரு நூதனமன்றோ! 


864. மன்னிற்‌ பின்‌--இராமன்‌ வனஞ்‌ சென்ற பின்பு. சொல்‌ நிற்கும்‌ 
என்று.  சொல்‌--௮ப௫ர்த்தி. புறத்திருந்தும்‌-அயோத்தியிற்‌ கால்‌ வையா 
மல்‌ புறத்ததாகிய இடத்தில்‌ இருந்ததோடு அமையாமல்‌. என்னின்‌ பின்‌ 
இவன்‌ உளனாம்‌ என்றே எனக்குப்பின்‌ இவன்‌ உயிர்‌ வாழ்வான்‌ என்று கருதி. 
உன்‌ அடிமை உனக்கிருந்த தேனும்‌--௨ன்‌ அடிமையாகிய என்‌ விஷயத்தில்‌ 


35 


கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


என்னிற்பின்‌ இவனுளனாம்‌ என்றேயுன்‌ 

அடிமையுனக்‌ கிருந்த தேனும்‌ 
உன்னிற்பின்‌ இருந்ததுவும்‌ ஒருகுடைக்கீழ்‌ 

இருப்பதுவும்‌ ஓக்கும்‌ என்றான்‌. 20 


908 முத்துருக்கொண்‌ டமைந்தனைய முழுவெள்ளிக்‌ 
கொழுதிறத்து முளரிச்‌ செங்கண்‌ 
சத்துருக்கன்‌ அஃதுரைப்ப அவனிங்குத்‌ 
தாழ்க்கின்ற தன்மை யானிங்கு 
ஓத்திருக்க லாலன்றே உலந்தாற்பின்‌ 
இவ்வுலகை உலைய வொட்டான்‌ 
அத்திருக்கும்‌ கெடுமுடனே புகுந்தாளும்‌ 
அரசெரிபோய்‌ அமைக்க என்றான்‌. rad 


906 அப்பொழுதின்‌ இவ்வுரை சென்று அயோத்தியினின்‌ 

இசைத்தலுமே அரியை ஈன்ற 

ஒப்பெழுத வெொண்ணாத கற்புடையாள்‌ 

r வயிறுபுடைத்‌ தலமந்‌ தேங்க 

இப்பொழுதே உலூறக்கும்‌ யாக்கையினை 
முடித்தொழிந்தால்‌ மகனே என்னு 

வெப்பெழுதி னாலன்ன மெலீவுடையாள்‌ 
கடிதோடி விலக்க வந்தாள்‌. 22 


உனக்கு எண்ணம்‌ இருந்த பொழுதிலும்‌. உனக்குப்பின்‌ ஒரு கணம்‌ உயிரோடு 
இருந்தேனேயாகன்‌ அதுவே நீண்டகாலம்‌ அரசாட்‌9 செய்வதற்குச்‌ சமமாகும்‌. 


865. முத்துரு--முத்தின.து உருவம்‌. முளரி--தாமரை. ஓத்திருக்கல்‌-- 
உடன்பட்டிருத்தல்‌. உலந்தால்‌--இறந்தால்‌. உலையவொட்டான்‌--அ௮லைய 
விடான்‌. இருக்கு--மாறுபாடு. 


800. இதுமுதல்‌ மூன்று செய்யுட்கள்‌ பரதன்‌ செயலை யறிந்த கோசலை 
துன்பப்பட்டுச்‌ செய்தவற்றைக்‌ கூறும்‌, 


இவ்வுரை-“எரியமைக்க' என்னும்‌ உறை. இசைத்தலும்‌-கூறப்படுத 
லும்‌. அரியை-இராமபீரானை. ஒப்பு எழுத வொண்ணாத-ழப்புக்கூற 
முடியாத. புடைத்து--அடித்து, அலமந்து வருந்தி, என்னாஅஎன்று சொல்‌ 
லிக்கொண்டே. இராமனைப்‌" பிரிந்த மனவெம்மை (ஈது என) எழுதினாற்‌ 
போன்ற மெலிந்த சரீரத்தையுடைய கோசலை. கடிதோடி--விரைவாக ஓடி. 


> 
ட! 
[1 


யுத்த காண்டம்‌ 


907 மந்திரியர்‌ தந்திரியர்‌ வளநகரத்‌ 
> ்‌ தவர்மறையோர்‌ மற்றுஞ்‌ கூற்றம்‌ 

சுந்தரியர்‌ எனைப்பலருங்‌ கைதலையிற்‌ 
பெய்திரங்கித்‌ தொடர்ந்து செல்ல 

இந்திரனே முதலாய இமையவரும்‌ 
முனிவரரும்‌ இறைஞ்சி ஏத்த 

அந்தரமங்‌ கையர்வணங்க அழுதரற்றிப்‌ 
பரதனைவத்‌ தடைந்தா என்றே. 2d 


908 எரியமைத்த மயானத்தை எய்துகின்ற 
காதலனை இடையே வந்து 
விரியமைத்த நெடுவேணி புறத்தசைந்து 
வீழ்ந்தொசிய மேனி தள்ளச்‌ 
சொரிவமைப்ப தரீதாய மழைக்கண்ணாள்‌ 
தொடருதலுத்‌ துனுக்க மெய்தாப்‌ 
பரிவமைந்த திருமனத்தான்‌ அடிதொழுதான்‌ 
அவள்புகுந்து பற்றிக்‌ கொண்டாள்‌. இச்‌ 
வேறு 
369 மன்னி மைத்ததும்‌ மைந்தன்‌ இழைத்ததும்‌ 
முன்னி மைத்த விதியின்‌ முயற்சியால்‌ 
பின்னி மைத்ததும்‌ எண்ணிலப்‌ பெற்றியால்‌ 
என்னி ழைத்தனை ஏன்மக னேளன்முளன்‌. 20 


867. தந்திரியர்‌_- சேனைத்‌ தலைவர்‌. சுற்ற- புடை குழ. கை தலையிற்‌ 
பெய்து--துன்பத்தனால்‌ கைகளைத்‌ தலையிலே வைத்து. அந்தர மங்கையர்‌ 
வானுலதிலுள்ள தேவ மங்கையர்‌, அழுதரற்றி--௮ழுதும்‌ அரற்றியும்‌. 

868. மயானத்தை எய்துதின்ற காதலன்‌--இவள்‌ செய்தி கேள்விப்‌ 
பட்டுச்‌ செல்வதற்கிடையில்‌ சத்துருக்கன்‌ எரியமைக்க, பரதன்‌ அவ்விடம்‌ 
குறுகிவிட்டான்‌. இடையே-வழியிடையே. விரியமைத்த நெடுவேணி-- 
ஓடிவரும்‌ வேகத்தால்‌ தானாகவே முடிப்புக்குலைக்‌து நீண்ட சடைமுடி அவிழ்ம்‌ 
தது. மேனி தள்ள--சரீரம்‌ தள்ளாட. சொரிகின்ற நீரை மட்டுப்படுத்த 
முடியாத மேகம்‌ போற்‌ பொழிகின்ற கண்ணினையுடையவள்‌. தொடருத 
லும்‌--தொடர்ந்து பின்‌ செல்லுதலும்‌. பரிவு-அன்பு. புகுந்து நெருங்கி, 

369. இதுமுதல்‌ ஏழு கவிகள்‌ கோசலையின்‌ கூற்று. 

மன்‌-—தயரதன்‌. மைந்தன்‌-இராமன்‌...... இழைத்ததும்‌......... இழைத்த 
தும்‌ விதியின்‌ முயற்சியால்‌ (ஆயின); பின்‌ இழைத்ததும்‌ எண்ணில்‌ அப்பெற்றி 
யால்‌ (ஆயது); பின்பு இராமன்‌ வரத்‌ தாமதித்ததும்‌ ௮த்தன்மையினாலேயே 
ஆயிற்று. என்‌ இழைத்தனை--இவ்வளவு அன்பங்களுக்கு மேலாக நீயும்‌ 
என்ன காரியஞ்‌ செய்யத்‌ துணிந்தாய்‌.7 


270 கம்பர்‌ கவிகைக்‌ கோவை 


370 நீமிது எண்ணினை யேல்நெடு நாடெரி 
பாயும்‌ மன்னரும்‌ சேனையும்‌ பாயுமால்‌ 
நாயர்‌ எம்மன வன்று தனியறம்‌ 
தியின்‌ வீழும்‌ உலகுந்‌ திரீயுமால்‌, 2) 


371 தரும நீதியின்‌ கற்பய னாவதுன்‌ 
கரும மேயன்றிக்‌ கண்டிலங்‌ கண்களால்‌ 
அருமை இன்றும்‌ உரைர்ந்திலை ஐயநின்‌ 
4 இரிய ர்‌ 
பெருமை ஊழி இரியினும்‌ பேருமோ, 27 


972 எண்ணில்‌ கோடி இராமர்கள்‌ என்னினும்‌ 

அண்ணல்‌ இன்னரு ளுக்கரு காவரோ 

புண்ணி யம்மெனும்‌ நின்னுயிர்‌ போயினால்‌ 

மண்ணும்‌ வானும்‌ உயிர்களும்‌ வாழுமோ, 28 


878 இன்று வந்தில னேயெனில்‌ நாளையே 
ஒன்றும்‌ வந்துனை யுன்னி யுரைத்தசொல்‌ 
பின்று மென்றுண ரேற்பிமைத்‌ நானெனில்‌ 
யொன்றும்‌ தன்மை புகுந்தது போயென்றாள்‌. 29 


974 ஒருவன்‌ மாண்டனன்‌ என்றுகொண்டு ஊழிவாழ்‌ 

பெருறி லத்துப்‌ பெறலரும்‌ இன்னுயிர்க்‌ 

கருவும்‌ மாண்டறக்‌ காணுதி யோகலைத்‌ 

கரும நீயல தில்லெனுந்‌ தன்மையாய்‌. 20 


910 தஇரியும்‌--நிலைகலங்கும்‌. 


871. தற்பயன்‌--தானாக விளைந்த பயன்‌; அதன்‌ சாரம்‌. உன்‌ அருமை 
யைச்‌ சிறிதும்‌ உணர்நீதாயல்லை. 


812. அருளுக்கு-கனிந்த அன்பிற்கு, அ௮அருகாவரோ- பக்கத்திலும்‌ 
வரத்தகுஇ யுடையவராவரோ! ஓரளவேனும்‌ ஓப்பாவரோ?. 

878. ஓன்றும்‌ வந்து சேருவான்‌. உன்னிஆலோசித்து, பின்றும்‌-- 
பிற்படுவான்‌; நிறை வேற்றமாட்டான்‌. உணரேல்‌--நினையாதே, பிழைத்‌ 
தான்‌ எனில்‌ பொன்றும்‌ தன்மை புகுந்தது போய்‌--அ௮ப்படி அவன்‌ நாளைய 
தினமும்‌ வாராதொழியின்‌ இறக்கும்‌ நிலைமை வந்துவிட்டது என்று கருதலாம்‌. 

374. மாண்டு அறக்‌ காணுதியோ-- மறுபடி மூளைத்தற்கு இடமின்றி 
முற்றாக நரிக்கும்படி செய்வரியோ! கலைத்தருமம்‌--கஷ நூல்கள்‌ கூறும்‌ 
மம்‌, 


யுத்த காண்டம்‌ 211 


975 இறக்கை யுஞ்ரில ரேகலும்‌ மோகத்தால்‌ 
பிறக்கை யுங்கட. னென்றுபின்‌ பாசத்தை 
மறக்கை காண்மக னேவலி யாவது 
அறக்கை தானுமென்‌ முள்மனந்‌ தூய்மையாள்‌. 31 


970 மைந்தன்‌ என்னை மறுத்துரைத்‌ தானெனல்‌ 
எந்கை மெய்ம்மையும்‌ இக்குலச்‌ செய்கையும்‌ 
நைந்து போக உயிர்நிலை நச்சிலேன்‌ 
முத்து செய்த சபதம்‌ முடிப்பனால்‌ 32 


377 யானும்‌ மெய்யினுக்‌ இன்னுயி ரீந்துபோய்‌ 
வானு ளெய்திய மன்னவன்‌ மைந்தனால்‌ 
கானு ளெய்திய காகுத்தற்‌ கேகடன்‌ 
ஏனை யோர்க்கி திழுக்கில்‌ வழக்கன்றோ. 33 


978 நாய்சொற்‌ கேட்டலுந்‌ தந்தைசொற்‌ கேட்டலும்‌ 
பாசத்‌ தன்பினைப்‌ பற்றற நீக்கலும்‌ 
ஈசற்‌ கேகடன்‌ யானஃது இழைக்கிலேன்‌ 
மாசற்‌ றேணிது காட்டுவென்‌ மாண்டென்றான்‌. மக 


279 என்று தீயினை எய்தி இரைத்தெழுந்து 
ஒன்று பூச விடும்‌உல கோருடன்‌ 


876. ஏகலும்‌--பிரிந்து போகலும்‌. கடன்‌-—உலக முறைமை. வலீ 
மன உறுதியின்‌ பண்பு, பற்றறத்‌ துறத்தலும்‌ அதைப்‌ போன்று மன 
வலிமையின்‌ பாற்படும்‌. 

876. இது முதல்‌ மூன்று செய்யுட்கள்‌ பரதன்‌ கூறியவிடை. 

மறுத்தான்‌ எனல்‌-—தடுத்‌,துக்‌ கூறினான்‌ என்று நினையற்க, நைந்து 
போக--உக்கு அழிந்து போகும்பழ.. உயிர்நிலை ஈச்சிலேன்‌--உயீரோடு இருத்‌ 
தலை விரும்பிலேன்‌. முந்து- முன்பு. 

877. மெய்யினுக்கு-— வாய்மையின்‌ பொருட்டு. காகுத்தற்கே கடன்‌— 
தகப்பன்‌ சொற்படி வாய்மையைக்‌ காப்பது இராமனுக்கு மட்டும்‌ உரிய 
கடமையா! ஏனையோர்க்கும்‌ இஃது குற்றமில்லாத ஒழுக்கமே யாமன்றோ? 

878. பாசம்‌ வைக்கவேண்டிய இடத்தில்‌ அவ்வன்பினை வேரோடு களை 
தலும்‌. 

919. இது எரிபுகும்‌ நிலையில்‌ அனுமன்‌ வந்தமையைக்‌ கூறும்‌, 

. இன்று பூசலிடும்‌ உலகோகுடன்‌-—எல்லோருடைய கூக்குரலும்‌ ஓரே 
பேரொலி யாயிற்று; அப்படிக்‌ கூக்குரலிட்ட உலதினருடன்‌. நின்று தீயி 


278 கம்பர்‌ கவிதைக்‌ கொவை 


கின்று பூசனை செய்கின்ற நேசற்குக்‌ 
குன்று போல்நெடு மாருதி கூடினான்‌. 25 


380 ஐயன்‌ வந்தனன்‌ ஆரியன்‌ வந்தனன்‌ 
மெய்யின்‌ மெய்யன்ன நீன்னுயிர்‌ வீடினால்‌ 
உய்யு மேயவன்‌ என்றுரைத்‌ தட்புகாக்‌ 
கைய அலெரி யைக்கரி யரக்கினான்‌. 90 


991 ஆக்கி மற்றவன்‌ ஆய்மலர்த்‌ தாள்களைத்‌ 
வாக்கம்‌ தன்குலை தாழ்ந்து வணங்கக்கை 
வாக்கிற்‌ கூடப்‌ புறைத்தொரு மாற்ற நீ 
தூக்ிக்‌ கொள்ளத்‌ தகுமெனச்‌ சொல்லினான்‌. 97 


382 இன்னம்‌ நாழிகை எண்‌ ணைந்து உளதைய 
உன்னை முன்னம்வத்‌ நெய்த உரைத்தநாள்‌ 
இன்ன இல்லை யெனினடி நாயினேன்‌ 
முன்னம்‌ வீழ்ந்திவ்‌ வெரியின்‌ முடிவெனால்‌, 38 


383 ஒன்று தானுள துன்னடி யேன்சொலால்‌ 

கின்று தாழ்ந்நருள்‌ நேமிச்‌ ௬டர்க்குணக்‌ 

குன்று தோன்றன வும்மிது குன்றுமேற்‌ 

யொன்றும்‌ நீயும்‌ உலகமும்‌ பொய்யிலாய்‌. 39 
oC TE 
னுக்கு எதிரே நின்று. பூசனை புரிகின்ற நேசற்கு- பூசனை செய்கின்ற இராம 
பக்தியுள்ள பரதனிடம்‌, மலை வருவது போன்ற தோற்றமுடைய 
அனுமன்‌. 

880, மெய்யின்‌ மெய்யன்ன--மெய்ம்மைக்கு உடல்‌ போன்ற; மெய்ம்‌ 
மைக்கு இருப்பிடம்‌ போன்ற. வீடினல்‌-அழிந்தால்‌. உய்யுமே அவன்‌ 
அவன்‌ உயிர்‌ வாழ்வானோ? உட்புகா-ரெருப்பினுள்ளே புகுந்து, கரியாக்கி 
னன்‌ பிசைந்து கரிக்கட்டையாக்கினான்‌. 

381. ஆய்மலர்‌-—அஆய்ந்த மலர்‌. தாக்க பொருந்தும்படி. தூக்கிக்‌ 
கொள்ளத்தகும்‌-—ஆராய்ந்‌து கொள்ளத்தகும்‌, 


ஞூ 


882. எண்‌ ஐந்து நாற்பது. வந்து எய்த உரைத்த நாள்‌-வந்தடைவ 
தாகக்‌ கூறிய கானின்‌ எல்லைக்கு. இன்னது இல்லையெனின்‌--இப்படி. இல்லை 
யென்று கண்டால்‌. முன்னம்‌--நின்னின்‌ முன்பு. 

383. கான்‌ சொல்ல வேண்டுவது இன்னும்‌ ஒரே வார்த்தை உளது; 
அடியேன்‌ சொல்லை ஏற்றுச்‌ சிறிது தாமதிப்பாயாக; எதுவரையில்‌ எனின்‌, 
குரியன்‌ உதயூரியில்‌ தோன்றும்‌ வரையில்‌. இங்ஙனம்‌ செய்யத்‌ தவறினால்‌ நீ 
அழிய உலகமும்‌ அழியும்‌. 


1. 
i 
ம 


யுத்த காண்டம்‌ 


384 எங்கள்‌ நாயகற்கு இன்னமுது ஈகுவான்‌ 

பங்க யத்தும்‌ பரத்துவன்‌ வேண்டலால்‌ 

அங்கு வைன்‌ அல்லது நாழ்க்குமோ 

இங்கண்‌ நல்லதொன்று இன்னமுங்‌ கேட்டியால்‌. 40 
385 அண்டர்‌ நாதன்‌ அருளி அளித்துளது 

உண்டொர்‌ பேரடை யாளம்‌ உனக்கது 

கொண்டு வந்தனென்‌ கோதற்ற சிந்தையாய்‌ 

கண்டு கொண்டருள்‌ வாயெனக்‌ காட்டினான்‌. 41 

வேறு 

286 காட்டிய மோதிரங்‌ கண்ணிற்‌ காண்டலும்‌ 

ஊட்டிய வல்விடம்‌ முற்றும்‌ முற்றுவார்க்கு 

ஊட்டிய நன்மருந்து ஒத்த நாமோ 

ஈட்டிய உலகுக்கும்‌ இளைய வேந்தற்கும்‌. 42 
287 அழுகின்ற வாயெலாம்‌ ஆர்த்தெ முந்தன 

விழுகின்ற கண்ணெலாம்‌ வெள்ள மாறிமுன்‌ 

உழுகின்ற தலையெலாம்‌ உயர்ந்தெ முந்தன 

தொழுகின்ற கையெலாம்‌ காலின்‌ தோன்‌ றலை. 43 
988 மோதிரம்‌ வாங்கித்தன்‌ முகத்தின்‌ மேலணைத்து 

ஆதரம்‌ பெறுவதற்கு ஆக்கையோ எனா 


884. இப்பொழுது ஈல்லதாகிய மற்றொரு: பொருளும்‌ கூறுவேன்‌; 
கேளாய்‌. 

885. கோது-குற்றம்‌, 

886. ஊட்டப்பட்ட கொடிய விடம்‌ தலைக்கேறி அதன்‌ செயல்‌ நிறை 
வேறுதின்ற நிலையில்‌ இருப்பவர்களுக்கு; அதாவது குற்றுயிராயிருப்பவர்‌ 
களுக்கு. ஊட்டிய--உள்ளே செலுத்திய; நன்‌ மருந்து ஓத்ததாம்‌-— விடத்தை 
முறித்து ஈல்லுயிரை மீட்டளிக்கும்‌ மருந்து போலாயிற்று. யாருக்கு எனின்‌: 
இரளாகக்‌ கூடிய உலஇனருக்கும்‌, பரதனுக்கும்‌. 

887. ஈட்டிய உலகுக்கு நன்‌ மருந்தாயது' என்பதை விரித்துக்கூறும்‌ 
இச்செய்யுள்‌. 

ஆர்த்தெமழுந்தன-ஆரவாரஞ்‌ செய்ய அவ்வொலி மேலே எழுந்தன. வீழு 
இன்ற கண்‌--மலையருவி போல நீர்‌ விழுகின்ற கண்கள்‌. முன்‌ உமழுன்ற தலை 
யெலாம்‌--மோதிரம்‌ காணுமுன்பு ஏர்‌ உழுவது போன்று சாய்ந்து நின்ற தலை 
களெல்லாம்‌. உயர்ந்து எழுந்தன உழவின்‌ பயனாய்‌ வளர்ந்த நெற்‌ பயிர்‌ 
போல நிமிர்ந்து நின்றன. கையெலாம்‌ தொழுகின்ற (ஆயின. காலின்‌ 
தோன்றலை— அனுமனை. 

388. இது முதல்‌ ஆறு கவிகள்‌ இனைய வேந்தற்கு நன்‌ மருந்து 
ஓத்தது என்பதைவிரித்துக்‌ கூறும்‌. 


280 கம்பர்‌ கவிதைக்‌ கோவை 


ஓதினர்‌ நாணூற ஓங்கினான்‌ தொழும்‌ 
தூதனை முறைமுறை தொழுது துள்ளுவான்‌. 44. 


389 ஆதிவெந்‌ துயரலால்‌ அருந்த லின்மையால்‌ 
ஊஞுறப்‌ பறப்பதாய்‌ உலர்ந்த யாக்கைபோய்‌ 
ஏ இலன்‌ ஒருவன்கொல்‌ என்ன லரயது 
மாதிசம்‌ வளர்ந்தன வயிரத்‌ தோள்களே. ந] 


390 அழும்நகும்‌ அனுமனை ஆழிக்‌ கைகளால்‌ 
கொழும்‌எழும்‌ துள்ளூம்வெங்‌ கனீது ளக்கலால்‌ 
விழும்‌அழிந்‌ தேங்கும்போய்‌ வீங்கும்‌ வேர்க்குமக்‌ 
குழுவொடுங்‌ குனிக்குந்தன்‌ தடக்கை கொட்டுமால்‌. 46 


மோதிரத்தை முதலில்‌ அணைத்துக்‌ கொண்டதைப்‌ பார்த்து, “தான்‌ 
காட்டியது போன்ற அன்பைத்‌ இரும்பப்‌ பெறுதற்கு மோதிரம்‌ என்ன இராம 
பீரானது சரீரமோ' என்று எடுத்துச்‌ சொன்னவர்கள்‌ வெள்கும்படி மோதிரத்‌ 
தை அணைத்ததன்‌ வீளைவாக உடலம்‌ பூரித்து உயர்ந்தான்‌. தொழும்‌ தூதனை 
இப்படி. அவன்‌ மோதிரத்தில்‌ வைத்த அன்பைக்‌ கண்டு அவனது இராம பக்தி 
யில்‌ ஈடுபட்டுத்‌ தன்னைத்‌ கொழுன்ற அனுமனை. முறை முறை தொழுது 
அவன்‌ ஒரு முறை தொழத்‌ தான்‌ பலமுறை தொழுது. மோதிரத்தின்‌ மேற்‌ 
சென்ற ஆதரம்‌ அதைக்‌ கொணர்ந்த அனுமன்‌ மேலுஞ்‌ சென்றது, அவனை 
வணங்கி மென்‌ மேலும்‌" உள்ளத்திலே பொங்க வருகின்ற ம$ழ்ச்சியினால்‌ 
அள்ளுவானாயினான்‌. 


969. அதி- இராமனைப்‌ பிரிந்தது முதல்‌.  அருந்தலின்மையால்‌- 
வேறொன்றையும்‌ அனுபவித்தறியாமையால்‌. ஊதுறப்‌ பறப்பதாய்‌ உலர்ந்த 
யாக்கை போய்‌-—அதினாற்‌ பறக்கும்படி வற்றிய சரீரம்‌ மங்க, இவன்‌ பரத 
னல்லன்‌; வேறொருவன்‌ என்னலாம்படி ஆயிற்று .சரீரம்‌, மாதிரம்‌—மலை. 
முன்பு உடம்பு பெருத்தான்‌; இப்பொழுது தோள்கள்‌ மலைபோல்‌ ஓங்கின. 


890. தோள்கள்‌ வளர்ந்தது போலவே உள்ளத்து மகழ்ச்சி வளர்ந்தமை 
யைக்‌ கூறும்‌ இச்செய்யுள்‌. 

ஆழிக்கை-மோதிரம்‌ வைத்த கை. எழும்‌-உயர எழுவான்‌. துள்ளும்‌ 
அதுள்ளுவான்‌. உற்சாகம்‌ நிரம்பிய மூழ்ச்சி உள்ளே நின்று இயக்குதலால்‌ 
வீழும்‌. அழிந்து ஏங்கும்‌--மனந்திகைத்துக்‌ கலங்குவான்‌. பேரய்‌ வீங்கும்‌-- 
சிறிது தூரம்‌ நடந்து சென்று இன்னும்‌ ஒருபடி பூரிப்பான்‌. வேர்க்கும்‌-- 
அந்த நடையினால்‌ வேர்ப்பான்‌. அந்தக்‌ கூட்டத்தினர்‌ இவனைக்கண்டு 
கூத்தாடத்‌ தானும்‌ சிறிது கூத்தாடிப்‌ பின்‌ அவர்கள்‌ ஆடலுக்கு இசையத்‌ 
தாளம்‌ போடுவான்‌. 


யுத்த காண்டம்‌ 281 


391 ஆடுமின்‌ ஆடுமின்‌ என்னும்‌ ஓயன்பால்‌ 
ஓடுமின்‌ ஓடுமின்‌ என்னும்‌ ஓங்கிசை 
பாடுமின்‌ பாடுமின்‌ என்னும்‌ பாவிகாள்‌ 
சூடுமின்‌ சூடுமின்‌ தூதன்‌ தாளெ.னும்‌,. க. 


902 வஞ்சனை இயற்றீய மாயக்‌ கைகையார்‌ 
துஞ்சுவர்‌ இனியெனத்‌ தோனைக்‌ கொட்டுமால்‌ 
குஞ்சித அடிகள்‌ மண்டிலத்திற்‌ கூட்டுற 
அஞ்சனக்‌ குன்றினின்‌ றாடும்‌ பாடுமால்‌. 47 


393 வேதியர்‌ தமைத்தொழும்‌ வேந்த ரைத்தொழும்‌ 
தாதியர்‌ தமைத்தொழும்‌ தன்னைத்‌ தான்தொழும்‌ 
ஏதுமொன்‌ றறிவுரு திருக்கும்‌ நிற்குமால்‌ 
காதலென்‌ பதுவுமோர்‌ கள்ளிற்‌ மேன்‌ நிற்றே. 48 


891, அப்படிக்‌ கூத்தாடுபவர்களை “ஆடுமின்‌ ஆடுமின்‌' என்று சொல்லிப்‌ 
பின்னரும்‌ ஊக்குவான்‌. ஆடியவண்ணமே இராமபீரானிடம்‌ விரைந்து செல்லு 
மின்‌ என்பான்‌. அப்படி அவனை அ௮ணுகும்பொழுது, ஆடி.யபடி.யே ஓங்கிய 
குரலில்‌ அவன்‌ புகழைப்‌ பாடுமின்‌ என்பான்‌. இங்ஙகனமெல்லாஞ்‌ செய்ய 
இயலாதவர்கல நோக்க, (பாவிகளே! ஈதெல்லாஞ்‌ செய்ய மாட்டீராயினும்‌ 
நல்ல செய்தி கொணர்ந்த தூதன்‌ பாதங்களைத்‌ தலைக்கு அணியாகச்‌ சூடுதலை 
யாவது செய்யுங்கள்‌' என்பான்‌. 


892. அஞ்சுவர்‌-மனஞ்சோர்வர்‌. குஞ்சித அடி.கள்‌-ஓழு காலைத்‌ தூக்கிய 
படி நின்ற அடிகள்‌. மண்டிலத்திற்‌ கூட்டுற-மற்றக்‌ காலைத்‌ தூக்கும்பொழு.து 
அதனோடு மண்டிலம்‌ போன்று பொருந்துமாறு; குனிப்பின்‌ விரைவினால்‌ 
இங்கனம்‌ தோன்றும்‌. அஞ்சனக்‌ குன்றின்‌--கரிய நிறமுள்ள மலை போல. 

ட நின்று ஆடுவான்‌--ஆடி.யபடியே பாடுவான்‌. 


898, படிப்படியே வளர்நீதுவரீத ஆனந்ததீஇன்‌ உச்சநிலை இச்‌ செய்யு 
ளிற்‌ கூறப்படுகின்றது. 


ஏதும்‌ ஒன்று உணர்குறுது--இப்படி. இன்னும்‌ இன்னது செய்யலாம்‌ 
செய்லாகாது என்பதை அறியாது: இருக்கும்‌--உட்காருவான்‌. நிற்கும்‌_நீற்‌ 
பான்‌. கள்ளில்‌ தோன்றிற்று--மதுவின்‌ செயலைப்‌ போலவே தன்னை வெளிப்‌ 
படுத்திற்று. 


86 


289 கம்பர்‌ களிதைக்‌ கோவை 


ங்‌ 
| 


|, இராமபீரானை எதிர்கொண்ட நகரமாந்தர்‌ நிலை, 


பச க்கிவ முனிவன்‌ ஆச்சிரமத்தில்‌ தண்யெ இராமபிரான்‌ 
பறுகாள்‌ சூரியன்‌ உதிப்ப விமானமேழி அயோத்தியை நோக்கிச்‌ 
சென்றான்‌. வழியில்‌ க்கைக்‌ கரையில்‌ நகர மார்கர்களுடன்‌ 
பரதன்‌ நிற்றலைக்கண்டு ழே இறங்கினான்‌. அப்பொழுது அப்‌ 
பிரரனைக்கண்ட நகர மாந்தர்‌ மனநிலை இக்கவிகளிற்‌ கூறட்படு 
இன்றன. 


வனவாசம்‌ முடிர்து மீண்டு வந்த இராமபிரான்‌ எல்லா ருக்‌ 
கும்‌ எல்லாமானான்‌. மடிக்து கிடந்த உணர்ச்சி மீண்டும்‌ தலை 
பெடுத்தனு. ௧௧2 மாந்தர்கள அ ஆனந்தம்‌ பெருகியது போலவே 
வாசனைப்பொருள்‌ முதலியன அவர்கள்‌ உவகைக்‌ கண்ணீரோடு 
ஓடிக்‌ கடலின்‌ எல்லையையுங்‌ கடக்க.௮. 


(த. ப:--மீட்சிப்‌ படலம்‌: 397_—340.] 


994 நாயருக்‌ கன்று சார்ந்த கன்றெனுத்‌ தகைய னானான்‌ 
மாயையிற்‌ பிரிந்தார்க்‌ கெல்லாம்‌ மனோலயம்‌ வந்த 
தொத்தான்‌ 
ஆயினை யர்க்குக்‌ கண்ணுள்‌ ஆடிரும்‌ பாவை யானான்‌ 
தோயுறுத்‌ துலர்த்த யாக்கைக்‌ குயிர்புகுந்‌ தாலு 
மொத்தான்‌. 3 


னான அக வன எதனால பார கத வ னம வவ வக அவவ அதல அபப்டி ய நிமல ட வடட்டப வப ட்ட 


894.  தாயர்‌--மூவர்‌ தாய்மார்‌. அவர்கள்‌ இராமபிரானைக்‌ கண்டதும்‌ 
கற்றாவின்‌ மனம்‌ போலக்‌ கசிந்துருகி நின்றனர்‌. மாயையிற்‌ பிரிந்தோர்க்கு-- 
மாயையினின்றும்‌ நீங்கனவர்களுக்கு; வசிட்டன்‌ மூதலிய முனிவர்களுக்கு. 
மனோலயம்‌ வந்த தொத்தான்‌-—௮கக்‌ காட்டியிற்‌ புணர்ப்பெய்தி நின்ற பரம்‌ 
பொருள்‌ கண்முன்னே வந்ததனை ஒத்து, எல்லையில்லா ஆனந்தம்‌ விளைப்பதா 
யினான்‌. ஆய்‌ இளையர்க்கு--தம்பியர்களுக்கு: கண்ணீடமாக அசைகின்ற 
கருவிழிபோன்றாயினான்‌; அவர்கள்‌ வைத்த கண்‌ வாங்காமல்‌ அவனைக்கண்டு 
கணித்தனர்‌. கோய்‌ உறுத்து நோய்‌ வருத்தலால்‌, உலர்ந்த யாக்கைக்கு-- 
எலும்புக்‌ தோலுமாக மெலிந்த வெற்றுடம்பின்‌ கண்ணே; போன அயிர்‌ 
மறுபடி வந்தாற்‌ போன்று ஆயினான்‌. 


யுத்த காண்டம்‌ 988 


398 எனிவரும்‌ உமிர்கட்‌ கெல்லாம்‌ ஈன்றதாய்‌ எதிர்ந்த 
தொத்தான்‌ 
அளிவரு மனத்தோர்க்‌ கெல்லாம்‌ அரும்பத அமுத மானான்‌ 
ஒளிவறப்‌ பிறந்த தொத்தான்‌ உல னுக்கு ஓண்க ணார்க்குத்‌ 
நெஸிவரு களிப்புச்‌ செய்யுந்‌ தேம்பிழி தேற லொத்தான்‌. 2 


96 ஆவியவ்‌ கவன லான்மற்‌ நின்மையால்‌ அனையன்‌ நீங்கக்‌ 
காவியங்‌ கழணி நாடும்‌ நஃரமுங்‌ கவன்று வாழும்‌ 
மரவியல்‌ ஒண்க ணாரும்‌ மைந்தரும்‌ வள்னல்‌ எய்த 
ஓவியம்‌ உமயீர்பெற்‌ றென்ன ஓங்கினர்‌ உணர்வு பெற்றார்‌. 3 


397 சுண்ணமுஞ்‌ சாந்தும்‌ நெய்யும்‌ சுரிவனை முத்தும்‌ பூவும்‌ 
சண்ணெயுங்‌ கலின மாவி லாழீயும்‌ எண்ணில்‌ யானை 
வண்ணவார்‌ மதமுந்‌ நீரு மான்மதந்‌ தழுவு மாதர்‌ 
கண்ணவாம்‌ புனலும்‌ ஓடிக்‌ கடலையுங்‌ கடந்த வன்றே. 4 


895. எளிமையடைந்த உயிர்‌, ௮ளிவரு மனம்‌-அன்பு பொருந்திய மனம்‌, 
கிடைத்தற்கரிய ஈன்கு பக்குவமான தேவாமிர்தம்‌. உலகினுக்கு ஒளிவு அறப்‌ 
பிறந்தது ஓத்தான்‌-—உலகிலுள்ள நன்மக்களுக்கெல்லாம்‌ அந்தர்யாமியாக 
மறைந்து நிற்பவன்‌ அம்மறைவு நீங்கி வெளிப்பட்டு அவதரித்தாற்‌ போன்றா 
யினான்‌; இராமனாகப்‌ பிறந்த நன்மையை உணர்ந்து அனுபவித்தனர்‌. ஒண்‌ 
கணார்க்கு--ஓளி பொருந்திய கண்ணையுடைய மகளிர்க்கு. தெளி வரு களிப்புச்‌ 
செய்யும்‌ தேம்பிழி தேறல்‌ ஓத்தான்‌-- தூய்மையான மகிழ்ச்சியைத்‌ தருகின்ற 
இனிய வடிகட்டின தேனை யொத்தான்‌. தேன்‌ எல்லா மலர்களின்‌ சாரமாவது 
போன்று தாய்‌, தந்தை, மக்கள்‌ முதலிய எல்லா உறவு முறையிலும்‌ அனுப 
விக்கும்‌ தூய மதஇழ்ச்சியை இவ்வொருவனைக்கண்டு அனுபவித்தனர்‌. 


896. காவி--குவளை. கவன்று--மனக்கவலை கொண்டு. மா இயல்‌ ஒண்‌ 
கனார்‌--வ௫ர்ந்த மாவடுவினை ஓத்த ஒளி பொருந்திய கண்களையுடைய மகளீர்‌. 
மைந்தர்‌--ஆடவர்‌. ஓங்கினர்‌--உடல்‌ பூரித்து ஓங்கனர்‌. 


897. சுண்ணம்‌ -வாசனைப்பொடி. சாக்து--சநீதனம்‌. சுரிவளை முத்து 
-சுழியையுடைய சங்குகள்‌ ஈன்ற முத்துக்கள்‌, கலினமா வீலாழி--குதிரை 
யின்‌ வாயினின்றும்‌ வெளிப்படும்‌ நுரை. எண்‌ இல்‌ யானை--ஏண்ணிக்கை 
இல்லாத யானை. வண்ணவாச்‌ மதம்‌--பலவர்ணமுடைய பெருகுகின்ற மதநீர்‌. 
மான்மதம்‌--கஸ்தூரி, தழுவும்‌--௮ணிந்த. கண்‌ அவாம்‌ புனல்‌--கண்களி 
னின்று பெருகும்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌. கடந்தது-எல்லைகடர்த.து. 


984 கம்பர்‌ கவிதைக்கோவை 


15. இராமபிரான்‌ முடிபுனைவு, 


இராமபிரான்‌ பிராட்டியோடும்‌ சுக்கிரீவன்‌ முசலியோருட 
னும்‌ அயோத்தியை அடைந்தான்‌. பின்பு பல இசைகளினின்‌ 


றும்‌ புண்ணிய தீ சர்‌. க்கங்மள்‌ கொண்டுவரும்‌ பொருட்டு அனுமன்‌ 


செல்ல, விட்ட முனிவன்‌ முடிபுனைவிற்குரிய ஓழுங்குகளைச்‌ 
செய்து யாவருக்கும்‌ செய்தி அனுப்பினான்‌. அரசர்‌ முதலிய 
யாவரும்‌ வர்‌.தூ செர்ந்தனர்‌. பிரமகேவன்‌ கட்டளைப்படி. மயன்‌ 
முடிபு'னவிற்குரிய மண்டபம்‌ வகுத்தான்‌. அனுமன்‌ தீர்த்தங்கள்‌ 
கொணர்ந்கான்‌. பின்பு முடி புனைவு சிறப்பாக நிறைவேறியது. 


அப்படி ஈடைபெற்றதைக்‌ கூறுவன இப்பாடல்கள்‌. 


இப்பகுதியிலுள்ள கவிகள்‌ இராமபிரான்‌ முடிபுனைந்த 
சிறப்பையும்‌, அக்‌ காட்சியைக்‌ கண்டு களித்த அயோ த்திமாககச 
மாந்தரே யன்றி எல்லா உலகத்தவரும்‌ தாக்தாமே முடி சூடிய 
போன்று பெருமகிழ்ச்சி எய்‌ தியதையும்‌ சீரிய முறையிற்‌ கூனும்‌, 


[தெ. ப:- இருமுடி. குட்டுப்படலம்‌ : 82-34, 86, 86--40,] 


998 மாணிக்கப்‌ பலகை தைத்து வயிரத்திண்‌ கால்கள்‌ சேர்த்தி 
ஆணிப்பொன்‌ சுற்று முற்றும்‌ அழகுறச்‌ சமைத்த பீடம்‌ 
ஏணுற்ற பளிக்கு மாடத்‌ இட்டனர்‌ அதனின்‌ மீது 
சேணுற்ற இிரன்தோள்‌ வீரன்‌ திருவொடும்‌ பொலித்தான்‌ 

மன்னே. i 


99) மங்கல கதம்‌ பாட மறையொலி முழுங்க வல்வாய்ச்‌ 
சங்னெங்‌ கூமூறப்‌ பாண்டில்‌ தண்ணுமை யொலிப்பகத்‌ 
தாவில்‌ 
பொங்குபல்‌ லியங்க ளாம்ப்பப்‌ பூமழை பொழிய வானோர்‌ 
எங்கள்‌ நா யகனை வெவ்வே றெதிரபி டேகஞ்‌ செய்தார்‌. 2 


898. ஆணிப்‌ பொன்‌--மிக மாற்றுயர்ந்த பொன்‌. ஏண்‌--பெருமை. 
சேணுற்ற--வானளவும்‌ உயர்ந்த. இரு--தோபிராட்டி. 

899. வல்‌ வாய்‌--வலிய வாய்‌. பாண்டில்‌--தாளம்‌. தண்ணுமை-மத்‌ 
தளம்‌. பல்‌ இயம்‌--பலவகை வாச்சியங்கள்‌. எதிர்‌--ஏதிர்‌ நின்று. 


யுத்த காண்டம்‌ 985 


400 மாதவர்‌ மறைவ லாளர்‌ மந்திரக்‌ கிழவர்‌ மற்றும்‌ 
மூதறி வாள ருள்ளஞ்‌ சான்றவர்‌ முதல்‌ நீ ராட்டச்‌ 
சோதியான்‌ மகனும்‌ மற்றைத்‌ துணைவரும்‌ அனுமன்‌ 
கானும்‌ 
தீதிலா இலங்கை வேத்தும்‌ பின்னபி டேகஞ்‌ செய்தார்‌. 3 


401 மரகதச்‌ சயிலஞ்‌ செந்தா மரைமலர்க்‌ காடு பூத்துத்‌ 
திரையெறி கங்கை வீசுந்‌ திவலையால்‌ நனைந்து செய்ய 
இருகுழை தொடரும்‌ வேற்கண்‌ மயிலொடும்‌ இருந்த 

தேய்ப்பப்‌ 
பெருகிய செவ்வி கண்டார்‌ பிறப்பெனும்‌ பிணிகள்‌ 
தீர்த்தார்‌. 4 


402 அரியணை அனுமன்‌ தாங்க அங்கதன்‌ உடைவான்‌ எந்தப்‌ 
பரதன்வெண்‌ குடைக வீக்க இருவருங்‌ கவரி வீச 
விரைசெறி குழலி யோங்க வெண்ணெயூர்ச்‌ சடையன்‌ 

தன்ன 
மரபுளோர்‌ கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான்‌ 
மெளலி. 4 


403 வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்பார்‌ விதிமுறை மெய்யிற்‌ 
கொண்ட 
ஒள்ளிய நாளில்‌ நல்ல ஓரையின்‌ உல மூன்றும்‌ 
துள்ளின குனிப்ப மெளலி சூடினான்‌ கடலின்‌ வந்த 

தெள்ளிய திருவுத்‌ தெய்வப்‌ பூமியுஞ்‌ சேருந்‌ தோனான்‌. 6 
pa Ss era i டப்ப பட டட்ட்ட 

400. மந்திரக்‌ இழவர்‌--ஆலோசனை கூறும்‌ மந்திரிமார்‌ மு, தலியோர்‌. 
உள்ளம்‌ சான்றவர்‌ சால்பு நிறைந்த உள்ளத்தை யுடைய பெரியோர்‌. சோதி 
யான்‌ மகன்‌--தரியன்‌ மகன்‌ சுக்கிரீவன்‌. துணைவர்‌--ஈண்பர்‌. 

401, காடுபூத்து--காடுபோல  அழகுறப்‌ பூத்து. வேற்கண்மயில்‌- 

, சதாபிராட்டிக்கு உவமை. பெருகிய செவ்வி பார்க்கப்‌ பார்க்கப்‌ பெருகி 
வருகின்ற அழகு. 

402: இருவர்‌--இலக்குவனும்‌ சத்துருக்கனும்‌. விரை செறி குழலி 
ஓங்க--சதாபிரா ட்டி. உயர்ந்து விளங்க. மெளலி--முர.. 

409. வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்பார்‌—சுக்‌ராசாரி, வியாழ பகவான்‌ 
என்று இறெப்பித்துக்‌ கூறப்படும்‌ புரோகிதர்‌. விதிமுறை மெய்யிற்‌ கொண்ட-- 
சோதிட நூல்‌ விதிகளின்படி ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த. ஒள்ளிய நாளில்‌ 
வளர்பிறைப்‌ பக்கத்ததாகிய நல்ல நாளில்‌. ஓரை--இலக்ினம்‌. துள்ளின 
குனிப்ப--களிப்பினால்‌ அள்ளிக்‌ குதிப்ப, கடலின்வந்த இரு--இலக்குமி தேவி 


280 சும்பர்‌ கவிதைக்‌ கோவை 


404 சிந்தமொத்‌ நனனென்‌ ந>றோதுந்‌ திருநகர்த்‌ தெய்வ 
நன்னூல்‌ 
உத்தமத்‌ தொருவன்‌ சென்னி மிலைச்சிய தெனீனும்‌ 
- மேன்மை 
ஒத்தமூ வுலகத்‌ நோர்க்தும்‌ உவகையின்‌ உறுதி யுன்னில்‌ 
கத்த முச்சியின்மேல்‌ வைத்த தொத்ததத்‌ தாம மெளலி. 7 


404. சித்தம்‌ ஓத்தனன்‌ என்று ஓதும்‌ இரு ஈகர்‌-ஈம்முடைய மனத்‌ 
இற்கு உகப்பானவன்‌ இவன்‌ என்று எடுத்துக்‌ கூறும்‌ அழிய நகரின்‌ 
கண்ணே, தெய்வ நன்னூல்‌ உத்தமத்து ஒருவன்‌--வேதங்களிற்‌ கூறப்பட்ட 
உத்தம குணங்களையுடைய ஒருவனது. சென்னி மிலைச்சியது எனினும்‌] முடி 
யின்‌ கண்ணே குட்டப்பட்டதாயினும்‌, மேன்மை ஓத்த மூவுலகத்தோர்க்‌ 
கும்‌ உவகையின்‌ உறுதி உன்னில்‌--மேன்மை யளவில்‌ அந்த ஈகர மாந்தரை 
ஓத்த மூவுலனைரும்‌ அடைந்த மூழ்ச்சியின்‌ இண்மையை நோக்கின்‌. அத்தாம 
மெளலி தத்தம்‌ உச்சியின்மேல்‌ வைத்தது ஓத்தது அந்த மெளலி தத்தம்‌ 
முடியில்‌ வைக்கப்பட்டது போன்றது. 


எறிகடல்‌ ஞாலத்‌ தன்னுள்‌ இன்தமிழ்ப்‌ புலவர்க்‌ கெல்லாம்‌ 
மூறுவலுக்‌ குரிய வாக முயன்றன மீயன்ற இன்சொற் 
சிறுமையே நோக்கார்‌ தங்கள்‌ பெருமையே சிந்தை செய்யும்‌ 
அறிவுடை மாந்தர்க்‌ கெல்லாம்‌ அடைக்கல மாக வாழி. 


